Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


கல்கியின்‌ சிறுகதைகள்‌ 
தொகுப்பு (பாகம்‌ 3) 
ஆசிரியர்‌: கல்கி கிருஷ்ணமூர்த்தி 


Short stories collection (part 3) 
by Kalki Krishnamurthy 


In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 

Our thanks also go to Archives.org for providing a PDF copy of this work. 

The e-text has been generated using Google OCR and subsequent proof-reading. 
Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2018. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
http://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


கல்கியின்‌ சிறுகதைகள்‌ தொகுப்பு (பாகம்‌ 3) 
ஆசிரியர்‌: கல்கி கிருஷ்ணமூர்த்தி 


Source 

கல்கியின்‌ சிறுகதைகள்‌ தொகுதி 4௦ 1, 2, 3 
ஆசிரியர்‌: கல்கி கிருஷ்ணமூர்த்தி 

நக்கீரன்‌ பதிப்பகம்‌, 

2ம்‌ பதிப்பு, 2014 


கல்கியின்‌ சிறுகதைகள்‌ தொகுதி - றா! 3 


உள்ளடக்கம்‌ 
31. மயில்விழி மான்‌ 39. பாழடைந்த பங்களா 
32. நாடகக்காரி 40. சந்திரமதி 
33. "தப்பிலி கப்‌" 41. போலீஸ்‌ விருந்து 
34. கணையாழியின்‌ கனவு 42. கைதியின்‌ பிரார்த்தனை 
35. கேதாரியின்‌ தாயார்‌ 43. காரிருளில்‌ ஒரு மின்னல்‌ 
36. காந்திமதியின்‌ காதலன்‌ 44. தந்தையும்‌ மகனும்‌ 
37. சிரஞ்சீவிக்‌ கதை 45. பவானி, பி.ஏ., பி.எல்‌. 


38. ஸ்ரீகாந்தன்‌ புனர்ஜன்மம்‌ 
கல்கியின்‌ சிறுகதைகள்‌ தொகுதி - றகர! 3 
31. மயில்விழி மான்‌ 


முன்னுரை 


அன்றொரு நாள்‌ விழுப்புரத்திலிருந்து சென்னைக்குச்‌ சாலை மார்க்கமாக வந்து 
கொண்டிருந்தேன்‌. புதுச்சேரி விடுதலை இயக்கத்‌ தலைவர்‌ ஒருவருடைய வண்டி. 
பிரெஞ்சுப்‌ போலீஸாரிடம்‌ அகப்படாமல்‌ துரிதமாகச்‌ சென்று அந்த வண்டிக்குப்‌ 
பழக்கமாயிருந்தது. ஆகையால்‌ வண்டி ஓட்டியவரிடம்‌ எவ்வளவு சொல்லியும்‌, அவரால்‌ 


மணிக்கு அறுபது மைல்‌ வேகத்துக்குக்‌ குறைவாகப்‌ போக முடியவில்லை. 


திடீரென்று சாலையின்‌ நட்ட நடுவில்‌ ஒருவர்‌ வழி மறித்து நின்று வண்டியை 


நிறுத்தும்படி கையைக்‌ காட்டினார்‌. 


"ஆள்மேலே ஓட்டட்டுமா? ஒதுக்கி ஓட்டட்டுமா?" என்று டிரைவர்‌ கேட்டார்‌. 


"வேண்டாம்‌ வேண்டாம்‌! சற்று நிறுத்தித்தான்‌ பார்க்கலாமே! ஏதாவது அவசரமாக 


ஆஸ்பத்திரிக்குப்‌ போகவேண்டிய காரியமாயிருக்கலாம்‌!" என்றேன்‌. 


"அதெல்லாம்‌ ஒன்றுமில்லை. வண்டியை நிறுத்தச்‌ சொல்லி சிகரெட்டுப்‌ பற்றவைக்க 


நெருப்புப்‌ பெட்டி இருக்கிறதா என்று கேட்பார்கள்‌. இந்தப்‌ பக்கத்து வழக்கம்‌ அது!" 
என்று சொல்லிக்‌ கொண்டே டிரைவர்‌ வண்டியை நிறுத்தினார்‌. 


சாலையில்‌ நின்றவர்‌ என்‌ பக்கம்‌ வந்து, "ஐயா! மிக்க அவசரமான காரியம்‌ ஒன்று 
தங்களிடம்‌ சொல்ல வேண்டும்‌. வண்டியில்‌ ஏறிக்கொண்டால்‌ தாம்பரம்‌ போவதற்குள்‌ 
சொல்லி முடித்துவிடுவேன்‌! ஏறிக்‌ கொள்ளலாமா?" என்று கேட்டுக்‌ கொண்டே 
என்னுடைய பதிலுக்காக காத்திராமல்‌ கதவைத்‌ திறந்து வண்டிக்குள்‌ காலை 
வைத்துவிட்டார்‌. அப்புறம்‌, அவரைப்‌ பிடித்து வெளியே தள்ளினால்‌ தவிர இறங்கச்‌ 
சொல்வதற்கு வேறுவழியில்லை. அதைக்‌ காட்டிலும்‌ தாம்பரத்தில்‌ கொண்டு போய்‌ 
இறங்கி விட்டு விடுவதே நல்லது என்று எண்ணி அவர்‌ உட்காருவதற்கு இடங்‌ 
கொடுத்தேன்‌. 


டிரைவர்‌ மறுபடி வண்டியை விட ஆரம்பித்த போது, அதன்‌ மெல்லிய இயந்திரக்‌ 


கருவிகளின்‌ மீது தம்‌ கோபத்தையெல்லாம்‌ காட்டினார்‌. வண்டி பூகம்பத்தினால்‌ 


அசைவதுபோல்‌ அசைந்துவிட்டுத்‌ தடார்‌, படார்‌ என்று சத்தமிட்டுக்‌ கொண்டு, 


கிளம்பும்‌ போதே மணிக்கு அறுபது மைல்‌ வேகத்தில்‌ கிளம்பிற்று! 


"என்ன அவ்வளவு அவசரமாக என்னிடம்‌ சொல்ல விரும்பிய காரியம்‌?" என்று 


கேட்டேன்‌. 


"உம்முடைய தலைமையில்‌ ஒரு கூட்டம்‌ போட்டு 'பழந்தமிழர்‌ நாகரிகம்‌' என்னும்‌ 
பொருள்பற்றி ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டுமென்று சில நாளாக எனக்கு 


ஆவல்‌!" 


இதைக்‌ கேட்டதும்‌ என்னை அறியாமல்‌ வாய்‌ விட்டுச்‌ சிரித்து விட்டேன்‌. 


"எதற்காகச்‌ சிரிக்கிறீர்‌?" என்று கேட்டார்‌. 


"எதற்காகவா? எல்லாம்‌ வள்ளுவர்‌ பெருமானுடைய வாக்கை 
நிறைவேற்றுவதற்காகத்தான்‌." 


இடுக்கண்‌ வருங்கால்‌ நகுக!' என்று வள்ளுவர்‌ சொல்லியிருக்கிறார்‌ அல்லவா?" 


"எனக்குத்‌ தெரிகிறது. சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இவ்வளவு அவசரமா வண்டியைச்‌ 
சாலையின்‌ நடுவில்‌ நிறுத்த வேண்டுமா என்று நினைத்துச்‌ சிரிக்கிறீர்‌. யக்ஷ்னுடைய 

கேள்விக்குத்‌ தருமபுத்திரர்‌ கூறிய பதிலை உமக்கு ஞாபகப்படுத்துகிறேன்‌. இலக்கியத்‌ 
துறையில்‌ ஈடுபட்டவர்கள்‌ திடீர்‌ திடீரென்று ஒவ்வொருவராகக்‌ காலமாகிக்‌ கொண்டு 


வருகிறார்கள்‌!... 


அவர்‌ தம்மைப்‌ பற்றிச்‌ சொல்லிக்‌ கொள்கிறாரா, அல்லது எனக்கு எச்சரிக்கை 


செய்கிறாரா என்று எண்ணி வியந்தேன்‌. 


"ஆகையால்‌, ஒவ்வொருவரும்‌ ஏதாவது முக்கியமாகச்‌ செய்ய வேண்டிய 


காரியமிருந்தால்‌, ஒத்திப்‌ போடாமல்‌ உடனே செய்து விட வேண்டும்‌. இந்த வண்டி 
போகிற வேகத்தைப்‌ பார்த்தால்‌...?" 


"எல்லாவற்றுக்கும்‌, நீங்களும்‌ ஒத்திப்‌ போடாமல்‌ உடனே ஆரம்பித்துவிடுவது நல்லது." 


"நான்‌ இன்றைக்கு உயிரோடிருப்பதும்‌, உம்முடன்‌ இந்த வண்டியில்‌ ஏறி வருவதும்‌ மிக 


மிக அதிசயமான காரியங்கள்‌. ஆறு மாதத்துக்கு முன்பே என்‌ ஆயுள்‌ முடிந்திருக்க 
வேண்டியது. என்னுடைய அதிசயமான அநுபவத்தைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ கட்டாயம்‌ 
தெரிந்து கொள்ள வேண்டும்‌ என்பதற்காகவே இறைவன்‌ என்னைக்‌ காப்பாற்றி 
இவ்வளவு நாள்‌ உயிரோடு வைத்திருக்கிறார்‌ என்று நம்புகிறேன்‌. இறைவனுடைய 


கருணையையும்‌ ரொம்பச்‌ சோதிக்கக்‌ கூடாது அல்லவா? ஆகையால்‌ இதோ என்‌ 


கதையை ஆரம்பித்து விடுகிறேன்‌. ஆமாம்‌; கதை போலத்‌ தான்‌ இருக்கும்‌. 
உண்மையில்‌ நடந்தது என்று சொன்னால்‌, யாரும்‌ நம்பப்‌ போவதில்லை. ஆகையால்‌ 
கதையென்று சொல்லிவிடுவதே நல்லது. நீரும்‌ என்‌ அநுபவத்தை எழுதுவதாயிருந்தால்‌, 
'இந்தக்‌ கதையில்‌ வரும்‌ பெயர்களும்‌ நிகழ்ச்சிகளும்‌ எல்லாம்‌ கற்பனையே; யாரையும்‌ 


குறிப்பிடவில்லை' என்று திட்டமாக அறிவித்து விடுவது நல்லது!" என்று சொன்னார்‌. 


சுமார்‌ ஒரு வருஷத்துக்கு முன்னால்‌ என்‌ பெயரைப்‌ பத்திரிகைகளில்‌ நீங்கள்‌ 
பார்த்திருக்கலாம்‌. அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வழியாக இந்தியாவுக்குப்‌ 
பிரியாணமான ஓர்‌ ஆகாச விமானம்‌ காணாமற்‌ போய்ப்‌ பல நாள்‌ வரை யாதொரு 
தகவலும்‌ தெரியாமலிருந்ததல்லவா? அந்த விமானத்தில்‌ பிரயாணம்‌ செய்தவர்களின்‌ 
ஜாபிதாவில்‌ மதிவாணன்‌ எம்‌.ஏ. என்ற பெயர்‌ இருந்திருக்கும்‌. அது தான்‌ என்‌ பெயர்‌. 
அதற்கு ஆறு மாதத்திற்கு முன்னால்‌ ஒரு முக்கியமான ஆராய்ச்சிக்‌ கோஷ்டியில்‌ 
சேர்ந்து அமெரிக்காவுக்கு நான்‌ சென்றேன்‌. இந்தியாவிலிருந்து இப்போதெல்லாம்‌ பல 
நிபுணர்‌ கோஷ்டிகளும்‌ கலைஞர்‌ கோஷ்டிகளும்‌ உலகிலுள்ள பற்பல நாடுகளுக்கும்‌ 
போய்க்‌ கொண்டிருக்கின்றனர்‌ அல்லவா? அந்தந்த நாடுகளில்‌ பற்பல அபிவிருத்தி 
மார்க்கங்களைத்‌ தெரிந்து கொண்டு வந்து இந்தியாவில்‌ வளங்கொழிக்கச்‌ 
செய்வதற்காகத்தான்‌ அவர்கள்‌ போகிறார்கள்‌. நான்‌ போன காரியம்‌ அமெரிக்காவில்‌ 
டென்னஸி மாகாணத்தில்‌ உள்ள வாத்துப்‌ பண்ணைகளைப்‌ பற்றிப்‌ படித்துத்‌ தெரிந்து 
கொள்வதற்காக. அங்கேயுள்ள வாத்து ஒவ்வொன்றும்‌ தினம்‌ எட்டு படி பால்‌ 
கொடுக்கிறதாம்‌! நம்‌ ஊரில்‌ மட்டும்‌ ஒரு வாத்து அரைப்படி பாலுக்கு மேல்‌ கொடுக்க 
மறுப்பதேன்‌? டென்னஸி பண்ணையில்‌ உள்ள வாத்துக்களுக்கு அப்படி என்ன 
ஆகாரம்‌ கொடுத்துப்‌ போஷிக்கிறார்கள்‌? அவை பிறக்கும்‌ போது, எடை எவ்வளவு? 
பால்‌ கறப்பதற்கு முன்னாலும்‌ பின்னாலும்‌ எடை எவ்வளவு? என்னென்ன விடமின்‌ 
சத்துக்கள்‌ உணவில்‌ சேர்த்துக்‌ கொடுப்பதால்‌ அவை அவ்வளவு பால்‌ கறக்கின்றன? 
அந்த விடமின்களை நாமும்‌ அமெரிக்காவிலிருந்து வரவழைத்து நம்மூர்‌ 
வாத்துகளுக்குக்‌ கொடுக்கலாமா? அல்லது வாத்துக்களையே தருவித்து விடலாமா? - 
இம்மாதிரிப்‌ பிரச்சனைகளை நேரில்‌ ஆராய்ந்து தெரிந்துகொண்டு வருவதற்காக 


இந்திய சர்க்கார்‌ என்னையும்‌ என்‌ சகாக்களையும்‌ அனுப்பி வைத்தார்கள்‌. 


உலகெங்கும்‌ ஆராய்ச்சி அறிவைப்‌ பரப்புவதற்காக அமெரிக்கக்‌ கோடீசுவரரான 
ராக்பெல்லர்‌ பிரபு ஒரு பெரிய நிதியை ஏற்படுத்தியிருக்கிறார்‌. அந்த நிதியிலிருந்து 


எங்கள்‌ ஒவ்வொருவருடைய பிரயாணச்‌ செலவுக்காகவும்‌ இருபத்தையாயிரம்‌ ரூபாய்‌ 


கொடுத்தார்கள்‌. அதற்குச்‌ சமமான தொகை இந்திய சர்க்காரும்‌ கொடுத்தார்கள்‌. 


அடுத்த ஐந்து வருஷத்‌ திட்டத்தில்‌ இந்தியாவில்‌ மொத்தம்‌ இருபது கோடி வாத்துக்கள்‌ 
வளர்த்து இரு நூறு லட்சம்‌ படி வாத்துப்‌ பால்‌ உற்பத்தி செய்தே தீருவது என்று ஸ்ரீ 
குல்ஜாரிலால்‌ நந்தா தீர்மானித்திருக்கிறார்‌ அல்லவா? இதை நீங்கள்‌ மனத்தில்‌ 
வைத்துக்‌ கொண்டால்‌, எங்களது ஆராய்ச்சிப்‌ பிரயாணம்‌ எவ்வளவு முக்கியமானது 


என்பதை உணர்ந்து கொள்ளலாம்‌. 


துரதிர்ஷ்டவசமாக நாங்கள்‌ அமெரிக்கா சென்ற சமயம்‌ எங்கள்‌ ஆராய்ச்சிக்கு உகந்த 
சமயமாக இல்லை. சென்ற சில வருஷங்களாக அமெரிக்க மார்க்கெட்டிலும்‌ 
உலகமார்க்கெட்டிலும்‌ வாத்துப்பால்‌ 'ஸப்ளை' மிக அதிகமாகி விலை குறைந்து 
வந்ததாம்‌. இதைச்‌ சமாளிப்பதற்காக அமெரிக்கா வாத்துப்‌ பண்ணை முதலாளிகள்‌ 
இரண்டு வருஷங்களுக்கு வாத்துப்‌ பால்‌ உற்பத்தியை அடியோடு நிறுத்திவிடத்‌ 
தீர்மானித்து விட்டார்கள்‌. வாத்துகளையெல்லாம்‌ பனிக்கட்டியில்‌ வைத்துப்‌ பதனிட்டுப்‌ 
போர்மோஸாத்‌ தீவில்‌ உள்ள சீனத்துருப்புகளுக்கு உணவாக அனுப்பி வந்தார்கள்‌. 


ஆகவே நாங்கள்‌ போன காரியம்‌ என்னவோ, கை கூடவில்லை. 


ஆயினும்‌, எங்களுக்காக இந்திய சர்க்கார்‌ செலவு செய்த பணம்‌ வீணாகப்‌ போய்‌ விடக்‌ 
கூடாது என்று எங்கள்‌ கோஷ்டியைச்‌ சேர்ந்த ஒவ்வொருவரும்‌ வெவ்வேறு 
ஆராய்ச்சியில்‌ ஈடுபடத்‌ தீர்மானித்தார்கள்‌. ஒருவர்‌ மெக்ஸிகோவில்‌ உள்ள 
முட்டையிடும்‌ குதிரைகளைப்‌ பற்றி ஆராய்ச்சி செய்வதற்குச்‌ சென்றார்‌. இன்னொருவர்‌ 
பிரேஸில்‌ தேசத்தில்‌ பருத்திக்‌ கொட்டைக்குப்‌ பதிலாகக்‌ காப்பிக்‌ கொட்டை தின்று 


காப்பியாகவே கறக்கும்‌ காளை மாடுகளைப்‌ பற்றித்‌ தெரிந்து வரச்‌ சென்றார்‌. 


நானும்‌ பல யோசனைகள்‌ செய்த பிறகு ஆஸ்திரேலியா தேசத்துக்‌ கங்காருகளிடம்‌ 
புதிதாகப்‌ பரவி வரும்‌ மர்ம நோயைப்‌ பற்றி ஆராய்ச்சி செய்யத்‌ தீர்மானித்து ஆகாய 
விமானத்தில்‌ புறப்பட்டேன்‌. ஆனால்‌ கடவுளுடைய விருப்பம்‌ வேறுவிதமாக இருந்தது. 
பழந்தமிழர்‌ நாகரிகத்தைப்‌ பற்றிய ஓர்‌ அற்புதமான உண்மையை என்‌ மூலமாக 
உலகத்துக்கு வெளிபடுத்த வேண்டுமென்பது இறைவனுடைய சித்தம்‌. எனக்கு 
ஏதாவது திடீரென்று நேர்ந்து விட்டதாக வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. நான்‌ நேரில்‌ பார்த்த 
அத்தகைய அற்புதம்‌ ஒன்று இருந்ததற்குச்‌ சாட்சியே இல்லாமற்‌ போயிருக்கும்‌. 
ஆகையினாலே தான்‌ உம்மிடம்‌ அதைப்பற்றிச்‌ சொல்வதற்கு இவ்வளவு 
அவசரப்படுகிறேன்‌. 


ஆகாச விமானம்‌ புறப்பட்டுப்‌ பஸிபிக்‌ சமுத்திரத்தின்‌ மேல்‌ பறந்து போய்க்‌ 


கொண்டிருக்கிறது. அந்த மாபெரும்‌ சமுத்திரத்தின்‌ அகலம்‌, நீளம்‌, ஆழம்‌ ஆகியவை 
குறித்தும்‌, அதன்‌ விஸ்தாரமான நீர்ப்பரப்பிலே எத்தனை கோடானுகோடி ஜீவராசிகள்‌ 
வாழ்ந்திருக்கின்றன என்பது குறித்தும்‌ யோசனை செய்து கொண்டிருந்தேன்‌. அது 
மட்டுமா? ஆதிகாலத்திலிருந்து எத்தனை எத்தனை வியாபாரக்‌ கப்பல்கள்‌ அந்தச்‌ 
சமுத்திரத்தில்‌ மூழ்கிக்‌ கிடக்கின்றன! எத்தனை ஸ்பானிஷ்‌ கப்பல்கள்‌ மெக்ஸிகோவின்‌ 
தங்கத்துடன்‌ அந்தக்‌ கடலின்‌ ஆழத்தை அடைந்திருக்கின்றன. எத்தனை பிரிட்டிஷ்‌ 
கப்பல்கள்‌! எத்தனை பிரஞ்சுக்‌ கப்பல்கள்‌! முன்னொரு காலத்தில்‌ தமிழர்கள்‌ பெரிய 
பெரிய நாவாய்களை செலுத்திக்‌ கொண்டு ஏழு சமுத்திரங்களிலும்‌ பிரயாணம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. தமிழர்களுடைய கப்பல்கள்‌ கூட அந்தச்‌ சமுத்திரத்தின்‌ அடியில்‌ 
கிடத்தல்‌ கூடும்‌. அவற்றில்‌ உள்ள செல்வங்களையெல்லாம்‌ மட்டும்‌ திரட்டிச்‌ சேர்த்து 


எடுக்க முடியுமானால்‌ ?... 


இவ்வாறு நான்‌ எண்ணமிட்டுக்‌ கொண்டிருந்த போது, எங்கள்‌ ஆகாச விமானம்‌ 
வழக்கத்தைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக ஆடத்‌ தொடங்கியது. பெரியதொரு சுழற்‌ காற்றில்‌ 
அகப்பட்டுக்‌ கொண்டதாகத்‌ தெரிய வந்தது. பிரயாணிகளின்‌ முகங்களில்‌ கவலை குடி 
கொண்டது. அவர்கள்‌ கவலை படுவதற்குக்‌ காரணம்‌ உண்டென்பதும்‌ தெரியவந்தது. 
சுழற்காற்றின்‌ மையத்தில்‌ சிக்கிக்‌ கொண்டால்‌ விமானம்‌ தப்புவது துர்லபம்‌; இந்த 
மையத்திலிருந்து தப்புவதற்காக விமான ஓட்டிகள்‌ திசை மாறிச்‌ செலுத்தினார்கள்‌. 
வெகு நேரத்திற்குப்‌ பிறகு சுழற்காற்றிலிருந்து விமானம்‌ தப்பி விட்டதாகத்‌ தெரிந்தது. 
ஆனால்‌ போகும்‌ திசையையும்‌ அது அடியோடு தவறிவிட்டது. திசையறியும்‌ கருவி 
வேலை செய்யவில்லை. ரேடியோக்‌ கருவி பழுதாகி விட்டது. விமானம்‌ பறந்து 
கொண்டேயிருந்தது. ஆனால்‌ எங்கே போகிறது என்று கண்டு பிடிக்க முடியவில்லை. 
விமான ஓட்டிகளின்‌ மூளைகளும்‌ இதற்குள்‌ குழம்பிப்‌ போயிருக்க வேண்டும்‌. பஸிபிக்‌ 
சமுத்திரத்தின்‌ ஒரு மூலை பகுதியில்‌ நாங்கள்‌ ஏறியிருந்த விமானம்‌ வட்டமிட்டுச்‌ சுற்றிச்‌ 
சுற்றி வந்து கொண்டிருந்தது. சீக்கிரத்தில்‌ பெட்ரோலும்‌ தீர்ந்து போய்விட்டது. 


அவரவர்களுக்கு 'பாராசூட்‌' கருவியை எடுத்துக்‌ கொண்டு கீழே குதிக்க வேண்டியது 
தான்‌ என்று அறிவித்து விட்டார்கள்‌. 


கீழே குதித்தால்‌, பஸிபிக்‌ சமுத்திரத்திலேதான்‌ குதிக்க வேண்டும்‌? அதில்‌ என்ன பயன்‌? 
எத்தனை நேரம்‌ உயிரோடு இருக்க முடியும்‌? அதை விட விமானத்திலிருந்தபடியே 
விழுந்து உயிர்‌ விடுவது மேல்‌ அல்லவா? 


இந்தக்‌ கேள்விக்கும்‌ பதில்‌ கிடைத்தது. 


பஸிபிக்‌ சமுத்திரத்தில்‌ லட்சக்‌ கணக்கில்‌ சிறிய சிறிய தீவுகள்‌ இருக்கின்றன. 
அவற்றையெல்லாம்‌ கண்டுபிடித்து இவ்வளவு தீவுகள்‌, இங்கிங்கே இருக்கின்றன, 
என்று இன்னும்‌ நிர்ணயிக்கப்படவில்லை. கண்டு பிடிக்கப்படாத தீவுகள்‌, அநாகரிகக்‌ 
காட்டுமிராண்டி ஜாதியார்‌ வசிக்கும்‌ தீவுகள்‌, பாதி நாகரிகமடைந்த மக்கள்‌ வாழும்‌ 


தீவுகள்‌ - இப்படி எவ்வளவோ இருக்கின்றன. அத்தகைய தீவுகளில்‌ ஒன்றில்‌ 
தற்செயலாக இறங்கினால்‌, உயிர்‌ தப்பிப்‌ பிழைக்க ஏது உண்டு. 


ஆனால்‌ இந்த அற்ப நம்பிக்கையானது அநேகருக்கு விமானத்திலிருந்து வெளியில்‌ 
குதிப்பதற்குரிய தைரியத்தை அளிக்கவில்லை. 


சாதாரணமாக நான்‌ அவ்வளவு தைரியசாலி என்று பெயர்‌ பெற்றவன்‌ 


அல்லவென்றாலும்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ எங்கிருந்தோ எனக்குத்‌ தைரியம்‌ பிறந்தது. 


பாராசூட்டை எடுத்துக்‌ கவனமாக மாட்டிக்‌ கொண்டேன்‌. கண்கள்‌ இரண்டையும்‌ 


இறுக மூடிக்‌ கொண்டேன்‌. விமானத்திலிருந்து வானவெளியில்‌ குதித்தேன்‌. 


'உயிர்‌ போவது' என்று சொல்கிறார்களே, அது என்ன என்பது எனக்கு அப்போது 
தெரிந்தது. என்‌ மண்டை வெடிப்பது போலவும்‌, உடம்புக்குள்ளிருந்து உயிர்‌ 
வெளிப்பட்டு மேலே போய்விட்டது போலவும்‌, உடம்பு மட்டும்‌ கீழே விழுவது 
போலவும்‌ தோன்றியது. 'ஆகா! இந்தப்‌ பாராசூட்‌ ஏமாற்றிவிட்டது! துரோகம்‌ செய்து 
விட்டது!" என்று எண்ணினேன்‌. நல்ல வேளையாக, உடனே நினைவு 


இழந்துவிட்டேன்‌. அப்புறம்‌ என்ன நடந்தது என்பது எனக்குத்‌ தெரியாது. 


வாயிலும்‌ மூக்கிலும்‌ உப்பு ஜலம்‌ ஏறி மூச்சுத்‌ திணறுவது போன்ற உணர்ச்சியுடன்‌ சுய 
நினைவு பெற்றேன்‌. பொல்லாத உயிர்‌ என்‌ உடம்பை விட்டுப்‌ போய்‌ விடவில்லை. 


இந்திய சர்க்காரிடம்‌ பெற்ற உதவி தொகைக்கு ஈடாக ஏதேனும்‌ நான்‌ ஆராய்ச்சி 
செய்து என்‌ கடனைக்‌ கழித்தே ஆகவேண்டும்‌ அல்லவா? அதற்காகவே பிழைத்தேன்‌ 


போலும்‌! வாயில்‌ புகுந்திருந்த உப்பு ஜலத்தைத்‌ துப்பிக்‌ கொண்டு எழுந்து நின்றபோது 
கடலோரத்தில்‌ இடுப்பளவு ஜலத்தில்‌ நிற்கக்‌ கண்டேன்‌. பெரிய அலை ஒன்று என்னை 
மோதி அடித்துக்‌ கொண்டு சென்றது. அலை போன பிறகு பார்த்தால்‌ ஈர மண்ணில்‌ 
தரையில்‌ கிடந்தேன்‌. சட்டென்று எழுந்து இன்னும்‌ கொஞ்சம்‌ கரையை நோக்கிச்‌ 
சென்றேன்‌. அங்கிருந்த ஒரு மலைப்‌ பாறை மீது தாவி ஏறிக்‌ கொண்டேன்‌. பிறகு நாலா 
புறமும்‌ பார்த்தேன்‌. அதிர்ஷ்டம்‌ என்று சொல்வதா, கடவுளின்‌ கருணை என்று 
சொல்வதா என்று தெரியாமல்‌ திகைத்தேன்‌. பஸிபிக்‌ சமுத்திரத்தின்‌ மத்தியில்‌ 
ஆங்காங்கு இருப்பதாகக்‌ கேள்விப்பட்டிருந்தேனே, அந்தத்‌ தீவுக்கூட்டங்களில்‌ ஒன்றில்‌ 
நான்‌ இருப்பதாக அறிந்து கொண்டேன்‌. ஒரு தீவின்‌ கரையில்‌ நான்‌ 
ஒதுங்கியிருந்தேன்‌. சுமார்‌ ஒரு மைல்‌ தூரத்துக்கு அப்பால்‌ இன்னொரு தீவு தெரிந்தது. 
அதற்கு அப்பால்‌ கொஞ்ச தூரத்தில்‌ இன்னொரு தீவு காணப்பட்டது. 


பஸிபிக்‌ சமுத்திரத்திலுள்ள சில தீவுகள்‌ சொர்க்கலோகத்துக்கு இணையான வனப்பும்‌ 


வளமும்‌ பொருந்தியவை என்று புத்தகங்களில்‌ படித்திருந்தது நினைவு வந்தது. 
அமெரிக்காவில்‌ நான்‌ ஏறிய விமானம்‌ என்னை நேரே சொர்க்கலோகத்துக்குக்‌ 
கொண்டு வந்து சேர்த்து விட்டதாகவே எண்ணிக்‌ கொண்டேன்‌. 


என்னுடைய அதிர்ஷ்டத்தை எண்ணி நானே சந்தோஷப்பட்டுக்‌ கொண்டிருக்கையில்‌ 
என்னுடன்‌ விமானத்தில்‌ வந்தவர்களைப்‌ பற்றிய நினைவு உண்டாயிற்று. 
கப்பல்களிலும்‌ ஆகாச விமானங்களிலும்‌ பிரயாணம்‌ செய்கிறவர்கள்‌ சாதாரணமாக 
'பைனாகுலர்‌' என்னும்‌ தூரதரிசினிக்‌ கண்ணாடி கொண்டு போவது வழக்கம்‌, ஆம்‌; 
கிரிக்கெட்‌, புட்பால்‌, விளையாட்டுக்கள்‌ பார்க்கப்‌ போகிறவர்களும்‌ 'பைனாகுலர்‌' 
கொண்டு போவதுண்டு. நான்‌ என்‌ தோளில்‌ மாட்டித்‌ தொங்க விட்டுக்‌ கொண்டிருந்த 
'பைனாகுலர்‌' இத்தனை ஆபத்துகளுக்கும்‌ தப்பிச்‌ சேதமாகமாலிருந்தது. அதை எடுத்துக்‌ 
கண்களில்‌ வைத்துக்‌ கொண்டு முதலில்‌ எனக்கு எதிரே அகண்டமாக விரிந்து கிடந்த 
சமுத்திரத்தை நோக்கினேன்‌. 


தெய்வமே! ஏன்‌ பார்த்தோம்‌ என்று கதி கலங்கும்படியான காட்சியைக்‌ கண்டேன்‌. 
நாங்கள்‌ வந்த விமானம்‌ கடல்‌ நடுவில்‌ விழுந்து கொஞ்சங்‌ கொஞ்சமாக அமுங்கிக்‌ 
கொண்டிருந்தது. அதிலிருந்த பிரயாணிகள்‌ சிலர்‌ வெளியேறிக்‌ கடலில்‌ நீந்த முயற்சி 
செய்தார்கள்‌. இது ஒரு கணம்‌ தெரிந்தது. மறு கணத்தில்‌, அம்மா! கூட்டம்‌ பாய்ந்து 
வந்ததைக்‌ கண்டேன்‌. அந்த மீன்களின்‌ கோரமானவாய்க்குள்‌, நீத முயன்றவர்கள்‌ 


சென்றதையும்‌ கண்டேன்‌. என்‌ உடம்பு நடுங்கியது. எப்படிப்பட்ட விபத்திலிருந்து 


தப்பினோம்‌ என்று எண்ணிக்‌ கொண்டு எனக்கு வலது புறத்திலிருந்த தீவின்‌ மீது 


10 


பார்வையைச்‌ செலுத்தினேன்‌. அங்கே அதைவிடப்‌ பன்மடங்கு பயங்கரமான காட்சி 


எனக்குக்‌ காத்திருந்தது. 


ஆப்பிரிக்காத்‌ தேசத்து உட்பிரதேசங்களில்‌ நர மாமிசம்‌ உண்ணும்‌ காட்டுமிராண்டி 
ராட்சஸர்கள்‌ வசிப்பதாகக்‌ கேட்டிருக்கிறீர்கள்‌ அல்லவா? புத்தகங்களில்‌ 
படித்திருப்பீர்கள்‌; சினிமாக்களிலும்‌ பார்த்திருப்பீர்கள்‌. அம்மாதிரி ராட்ஸசக்‌ கூட்டம்‌ 
ஒன்று அங்கே களிக்‌ கூத்தாடிக்‌ கொண்டிருந்தது. அந்தக்‌ கூட்டத்தின்‌ களிப்புக்குக்‌ 
காரணம்‌ என்ன வென்பது தெரிந்து போயிற்று. ஆகாச விமானத்தில்‌ எனக்குப்‌ பக்கத்து 
ஆசனத்தில்‌ உட்கார்ந்திருந்த பஞ்சாபி நண்பர்‌ அக்கூட்டத்தின்‌ மத்தியில்‌ நின்று 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ முகத்தில்‌ காணப்பட்ட பீதியையும்‌ வேதனையையும்‌ சொல்ல 


முடியாது என்னால்‌ ஒரு கண நேரத்துக்கு மேல்‌ அதைப்‌ பார்க்க முடியவில்லை. நான்‌ 
இறங்கியிருக்கும்‌ தீவிலும்‌ அத்தகைய காட்டுமிராண்டிகள்‌ தான்‌ இருக்கிறார்களோ, 
என்னமோ? இப்படி நினைத்ததும்‌ என்‌ உடம்பு நடுங்கியது. தீவுக்குள்‌ போகலாமா, 
வேண்டாமா என்று யோசித்தேன்‌. அதற்குள்‌ ஏதோ கடலில்‌ சலசலப்புச்‌ சத்தம்‌ 
கேட்டது. சத்தம்‌ கேட்ட திசையை நோக்கிப்‌ பைனாகுலரை வைத்துப்‌ பார்த்தேன்‌. நூறு 
இருநூறு இல்லை, ஆயிரம்‌ பதினாயிரம்‌ சுறா மீன்கள்‌ ஒரு பெரிய யானை மந்தையைப்‌ 
போல்‌ கடல்‌ நீரைக்‌ கிழித்துக்‌ கொண்டு நான்‌ இருந்த திசையை நோக்கி 
வெகுவேகமாக வந்து கொண்டிருந்தன. அப்போது நான்‌ அடைந்த பயத்தைப்‌ போல்‌ 
என்‌ வாழ்நாளில்‌ எப்போதும்‌ அடைந்ததில்லை. 


என்‌ நிலைமை இன்னதென்பதை என்னுடைய பயமே எனக்கு உணர்த்திவிட்டது. அது 
வரைக்கும்‌ கடல்‌ நீர்‌ வடியும்‌ நேரமாயிருந்தபடியால்‌, நான்‌ இருந்த தீவைச்‌ சுற்றிக்‌ 
கொஞ்சம்‌ பூமிப்‌ பிரதேசம்‌ தெரிந்தது. கடல்‌ பொங்க ஆரம்பித்து விட்டால்‌ ஜலம்‌ 
தரையெல்லாம்‌ முழுக அடித்துக்‌ கொண்டு மேலே வந்து விடும்‌. நான்‌ அப்போதிருந்த 
பாறை கூடத்‌ தண்ணீரில்‌ மூழ்கிவிடும்‌. அப்படியென்றால்‌, சுறாமீன்கள்‌ அங்கேயும்‌ 


வந்துவிடக்கூடும்‌. 


நான்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தபோது கடல்‌ பொங்க ஆரம்பித்து விட்டதைப்‌ பார்த்தேன்‌. 


உடனே குதித்து எழுந்து அந்தக்‌ கற்பாறைகளின்‌ மீது தத்தித்‌ தாவி ஏறினேன்‌. 
அங்கங்கே வழுக்கிய இடங்களில்‌ கீழே விழுந்து மறுபடி எழுந்தேன்‌. உயிர்‌ மீதுள்ள 


ஆசை, முக்கியமாக அந்தச்‌ சுறா மீன்களின்‌ பற்களின்‌, இடையில்‌ அகப்பட்டுக்‌ 
கொள்வதைப்‌ பற்றிய பீதி என்னை அங்கு நிற்கவிடாமல்‌ துரத்தி அடித்தது. 


சுமார்‌ அரை மணி நேரம்‌ விழுந்து விழுந்து ஓடித்தாவி ஏறி மூச்சுத்‌ திணறிய பிறகு, 


11 


அவ்வளவு முயற்சியும்‌ வீண்‌ என்று கண்டேன்‌. 


எனக்கு எதிரே செங்குத்தான ஒரு பெரிய மதில்‌ சுவர்‌ நின்றது. அண்ணாந்து பார்த்தால்‌ 
உச்சித்‌ தெரியாதபடி அவ்வளவு உயரமான சுவர்‌, அந்தச்‌ சுவர்‌ ஓரமாகவே வழுக்கிய 
பாறைகளில்‌ நிதானமாகக்‌ கால்‌ வைத்து நடந்து சிறிது தூரம்‌ சென்றேன்‌. சுவர்‌ 
முடிவில்லாமல்‌ சென்றது. 


ஏற்கனவே களைத்துப்‌ போயிருந்தேன்‌. அத்துடன்‌ ஏமாற்றமும்‌ மனச்சோர்வும்‌ சேர்ந்து 
கொண்டன. அந்த மதில்‌ சுவரில்‌ மண்டையை மோதிக்‌ கொள்ளலாமா என்று 
தோன்றியது. அதில்‌ ஒன்றும்‌ பயனில்லை. அதைக்‌ காட்டிலும்‌ மலைப்பாறை 
உச்சியிலிருந்து கடலில்‌ குதித்து உயிரை விடலாம்‌ என்று தோன்றியது. ஆகாச 
விமானத்திலிருந்து விழுந்து உயிர்‌ பிழைத்து விட்டு இப்போது உயிர்‌ விடுவதற்காகப்‌ 
பாறையிலிருந்து குதிக்க வேண்டியிருப்பதை நினைத்தால்‌ எனக்கே சிரிப்பு வந்தது. 


கடலோரமாக உயரமான பாறையொன்றை அணுகி அதன்‌ பேரில்‌ உட்கார்ந்தேன்‌. 
என்னுடைய நிலைமை பற்றி நிதானமாக யோசிக்கலுற்றேன்‌. எதிரே யானைகளைக்‌ 
கூட விழுங்கக்‌ கூடிய சுறாமீன்கள்‌ மந்தை மந்தையாக உலாவும்‌ கடல்‌. அப்பால்‌ 
மனிதர்களைப்‌ பலி கொடுத்து உண்ணும்‌ ராட்சஸ மக்கள்‌ வசிக்கும்‌ தீவு. இந்தப்‌ பக்கம்‌ 
திரும்பினால்‌, கண்ணுக்கெட்டிய தூரம்‌ வானை நோக்கி உயர்ந்திருந்த மதில்‌ சுவர்‌. 
நான்‌ இருந்த பாறைக்குச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌, இன்னொரு பாறையின்‌ பேரில்‌ இரண்டு 
பெரிய கழுகுகள்‌ வந்து உட்கார்ந்தன. அவை தான்‌ எனக்குத்‌ தோழர்கள்‌. அவற்றின்‌ 
நோக்கம்‌ என்ன என்பது பற்றி அதிகமாகச்‌ சந்தேகப்படுவதற்கில்லை. அடுத்தத்‌ 
தீவிலுள்ள ராட்சஸ மக்களை விட இந்தக்‌ கழுகுகள்‌ நல்லவை தான்‌. எனெனில்‌ நான்‌ 
இறந்து போகும்‌ வரையில்‌ காத்திருப்பதற்கு வேண்டிய பொறுமை இவற்றுக்கு 
இருக்கின்றன அல்லவா? 


முடிவில்‌ இந்தக்‌ கழுகுகளுக்கு இரையாவதற்குத்‌ தானா உயிர்‌ பிழைத்தோம்‌ என்று 
எண்ணினேன்‌. இல்லை, இல்லை. வேறு வழி ஏதேனும்‌ இருக்க வேண்டும்‌. உயிர்‌ 
உள்ள வரையில்‌ நம்பிக்கைக்கு இடம்‌ உண்டு அல்லவா? மீண்டும்‌ பிரயத்தனம்‌ செய்து 
பார்க்க வேண்டும்‌. இந்தக்‌ கோட்டை மதில்‌ சுவர்‌ மேல்‌ ஏறுவதற்கு எங்கேயாவது வழி 
இல்லாமலா போகும்‌? எப்படியாவது இந்த மதிலைக்‌ கடந்து உள்ளே போய்ப்‌ பார்க்க 
வேண்டும்‌. யாரோ நாகரிகத்தில்‌ முன்னேற்றமடைந்த மனிதர்கள்‌ இந்த மதிலைக்‌ 
கட்டியிருக்க வேண்டும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. அடுத்தாற்போல்‌, அந்த இன்னொரு 


தீவில்‌ உள்ள ராட்ஸதர்கள்‌ கோட்டைக்‌ கட்டிக்கொள்ளவில்லையே? ஒரு வேளை 


12 


அந்தக்‌ காட்டுமிராண்டிகளிடமிருந்து தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதற்காகவே 
இந்தத்‌ தீவில்‌ உள்ளவர்கள்‌ இவ்வளவு பெரிய மதில்‌ சுவர்‌ எழுப்பியிருக்கிறார்களோ 
என்னமோ? அப்படியும்‌ இருக்கலாம்‌ அல்லது கோட்டை கட்டியவர்கள்‌ அனைவரும்‌ 
மாண்டு மடிந்து போயிருக்கலாம்‌. கோட்டைக்குள்‌ இப்போது வசிப்பவர்கள்‌ காட்டு 
மிராண்டி இனத்தவராகவே இருக்கலாம்‌. அல்லது மனிதர்களே இல்லாத 
நிர்மானுஷ்யமான தீவாக இருந்தாலும்‌ இருத்தல்‌ கூடும்‌. பார்த்தால்‌ அப்படித்தான்‌ 
தோன்றுகிறது. மனிதர்கள்‌ வசிப்பதாயிருந்தால்‌, மதில்‌ சுவரின்‌ உச்சியில்‌ யாராவது 
இருக்கலாம்‌ அல்லவா? கோட்டையும்‌ மதில்‌ சுவரும்‌ கட்டிக்‌ கொண்டு வாழ்கிறவர்கள்‌ 


மேலே காவல்‌ வைக்காமலா இருப்பார்கள்‌? 


அடுத்தகணம்‌ பைனாகுலரை எடுத்துக்‌ கண்ணில்‌ பொருத்திக்‌ கொண்டு மதில்‌ சுவரின்‌ 
உச்சியில்‌ பார்வையைச்‌ செலுத்தினேன்‌. ஏதோ சில நிழல்‌ வடிவங்கள்‌ தெரிந்தன. 
அவை சித்திரமோ, சிற்பமா, உயிருள்ள வடிவங்களா என்று தெரியவில்லை. உயிர்‌ 
உள்ளவர்களாயிருந்தால்‌, அவர்களுடைய கவனத்தை எப்படிக்‌ கவர்வது என்று சற்று 


நேரம்‌ யோசித்தேன்‌. 


தொண்டையின்‌ பலம்‌ முழுவதையும்‌ உபயோகித்துச்‌ சத்தம்‌ போட்டுப்‌ பார்த்தேன்‌. 
கேள்விமுறை ஒன்றுமில்லை. தொண்டை வறண்டது தான்‌ மிச்சமாயிற்று. அதிலிருந்து 
தாகமாயிருக்கிறது என்ற நினைவு வந்தது. வரவர, நாவறட்சியும்‌ தாகமும்‌ அதிகமாகிக்‌ 
கொண்டிருக்கும்‌. சமுத்திரம்‌ நிறையத்‌ தண்ணீர்‌ இருக்கிறது; ஆனால்‌ குடிப்பதற்கு ஒரு 
துளித்‌ தண்ணீர்‌ இல்லை. கழுகுகள்‌ அதிக நேரம்‌ காத்துக்‌ கொண்டிருக்க வேண்டிய 
அவசியம்‌ இராது! 


ஏதோ ஒரு மெல்லிய சத்தம்‌ - தாழ்ப்பாள்‌ திறப்பது போன்ற சத்தம்‌ கேட்டது. சத்தம்‌ 
வந்த திசையை நோக்கித்‌ திரும்பினேன்‌. மதில்‌ சுவரின்‌ அடிப்பக்கத்தில்‌ ஒரு சிறிய 
துவாரம்‌ தென்பட்டது போல்‌ இருந்தது. அடுத்த நிமிஷம்‌, அந்தத்‌ துவாரத்தில்‌ ஒரு முகம்‌ 
காணப்பட்டது. ஆகா! அது ஒரு பெண்ணின்‌ முகம்‌. பைனாகுலரை உடனே எடுத்துக்‌ 


கண்ணில்‌ வைத்துக்‌ கொண்டு பார்த்தேன்‌. பைனாகுலர்‌ என்னை ஏமாற்றுகிறதா, 


அல்லது பசி தாகத்தினால்‌ நான்‌ சித்தப்பிரமை அடைந்துவிட்டேனா? பல 
நாடுகளுக்குச்‌ சென்றிருக்கிறேன்‌; பல சாதி பல இனங்களைச்‌ சேர்ந்த பெண்களைப்‌ 


13 


பார்த்திருக்கிறேன்‌. நேரிலும்‌ பார்த்திருக்கிறேன்‌. சினிமாக்கள்‌, நாடகங்கள்‌, 
டெலிவிஷன்‌ காட்சிகள்‌ ஆகியவற்றிலும்‌ பார்த்திருக்கிறேன்‌. ஆனால்‌ இம்மாதிரி 
அழகிய ஒரு பெண்ணை நான்‌ பார்த்ததில்லை. அழகு மட்டுமல்ல உலகில்‌ 
எத்தனையோ அழகிகள்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இந்தப்‌ பெண்ணினுடைய முகத்தில்‌ 
தோன்றிய வசீகரம்‌ இதுவரை நான்‌ பார்த்திராத தெய்வீக வசீகரமாயிருந்தது. 


பார்த்துக்‌ கொண்டிருக்கையிலேயே, வானத்தில்‌ தோன்றிய மின்னல்‌ மறைவது போல்‌ 
அந்த முகம்‌ மறைந்துவிட்டது. மறுகணம்‌, துவாரத்தையும்‌ காணவில்லை, மதில்‌ சுவர்‌ 


தான்‌ இருந்தது. 


நான்‌ பார்த்தது வெறும்‌ மனப்‌ பிரமையாக இருந்தாலும்‌ இருக்கலாம்‌. பாலைவனத்தில்‌ 
பிரயானம்‌ செய்கிறவர்களின்‌ கண்ணுக்கு வெறும்‌ மணல்‌ படர்ந்த இடத்தில்‌ குளிர்ந்த 
நீர்‌ நிலை தோன்றும்‌ என்பார்கள்‌. அது போன்ற ஒரு கானல்‌ நீர்க்‌ காட்சிதானோ 
என்னமோ, இது? ஆயினும்‌ அங்கே சென்று பரிசோதனை செய்து பார்த்துவிட 


விரும்பினேன்‌. 


செய்வதற்கு ஒரு காரியம்‌ ஏற்பட்டபடியால்‌, உடம்பிலும்‌ சுறுசுறுப்பு உண்டாயிற்று. 


நான்‌ குதித்து எழுந்து மதில்‌ சுவரை நோக்கி விழுந்து அடித்து ஓடத்‌ தொடங்கியதைப்‌ 
பார்த்து அந்தக்‌ கழுகுகள்‌ கூட மிரண்டு போய்ச்‌ சிறகுகளை அடித்துப்‌ பறக்கத்‌ 
தொடங்கின. 


துவாரம்‌ தெரிந்த இடத்தை நெருங்கி உற்றுப்‌ பார்த்தேன்‌. முதல்‌ பார்வைக்கு வெறும்‌ 
சுவராகத்‌ தெரிந்தது. மறுபடியும்‌ கூர்ந்து கவனித்த போது ஓரிடத்தில்‌ இரண்டு பெரிய 
கதவுகள்‌ இருப்பதாகத்‌ தோன்றியது. அவற்றின்‌ அமைப்பும்‌ மேலே பூசியிருந்த வர்ணப்‌ 
பூச்சும்‌ சுவரோடு சுவராகத்‌ தென்படும்படி அமைந்திருந்தன. கதவு என்று தோன்றிய 
இடத்தில்‌ அங்குமிங்கும்‌ கையினால்‌ அமுக்கிக்‌ கொண்டே வந்தேன்‌. ஓரிடத்தில்‌ 
கொஞ்சம்‌ அசைந்து கொடுத்தது. அங்கே பலங்கொண்ட மட்டும்‌ அழுத்தித்‌ 
தள்ளினேன்‌. பெரிய கதவுக்குள்‌ பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிறிய கதவு, சுமார்‌ இரண்டு 
அடி சதுரமுள்ள கதவு, உட்புறமாகத்‌ திறந்து கொண்டது. அதற்கு ஒரு பலமான 
தாழ்ப்பாள்‌ இருந்தது. சற்று முன்‌ அதைத்‌ திறந்து பார்த்த பெண்‌ மறதியாகத்‌ 
தாழிடாமல்‌ சென்றிருக்க வேண்டும்‌. துவாரத்தின்‌ வழியாக உள்ளே பார்த்தபோது, ஓர்‌ 
அழகிய சிறிய பட்டணம்‌ காட்சி அளித்தது. விசாலமான வீதிகள்‌, சாதாரண ஓட்டு 


14 


வீடுகள்‌ நடுநடுவே இரண்டொரு மாட மாளிகைகள்‌, ஊருக்கு மத்தியில்‌ அழகிய 
விஸ்தாரமான குளம்‌, படித்துறை, ஒரு பெரிய அரசமரம்‌, - ஊருக்கு அப்பால்‌ 
பசுமையான வயல்கள்‌, கரும்புத்‌ தோட்டங்கள்‌, - இவ்வளவையும்‌ அந்தச்‌ சிறு 


துவாரத்தின்‌ வழியாக நன்றாகப்‌ பார்க்க முடிந்தது. 


அவ்வளவுதான்‌. ஒரு கணமும்‌ யோசனை செய்யாமல்‌ கதவின்‌ வழியாக உள்ளே 
குதித்தேன்‌. அந்தப்‌ பெண்‌ செய்யத்‌ தவறிய காரியத்தை நான்‌ செய்தேன்‌. கதவைச்‌ 
சாத்தி உட்புறத்தில்‌ பலமாகத்‌ தாழிட்டேன்‌. 


மறுபடியும்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தேன்‌. வெளியிலிருந்து பார்த்தபோது என்‌ பார்வையின்‌ 
கோணத்தில்‌ அகப்பட்ட ஒன்றைக்‌ கண்டேன்‌. எனக்கு வலது புறத்தில்‌ கொஞ்ச 
தூரத்தில்‌ ஒரு சிறிய குன்று இருந்தது - திருநீர்‌ மலையிலுள்ள குன்றை அதிலுள்ள 
கோயிலுடன்‌ இங்கே யாரோ கொண்டு வந்து வைத்து விட்டதுபோல்‌ இருந்தது. 
ஆனால்‌ திருநீர்‌ மலையில்‌ உள்ளது பெருமாள்‌ கோவில்‌. இது முருகன்‌ கோவில்‌ என்று 
தெரிந்தது. கோவிலுக்கு எதிரே இருந்த ஸ்தம்பத்தில்‌ கட்டிப்‌ பறந்த சேவல்‌ 
கொடியிலிருந்து அவ்விதம்‌ ஊகித்துக்‌ கொண்டேன்‌. 


குன்றின்‌ உச்சியிலிருந்த கோவிலுக்கு மூன்று புறத்திலும்‌ மேடும்‌ பள்ளமுமாகப்‌ 
பாறைகள்‌ இருந்தன. அவற்றில்‌ ஒன்றில்‌ ஒரு புள்ளிமான்‌ துள்ளி ஓடிற்று. இன்னொரு 
பாறையில்‌ ஒரு மயில்‌ தோகையை விரிப்பதற்குப்‌ பிரயத்தனம்‌ செய்து கொண்டிருந்தது. 


இவற்றின்‌ மீதெல்லாம்‌ என்‌ கவனம்‌ அதிகமாக நிற்கவில்லை. ஏனென்றால்‌, 
இன்னொரு பாறையின்‌ மீது, பூங்கொத்துக்கள்‌ குலுங்கிக்‌ கொண்டிருந்த ஒரு 
குட்டையான மரத்தின்‌ அடியில்‌, கதவைத்‌ திறந்து பார்த்த அந்தப்‌ பெண்‌ 
உட்கார்ந்திருந்தாள்‌. அவள்‌ என்‌ பக்கம்‌ பார்க்கவில்லை. சூரியன்‌ அஸ்தமித்துக்‌ 
கொண்டிருந்த திசையை நோக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. அங்கே அப்போது இந்திரஜால 
மகேந்திர ஜாலங்கள்‌ நிகழ்ந்து கொண்டிருந்தன. நீல மேகங்களின்‌ வரம்புகள்‌ ஒரு 
நிமிஷம்‌ பொன்‌ வண்ணம்‌ பெற்றுத்‌ திகழ்ந்தன. அடுத்த நிமிஷம்‌ நீலமேகங்கள்‌ 
செந்தாமரை நிறமாக மாறின. பிறகு மேல்‌ வானம்‌ முழுவதும்‌ தங்க நிறம்‌ பெற்று 
ஒளிர்ந்தது. தங்க நிறம்‌ உடனே ரத்தச்‌ சிவப்பு நிறமாக மாறியது. 


இந்த வர்ண ஜாலக்‌ காட்சிகளில்‌ சிந்தையைச்‌ செலுத்தி உட்கார்ந்திருந்த பெண்ணை 
நோக்கி நான்‌ மெள்ள மெள்ள நடந்து சென்றேன்‌. பாதை நல்ல பாதையாக இல்லை. 


பள்ளத்திலிருந்து மேட்டிலேறி மேட்டிலிருந்து பள்ளத்திலிறங்கி, மறுபடியும்‌ 


15 


மேட்டிலேறி, சில இடங்களில்‌ தாண்டிக்‌ குதித்து, சில இடங்களில்‌ காலாலும்‌ 


கையாலும்‌ தவழ்ந்து, - இப்படியெல்லாம்‌ போக வேண்டியிருந்தது. அது ஒன்றையும்‌ 
நான்‌ லட்சியம்‌ செய்யவில்லை. இரும்பைக்‌ காந்தம்‌ இழுக்கும்‌ என்பார்களே, அது 


மாதிரி ஏதோ ஒரு சக்தி என்னை இழுத்துக்‌ கொண்டு சென்றது. 


அந்தப்‌ பெண்ணின்‌ பின்புறமாக அவளுக்கு வெகு சமீபத்தில்‌ போய்விட்டேன்‌. 
அப்போது என்‌ கால்கள்‌ தாமாக நின்று விட்டன. ஏனெனில்‌, அவள்‌ பாடத்‌ 
தொடங்கினாள்‌. பாட்டை ஏதோ இயன்ற வரையில்‌ ஞாபகப்படுத்திக்‌ கொண்டு 
சொல்கிறேன்‌. சிற்சில வார்த்தைகள்‌ மாறுதலாகவும்‌ இருக்கலாம்‌. அதனால்‌ 
பாதகமில்லை. கருத்து ஒன்றுதான்‌. 


"இன்பக்‌ கனவினிலே - சகியே 
இன்னிசை பாடிவந்தான்‌ - எவனோ 


இன்னிசை பாடிவந்தான்‌ (இ) 


பொன்‌ முகத்தில்‌ நகைபூத்திட நோக்கினான்‌ 
கன்னங்குழித்திடக்‌ கண்மலர்‌ சூட்டினான்‌ (இ) 


பொன்னி நதிக்கரையில்‌ - வெண்ணிலா 
பொங்கிப்‌ பொழிகையிலே 
என்பும்‌ உருகும்‌ நல்கீதங்கள்‌ பாடினான்‌ 


என்னகந்‌ தொட்டுபின்‌ எங்கேயோ சென்றிட்டான்‌!" (இ) 


ஊரில்‌ எனக்குச்‌ சங்கீதத்தில்‌ மோகமுள்ளவன்‌ என்று எப்போதும்‌ ஒரு பெயர்‌ உண்டு. 
என்னுடைய சங்கீதக்‌ கிறுக்கு ஒரு நாள்‌ என்னைச்‌ சங்கடத்தில்‌ மாட்டி வைக்கப்‌ 
போகிறது என்று என்‌ நண்பர்கள்‌ எச்சரித்ததும்‌ உண்டு. அது இச்சமயம்‌ 
உண்மையாயிற்று. அந்தப்‌ பெண்‌ இரண்டாவது அடியைப்‌ பாடி முடிப்பதற்குள்‌ நான்‌ 


என்னை மறந்து பலமாகத்‌ தாளம்‌ போட ஆரம்பித்து விட்டேன்‌. 


அந்தப்‌ பெண்‌ என்னைத்‌ திரும்பிப்‌ பார்த்தாள்‌. அதற்கு முன்‌ அம்மாதிரி அதிசயத்தை 
என்றும்‌ கண்டறியாதவள்‌ போல்‌ அத்தனை வியப்புடன்‌ என்னைப்‌ பார்த்துக்‌ 


கொண்டேயிருந்தாள்‌. 


"மிச்சப்‌ பாட்டையும்‌ பாடு! ரொம்ப நன்றாயிருக்கிறது! எங்களூர்க்‌ கலாமணி பாடிய 


16 


பாடல்‌ மாதிரியல்லவோ இருக்கிறது?" என்றேன்‌. 


அந்தப்‌ பெண்‌ தட்டுத்‌ தடுமாறி "நீர்‌ யார்‌, உமக்கு எந்த ஊர்‌?" என்று கேட்டாள்‌. 


"எனக்கு இந்தியதேசம்‌. இந்தியா தேசத்தில்‌ எஞ்சியுள்ள மதராஸ்‌ ராஜ்யத்தைச்‌ 


சேர்ந்தவன்‌." 


"அப்படியென்றால்‌ என்ன? அது எங்கே இருக்கிறது?" 


"ஓகோ! உனக்குப்‌ பூகோள சாஸ்திரமே தெரியாது போல்‌ இருக்கிறது. பிறகு 


விவரமாகச்‌ சொல்கிறேன்‌. அந்தப்‌ பாட்டை பாடி முடி!" 


"பாட்டு உமக்கு ரொம்பப்‌ பிடிக்குமோ?" 


"ஆமாம்‌; பாட்டு ரொம்பப்‌ பிடிக்கும்‌. அதைக்‌ காட்டிலும்‌ பாடுகிறவர்களைப்‌ பிடிக்கும்‌. 


முக்கியமாக இப்போது உன்னைப்‌ பார்த்தால்‌..." 


அந்தப்‌ பெண்ணின்‌ முகத்தில்‌ திடீரென்று பயம்‌ காணப்பட்டது. அதன்‌ பொருளை நான்‌ 
அறிந்து கொள்ளவில்லை. 


"ஏன்‌ என்னை இப்படிப்‌ பார்க்கிறீர்‌?" என்று கேட்டாள்‌. 


நான்‌ சிரித்தேன்‌. அவளை நோக்கி நடந்து கொண்டே, "நீ ஏன்‌ இவ்வளவு அழகாய்‌ 
இருக்கிறாய்‌? அதனால்‌ தான்‌ இப்படி பார்க்கிறேன்‌!" என்றேன்‌. 


அந்தப்‌ பெண்‌ நடுங்கிய குரலில்‌, "உமக்குப்‌ பசியாயிருக்கிறதா?" என்று கேட்டாள்‌. 


எனக்கு அப்போதும்‌ அவளுடைய பயத்தின்‌ காரணம்‌ விளங்கவில்லை. 


தமாஷாகப்‌ பேசுவதாக எண்ணிக்‌ கொண்டு "ஆமாம்‌; ரொம்பப்‌ பசியாயிருக்கிறது. 


17 


உன்னை அப்படியே விழுங்கி விடலாமா என்று தோன்றுகிறது!" என்றேன்‌. 


அவ்வளவுதான்‌; அந்தப்‌ பெண்‌ 'வீல்‌' என்று ஒரு சத்தமிட்டாள்‌. 


அதற்குப்‌ பதில்‌ குரல்‌ கொடுப்பது போல்‌ என்னைச்‌ சுற்றிப்‌ பல திசைகளிலிருந்தும்‌, 


"வேல்‌! வேல்‌!" என்ற முழக்கங்கள்‌ கேட்டன. 


முழக்கங்கள்‌ வந்த திசைகளை நோக்கினேன்‌. மதில்‌ சுவர்‌ மீதும்‌ மலைப்பாறைகளின்‌ 
மீதும்‌ மரங்களின்‌ உச்சியிலும்‌ கையில்‌ வில்லை வளைத்து அம்பு தொடுத்து என்‌ பேரில்‌ 
விடுவதற்கு ஆயத்தமாக வீரர்‌ பலர்‌ நின்றார்கள்‌. 


எனக்கு அப்போது எவ்வளவு அதிசயமாக இருந்திருக்குமென்று நீங்களே ஊகித்துக்‌ 
கொள்ள வேண்டியது தான்‌. பல தடவை கண்ணை மூடித்‌ திறந்து பார்த்தேன்‌. அந்தக்‌ 
காட்சி அதே மாதிரி தெரிந்தது. அந்த வீரர்கள்‌ என்‌ பேரில்‌ அம்பை விடாததற்குக்‌ 
காரணம்‌, நான்‌ அந்தப்‌ பெண்ணுக்கு வெகு சமீபத்தில்‌ இருந்தது தான்‌ என்று தெரிந்து 


கொண்டேன்‌. 


என்‌ மூளை அந்த அபாயகரமான வேளையில்‌ சரியான வேலை செய்தது. அடுத்த 


தீவில்‌ உள்ள ராட்சத மக்களின்‌ உணவு வழக்கம்‌ நினைவுக்கு வந்தது. நான்‌ 


விளையாட்டாகப்‌ பேசிய பேச்சு அப்பெண்ணின்‌ உள்ளத்தில்‌ உண்டாக்கி- 


யிருக்கக்கூடிய கலக்கத்தை அறிந்து கொண்டேன்‌. 


அதற்குள்‌ அந்தப்‌ பெண்ணுக்கும்‌ கொஞ்சம்‌ சந்தேகம்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌. 


சட்டென்று நாலு அடி நடந்து வந்து அம்புகள்‌ என்‌ மேல்‌ விழாமல்‌ குறுக்கிட்டுத்‌ 


தடுப்பவள்‌ போல்‌ நின்று கொண்டாள்‌. 


"என்ன சொன்னீர்கள்‌? இன்னொரு தடவை சொல்லுங்கள்‌!" என்றாள்‌. 


"உன்னைப்‌ பார்த்தாலே போதும்‌, பசி தாகம்‌ பறந்துவிடும்‌ என்று சொன்னேன்‌! நீ 


18 


எதற்காகக்‌ கூச்சல்‌ போட்டாய்‌? இவர்கள்‌ எல்லோரும்‌ யார்‌? எதற்காக வில்லை 


வளைத்து அம்பு தொடுக்கிறார்கள்‌ ?" என்று கேட்டேன்‌. 


அணுக்குண்டு - ஹைட்ரஜன்‌ குண்டுகளைப்‌ பற்றி உலகம்‌ பீதி அடைந்திருக்கும்‌ 
காலத்தில்‌ வில்லும்‌ அம்பும்‌ வைத்துக்‌ கொண்டு சண்டையிடும்‌ வீரர்களும்‌ இத்தீவில்‌ 
இருக்கிறார்களே என்னும்‌ அதிசயம்‌ என்மனத்தில்‌ பொங்கிக்‌ கொண்டிருந்தது. 


நான்‌ கேட்டதற்குப்‌ பதில்‌ சொல்லாமல்‌ அந்தப்‌ பெண்‌, "நீர்‌ என்ன சாப்பிடுவது 


வழக்கம்‌?" என்று கேட்டாள்‌. 


"இட்டிலி, தோசை, சாதம்‌, முறுக்கு, சீடை, இடியாப்பம்‌, பொரி விளங்காய்‌ உருண்டை 
இன்னும்‌ எது கிடைத்தாலும்‌ சாப்பிடுவேன்‌!" என்றேன்‌. 


அந்தப்பெண்‌ ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டுச்‌ சுற்றிலும்‌ நின்ற வில்லம்பு வீரர்களுக்கு 
ஏதோ சைகை காட்டினாள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ அருகில்‌ வந்தான்‌. அவனிடம்‌, 


"நலங்கிள்ளி! என்‌ தந்தையை உடனே அழைத்து வா!" என்றாள்‌. 


அந்த வீரனை அவள்‌ அழைத்த பெயர்‌ எனக்கு மிக்க வியப்பை உண்டாக்கியது. 


பழந்தமிழ்‌ நாட்டுப்‌ பெயராக அல்லவோ இருக்கிறது? 


"உன்‌ தந்தையின்‌ பெயர்‌ என்ன?" என்றேன்‌. 


"இளஞ்சென்னி நெடுஞ்செழியன்‌ சேரலாதன்‌!" 


இதைக்கேட்டு நான்‌ அடைந்த அதிசயத்தைக்‌ காட்டிலும்‌ அவளுடைய பெயரை 
அறிந்து கொள்ளும்‌ ஆர்வம்‌ அதிகமாயிற்று. 


"உன்‌ பெயர்‌ என்னவோ?" 


"மயில்விழி மான்‌!" 


19 


"என்ன என்ன? நீ இப்போது சொன்னது உன்‌ பெயரா? அல்லது உன்னைப்‌ பற்றிக்‌ 


கவிஞரின்‌ வர்ணனையா?" 

"என்‌ பெயர்‌ தான்‌! இப்போது இங்கே கவிஞர்கள்‌ யாரும்‌ இல்லை. ஒரு வேளை தமிழ்‌ 
நாட்டில்‌ இருக்கிறார்களோ என்னமோ? நீங்கள்‌ ஏதோ ஒரு தேசத்திலிருந்து வந்ததாகச்‌ 
சொன்னீர்களே? அங்கே பக்கத்தில்‌ செந்தமிழ்‌ நாடு என்று எங்கேயாவது 


இருக்கிறதா?" என்று கேட்டாள்‌. 


"மயில்விழி மானே! கேள்‌. இந்தியா தேசத்தில்‌ ஒரு பகுதிதான்‌ செந்தமிழ்‌ நாடு. நானே 
செந்தமிழ்‌ நாட்டைச்‌ சேர்ந்தவன்‌ தான்‌. மதுரைக்கு அருகில்‌ ஒரு கிராமத்தில்‌ 
பிறந்தவன்‌!" என்றேன்‌ நான்‌. 


"அதே மதுரைமா நகரந்தான்‌!" 


"இன்னும்‌ அங்கே சங்கம்‌ இருக்கிறதா?" 


"ஒரு சங்கமல்ல; வீதிக்கு வீதி சங்கங்கள்‌ இருக்கின்றன!" 


"அப்படியா? செந்தமிழ்‌ நாட்டில்‌ இப்போது தமிழர்கள்‌ வசிக்கிறார்களா?" 


"சுமார்‌ இரண்டரைக்‌ கோடி தமிழர்கள்‌ இருக்கிறார்கள்‌. தமிழ்க்‌ கவிஞர்களும்‌ 
இரண்டொருவர்‌ இருக்கிறார்கள்‌!" 


"அப்படியென்றால்‌, இப்போது அங்கே ராட்சதர்களின்‌ பயமே இல்லையா?" 


"ராட்சதர்களா? எந்த ராட்சதர்கள்‌?" 


20 


"இலங்கையை ஆண்ட இராவணன்‌ குலத்து ராட்சதர்கள்‌!" 


"இலங்கையிலே இப்போது ராட்சதர்கள்‌ இல்லையே!" 


"பின்னே யார்‌ இருக்கிறார்கள்‌?" 


"இலங்கையிலே இப்போது சிங்களவர்‌ என்ற சாதியார்‌ ஆட்சி செய்கிறார்கள்‌. 
தமிழர்கள்‌ பலரும்‌ அங்கே வசிக்கிறார்கள்‌." 


"அந்தச்‌ சிங்களவர்கள்‌ நம்‌ தமிழர்களைப்‌ பிடித்துச்‌ சாப்பிடுவதில்லையா?" 


"இன்னும்‌ அவ்வளவுக்கு வரவில்லை! தமிழர்களைத்‌ தமிழ்நாட்டுக்குப்‌ போகும்படி 
விரட்டியடிக்கத்‌ தான்‌ பார்க்கிறார்கள்‌! ஆனால்‌ உங்கள்‌ பக்கத்துத்‌ தீவில்‌ ராட்சதர்கள்‌ 


இருக்கிறார்கள்‌ போல்‌ இருக்கிறதே!" 


"ஆமாம்‌; தமிழ்‌ நாட்டிலிருந்து எங்களைத்‌ துரத்திக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
அவர்களுக்காகத்‌ தான்‌ இவ்வளவு பெரிய கோட்டை சுவர்‌ கட்டியிருக்கிறோம்‌. 
காவலும்‌ வைத்திருக்கிறோம்‌." 


"மயில்விழி மானே! என்னையும்‌ அந்த ராட்சதக்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்தவனாகக்‌ கருதிப்‌ 


பயப்பட்டாய்‌ அல்லவா?" 


"இல்லை, இல்லை! நடுவில்‌ உங்களுடைய ஒரு வார்த்தை அம்மாதிரி சந்தேகத்தை 
எனக்கு உண்டாக்கியது. அது தவறு என்று உடனே தெளிந்தேன்‌. நீங்கள்‌ 
தமிழராகத்தான்‌ இருக்க வேண்டுமென்று உங்களைப்‌ பார்த்தவுடனேயே எனக்குத்‌ 
தெரிந்து போயிற்று. அதோ என்‌ தகப்பனார்‌ வருகிறார்‌. நீங்கள்‌ 
சொல்லுவதையெல்லாம்‌ கேட்டால்‌ மிக்க மகிழ்ச்சி அடைவார்‌!" என்று சொன்னதும்‌, 
திரும்பிப்‌ பார்த்தேன்‌. சேர சோழ பாண்டிய மன்னர்களையொத்த கம்பீர 


தோற்றமுடைய ஒருவர்‌ வந்து கொண்டிருந்தார்‌. 


"உன்‌ தந்தை இளஞ்சென்னி நெடுஞ்செழியன்‌ பெருஞ்சேரலாதர்‌ என்‌ மீது கோபித்துக்‌ 


21 


கொள்வாரோ, என்னமோ?" 


"எதற்காகக்‌ கோபித்துக்‌ கொள்ள வேண்டும்‌?" 


"அநுமதியில்லாமல்‌ கோட்டைக்‌ கதவைத்‌ திறந்து கொண்டு வந்ததற்காகத்தான்‌." 


"உங்களைப்‌ பார்த்துவிட்டு, வேண்டுமென்றே தான்‌ கதவைத்‌ தாழ்‌ போடாமல்‌ 


வந்தேன்‌, செந்தமிழ்‌ நாட்டைச்‌ சேர்ந்த ஒருவர்‌ வரவேண்டுமென்று நாங்கள்‌ எவ்வளவு 


ஆயிரம்‌ ஆண்டுகளாகத்‌ தவங்கிடந்து வருகிறோம்‌?" 


"மயில்விழி மானே! உன்‌ வயது என்ன?" என்று கேட்டேன்‌. 


"பதினெட்டு!" 


"ஆயிரம்‌ வருஷம்‌ என்று சொன்னாயே?" 


"என்‌ பாட்டனாருக்குப்‌ பாட்டனாருக்குப்‌ பாட்டனார்‌ - அவருக்குப்‌ பாட்டனாருக்குப்‌ 


பாட்டனாருக்குப்‌ பாட்டனார்‌, நாலாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்தார்‌." 


"எதற்காக!" 


"அதையெல்லாம்‌ என்‌ தந்தையிடம்‌ கேளுங்கள்‌; விவரமாகச்‌ சொல்வார்‌. பசிக்கிறது 
என்று சொன்னீர்களே? நான்‌ போய்‌ ஏற்பாடு செய்கிறேன்‌. இட்டிலி, தோசை, 


இடியாப்பம்‌, இவற்றில்‌ எது உங்களுக்கு அதிகமாகப்‌ பிடிக்கும்‌?" 


"அப்படியெல்லாம்‌ எனக்குப்‌ பாரபட்சம்‌ கிடையாது. அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ 
இவற்றில்‌ எது வேண்டும்‌ என்று கேட்டால்‌, என்ன பதில்‌ சொல்கிறது? மூன்றும்‌ 
வேண்டியதுதான்‌!" 


22 


மயில்விழி மான்‌ என்னை விழித்துப்‌ பார்த்துச்‌ சிரித்துவிட்டு அவளுடைய தந்தைக்கு 
என்னைச்‌ சுருக்கமாக அறிமுகம்‌ செய்து வைத்தாள்‌. பிறகு துள்ளிக்‌ குதித்து ஓடினாள்‌. 
அப்போது அவள்‌ பெயரின்‌ பொருத்தம்‌ நன்கு வெளியாயிற்று. 


"மானின்‌ விழிபெற்று மயில்‌ வந்ததென வந்தாள்‌" என்ற கம்பன்‌ பாடலுக்கு மாறாக 


இருந்தாலும்‌, மயிலின்‌ பார்வையிலும்‌ ஒரு தனி அழகு இருக்கத்தான்‌ இருக்கிறது. 
மானின்‌ துள்ளலில்‌ உள்ள கவர்ச்சியைப்‌ பற்றியோ சொல்ல வேண்டியதில்லை 


யல்லவா? 


இளஞ்சென்னி நெடுஞ்செழியன்‌ பெருஞ்‌ சேரலாதர்‌ என்னிடம்‌ கேட்ட 
கேள்விகளுக்கெல்லாம்‌ ஒருவாறு பதில்‌ சொல்லிச்‌ சமாளித்த பிறகு அவர்களுடைய 
வரலாற்றையும்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொண்டேன்‌. அந்த வரலாறு இதுதான்‌. 


பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம்‌ குமரி முனையிலிருந்து விந்திய பர்வதம்‌ 
வரையில்‌ பரவிச்‌ சீரும்‌ சிறப்பும்‌ பெற்று மேன்மையுற்று விளங்கி வந்தது. சேர சோழ 
பாண்டியர்கள்‌ நட்புரிமை கொண்டு அவர்களுடைய ராஜ்யங்களை நீதி தவறாமல்‌ 
ஆண்டு வந்தார்கள்‌. குடிமக்கள்‌ எல்லாத்‌ துறைகளிலும்‌ செழிப்படைந்து 
ஓங்கியிருந்தார்கள்‌. இது போலவே தமிழிலக்கியமும்‌ மேன்மையடைந்து வளர்ச்சியுற்று 
வந்தது. செந்தமிழ்க்‌ கவிஞர்கள்‌ பலர்‌ இனிய எளிய செந்தமிழில்‌ அழகிய கவிகளும்‌ 
காவியங்களும்‌ இயற்றி வந்தார்கள்‌. மதுரையில்‌ முதலாவது தமிழ்ச்சங்கம்‌ சிறப்பாக 
நடைபெற்று வந்தது. 


அந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ மேலைக்‌ கடல்‌ பிரதேசத்து நாடுகளிலிருந்து 
காட்டுமிராண்டிகளான அநாகரிக ராட்சஸமக்கள்‌ சிலர்‌ கப்பலேறி வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ நாட்டில்‌ ஏற்பட்ட பஞ்சம்‌ அவர்களை வேறு நாடுகளைத்‌ தேடிப்‌ போகும்படி 
செய்தது. அவர்கள்‌ முதலில்‌ தமிழ்நாட்டில்‌ இறங்கி அத்தீவைத்‌ தங்கள்‌ வசமாக்கிக்‌ 
கொண்டார்கள்‌. அவர்களுடைய அரச பரம்பரையில்‌ இராவணன்‌ என்னும்‌ ஒரு 
ராட்சதன்‌ தோன்றினான்‌. அவன்‌ அறிவும்‌, ஆற்றலும்‌ மிக்கவன்‌. ஆனால்‌ மிகமிகப்‌ 


பொல்லாதவன்‌. 


இராவண குலத்தைச்‌ சேர்ந்த ராட்சதர்கள்‌ நர மாமிச பட்சிணிகள்‌. அவர்கள்‌ நாட்டிலே 
பஞ்ச காலத்தில்‌ அந்தப்‌ பயங்கரமான வழக்கம்‌ அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. 


23 


இலங்கைக்கு வந்து குடியேறிய பிறகு, அடிக்கடி தமிழகத்துக்கு அவர்கள்‌ கும்பல்‌ 
கும்பலாக வருவதும்‌, திடீரென்று தமிழர்களைத்‌ தாக்கிக்‌ கொல்வதும்‌, 
கொன்றவர்களைத்‌ தின்று விட்டுப்‌ போவதும்‌ வழக்கமாயிற்று. தமிழர்களைத்‌ தின்று 
பார்த்த போது, அவர்கள்‌ வேறு எந்தச்‌ சாதியைக்‌ காட்டிலும்‌ தமிழ்ச்‌ சாதியின்‌ உடம்பு 
அதிகச்‌ சுவையுடன்‌ இருக்கிறது என்று கண்டார்கள்‌. இழுமெனும்‌ ஓசையுடைய மதுரத்‌ 
தமிழ்‌ மொழி இனிமைக்கும்‌ பெயர்‌ பெற்றதன்றோ? 'அமுதம்‌' என்ற சொல்‌ மருவித்‌ 
'தமிழ்‌' என்று ஆயிற்று என்றும்‌ சொல்கிறார்கள்‌ அல்லவா? தமிழர்களின்‌ உடல்‌ 
தின்பதற்கு ருசியாயிருந்ததுடன்‌, அவர்களைத்‌ தின்றால்‌ ஆயுள்‌ வளரும்‌, 
ஆயிரக்கணக்கான வருடங்கள்‌ சாகாமல்‌ இருக்கலாம்‌ என்ற நம்பிக்கையும்‌ இராவண 
குலத்து ராட்சஸர்களுக்கு ஏற்பட்டது. இதன்‌ பலன்‌ என்னவென்றால்‌, ஒரு சில 
வருடங்களுக்குள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ தமிழ்‌ மக்களின்‌ ஜனத்தொகை மிகவும்‌ குறைந்து 
விட்டது. போர்க்களத்தில்‌ நேருக்கு நேர்‌ நின்று போர்‌ செய்வதாயிருந்தால்‌ தமிழர்களை 
அந்த ராட்சஸர்களால்‌ கூட வென்றிருக்க முடியாது. ஆனால்‌ எதிர்பாராத இரவு 
நேரங்களில்‌ மக்கள்‌ தூங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ போது வந்து தாக்கிக்‌ கொன்று தின்று 
விடும்‌ ராட்சஸர்களை எதிர்த்துப்‌ போராடுவது எப்படி? சேர சோழ பாண்டிய 
ராஜ்யங்களில்‌ மிகச்‌ சிறந்த பட்டணங்கள்‌, கிராமங்கள்‌ எல்லாம்‌ பாழாய்ப்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தன. ராட்சஸர்களிடமிருந்து தப்பிப்‌ பிழைத்த சிலர்‌ மலை உச்சிகளில்‌ 
உள்ள குகைகளிலும்‌ கடற்‌ கரையோரங்களிலிருந்த காடுகளிலும்‌ ஒளிந்து வாழத்‌ 


தொடங்கினார்கள்‌. 


தமிழின்‌ பெருமையை உணர்ந்து உலகமறியச்‌ செய்த மாமுனிவர்‌ அகஸ்தியர்‌, இந்த 
அபாயத்திலிருந்து தமிழர்களைத்‌ தப்புவிப்பதற்கு ஓர்‌ உபாயம்‌ செய்து பார்த்தார்‌. தமிழ்‌ 
மிக்க இனிமையான மொழியாயிருப்பதால்‌ அல்லவா அம்மொழியைப்‌ பேசும்‌ 
தமிழர்களுக்கு இந்தக்‌ கதி நேருகிறது? தமிழைச்‌ சற்றுக்‌ கடினமான மொழி 
ஆக்குவதற்காக மிக்கப்‌ பிரயத்தனப்பட்டுத்‌ தமிழ்‌ இலக்கணம்‌ ஒன்று செய்து 
கொடுத்தார்‌. மேலும்‌ அவருடைய சீடர்களிடம்‌, இனி எளிய இனிய நடையிலேயே 


பாடல்கள்‌ எழுதாமல்‌ கரடு முரடான கொடுந்தமிழில்‌ கவிதைகள்‌ எழுதச்‌ சொன்னார்‌. 
சீடர்கள்‌ அப்படியே செய்து பார்த்தார்கள்‌, அதிலும்‌ பயனில்லை. தமிழை எவ்வளவு 
கரடு முரடு ஆக்கினாலும்‌ அதன்‌ சுவை என்னவோ குன்றவில்லை. ஆகவே, 


அகஸ்தியரும்‌ தமது தோல்வியை உணர்ந்து பொதிகை மலையை விட்டுப்‌ புறப்பட்டு 
வடக்கே வித்தியமலைக்குத்‌ தென்புறத்தில்‌ தண்டகாரண்யத்தில்‌ வசிக்க 
வேண்டியதாயிற்று. 


24 


இந்தத்‌ தீவில்‌ இப்போது வசிக்கும்‌ மக்களின்‌ மூதாதைகள்‌ ராட்சஸர்களுக்கு இரையாக 
விரும்பாமல்‌ கொற்கையென்னும்‌ துறைமுகத்துக்கு அருகில்‌ ஒரு பெரிய காட்டில்‌ 
ஒளிந்து வாழ்ந்தார்கள்‌. அதே சமயத்தில்‌ அவர்கள்‌ தாங்களிருக்கும்‌ இடத்தை எப்படியும்‌ 
அரக்கர்கள்‌ கண்டுபிடித்து விடலாம்‌ என்று எண்ணி, ஒரு பெரிய மரக்கலம்‌ கட்டி 
வந்தார்கள்‌. ஏதாவது அபாயம்‌ நேர்ந்தால்‌ கப்பலில்‌ ஏறிக்‌ கடல்‌ கடந்து வேறொரு 
நாட்டில்‌ குடியேறிவிடலாம்‌ என்று எண்ணியிருந்தார்கள்‌. 


இராவணனுடைய ஒன்றுவிட்ட தம்பியாகிய கரன்‌ என்னும்‌ ராட்சஸன்‌ தண்ட 
காரண்யத்தை யொட்டி ஜனஸ்தானம்‌ என்னுமிடத்தில்‌ தன்‌ தோழர்களுடன்‌ வசித்து 
வந்தான்‌. கரனுக்கு முரன்‌ என்றொரு மகன்‌ இருந்தான்‌. அவன்‌ தமிழகத்தில்‌ மிச்சம்‌ 
மீதித்‌ தமிழர்கள்‌ இருக்கிறார்களா என்று தேடி வந்தான்‌. கடைசியில்‌ கொற்கைத்‌ 
துறைமுகத்துக்கருகில்‌ காட்டில்‌ வசித்த தமிழர்களைக்‌ கண்டு பிடித்தான்‌. அவன்‌ 
அவர்களைத்‌ தாக்குவதற்கு முன்னால்‌, அந்தத்‌ தமிழர்கள்‌ தயாராக வைத்திருந்த 
கப்பலில்‌ ஏறிக்‌ கொண்டு கிழக்குக்‌ கடலில்‌ கிளம்பினார்கள்‌. முரன்‌ உடனே தானும்‌ ஒரு 
கப்பலை அவசரம்‌ அவசரமாகக்‌ கட்டிக்‌ கொண்டு கிளம்பினான்‌. இரண்டு கப்பல்களும்‌ 
வெகுதூரம்‌ கிழக்கு நோக்கிப்‌ பிரயாணம்‌ செய்த பிறகு ஒரு பெரிய சண்டமாருதத்தில்‌ 
சிக்கிக்‌ கொண்டன. கப்பல்கள்‌ உடைந்தன. ஒரு கப்பல்‌ ஒரு தீவின்‌ அருகிலும்‌ 
இன்னொரு கப்பல்‌ இன்னொரு தீவின்‌ அருகிலும்‌ சென்று அடைந்தன. அதாவது ஒரு 
தீவில்‌ இளஞ்சென்னி நெடுஞ்செழியன்‌ பெருஞ்‌ சேரலாதனும்‌ அவனுடன்‌ 
வந்தவர்களும்‌ இறங்கினார்கள்‌. இன்னொரு தீவில்‌ முரனும்‌ அவனுடைய சகாக்களும்‌ 
இறங்கினார்கள்‌. கப்பல்கள்‌ இரண்டும்‌ சிதைந்து சின்னாபின்னமுற்றுக்‌ கடலில்‌ 
மறைந்து மூழ்கி விட்டன. 


தமிழர்கள்‌ ஒரு தீவிலும்‌, முரனாதி அசுரர்கள்‌ இன்னொரு தீவிலும்‌ குடியேறினார்கள்‌. 
தலைமுறை தலை முறையாகப்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகளாக அங்கேயே வசித்து 
வருகிறார்கள்‌. வெளி உலகத்துச்‌ செய்திகள்‌ ஒன்றுமே அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
இரண்டு தீவுகளிலும்‌ பெரிய மரங்கள்‌ இல்லாதபடியால்‌ கப்பல்‌ கட்டிக்‌ கொண்டு 
பிரயாணம்‌ கிளம்ப முடியவில்லை. ராட்சஸர்கள்‌ சில சமயம்‌ பழைய ஞாபகத்தை 
வைத்துக்‌ கொண்டு தமிழர்களைப்‌ பிடித்துக்‌ கொண்டு போய்க்‌ கொன்று தின்பதற்காகச்‌ 
சமயம்‌ பார்த்து வருவார்கள்‌. சில சமயம்‌ சிறு படகுகளிலும்‌ சில சமயம்‌ நீந்தியும்‌ 
வருவார்கள்‌. வருஷத்தில்‌ ஒரு மாத காலம்‌ சுறா மீன்கள்‌ எல்லாம்‌ வேறு எங்கேயோ 
போய்விடும்‌. அச்சமயம்‌ பார்த்துதான்‌ அநேகமாக வருவார்கள்‌. அவர்கள்‌ திடீரென்று 
வந்து தாக்க முடியாமலிருப்பதற்காகவே தமிழர்கள்‌ அவ்வளவு பெரிய கோட்டைக்‌ 
கொத்தளங்கள்‌ கட்டிக்‌ கொண்டு வசிக்கிறார்கள்‌. அது மட்டுமின்றி, எப்போதுமே 
கோட்டைச்‌ சுவர்கள்‌ மீதும்‌ பாறை உச்சிகளிலும்‌ காவற்காரர்களை நிறுத்தி வைப்பது 


வழக்கம்‌. இவ்வளவு பாதுகாப்புகளையும்‌ சில சமயம்‌ அந்த அரக்கர்கள்‌ தாண்டிக்‌ 


25 


கொண்டு வந்து தமிழர்கள்‌ சிலரைப்‌ பிடித்துப்‌ போய்விடுவது உண்டு. அப்போது 
எல்லாம்‌ தமிழர்கள்‌ வசித்த அமுதத்‌ தீவில்‌ அழுகைச்‌ சத்தம்‌ கிளம்பும்‌; அரக்கர்‌ தீவிலே 


கோலாகலமாய்‌ இருக்கும்‌. 


இந்த விவரங்களையெல்லாம்‌ சொல்லிவிட்டு இளஞ்சென்னி நெடுஞ்செழியன்‌ 
சேரலாதர்‌, "ஐயா மதிவாணரே! தமிழ்‌ ஆனாலும்‌ மிக 'அபாயகர' மான மொழி! அதன்‌ 
இனிமையே அதற்கு இவ்வளவு அபாயத்தை அளித்திருக்கிறது. ஆனால்‌, தமிழ்‌ நாட்டில்‌ 
இப்போது ராட்சஸர்களின்‌ தொல்லை அடியோடு இல்லையென்றா சொல்கிறீர்கள்‌?" 


என்று கேட்டார்‌. 


"ஆமாம்‌; உண்மையாகவே கிடையாது. நீங்கள்‌ புறப்பட்டு வந்த சில நாளைக்கெல்லாம்‌ 
இராமர்‌ என்பவர்‌ வந்து இராவணாதி ராட்சஸர்களை அடியோடு ஒழித்து விட்டார்‌! 
ஆனால்‌ இந்த நாளில்‌ சிலர்‌ 'நாங்கள்‌ இராவணனுடைய சந்ததிகள்‌' என்று சொல்லிக்‌ 
கொண்டு கிளம்பியிருக்கிறார்கள்‌! அவர்கள்‌ இராவண பூஜை செய்கிறார்கள்‌! தமிழைத்‌ 
தாங்கள்‌ காதலிப்பதாகவும்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌" என்றேன்‌. 


"அப்படி ஓர்‌ அதிசயமும்‌ செந்தமிழ்‌ நாட்டில்‌ இருக்கிறதா! நல்லது; அவ்வாறு சொல்லும்‌ 
மனிதர்களை இந்த அரக்கர்‌ தீவுக்கு அனுப்பி வைப்பதுதானே? அனுப்பி வைத்தால்‌ 
அவர்களுடைய இராவண பக்தியைச்‌ சோதித்துப்‌ பார்க்கலாம்‌!" என்றார்‌ 


இளஞ்சென்னி நெடுஞ்செழியன்‌ சேரலாதர்‌. 


மூன்று மாத காலம்‌ அந்த அழகிய அமுதத்‌ தீவில்‌ வசித்தேன்‌. சொர்க்க லோகத்தில்‌ 
வசித்தேன்‌ என்றே சொல்லலாம்‌. வாழக்கை அவ்வளவு குதூகலமாகச்‌ சென்று 
கொண்டிருந்தது. அகஸ்தியருக்குப்‌ பிற்காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ இயற்றப்பட்ட 
கவிதைகளைப்‌ பற்றிக்‌ கேட்டார்கள்‌. நானும்‌ திருவள்ளுவர்‌, கம்பர்‌, இளங்கோவடிகள்‌, 
இராமலிங்க அடிகள்‌, பாரதியார்‌, கவிமணி முதலியவர்களின்‌ கவிதைகளில்‌ எனக்கு 
நினைவு இருந்தவற்றையெல்லாம்‌ சொல்லிக்‌ காட்டினேன்‌. அவர்கள்‌ அப்பாடல்களின்‌ 
எளிமையையும்‌ இனிமையையும்‌ கவிதை அழகையும்‌ சுவைத்துச்‌ சுவைத்து 
மகிழ்ந்தார்கள்‌. 


26 


அகஸ்தியருக்கு முற்காலத்திய கவிஞர்களின்‌ பாடல்களை அவர்கள்‌ பாடிக்‌ 
காட்டினார்கள்‌. அவற்றில்‌ முத்தொள்ளாயிரப்‌ பாடல்கள்‌ சில மட்டும்‌ நாம்‌ இப்போது 
அறிந்திருப்பவை. மற்றவைகளை நாம்‌ கேட்டதே இல்லை. தமிழகத்தில்‌ கடல்‌ 
கொண்டு போய்விட்ட நூல்களில்‌ அப்பாடல்கள்‌ இருந்திருக்க வேண்டும்‌ என்று 


எண்ணிக்‌ கொண்டேன்‌. 


அகஸ்தியருக்குப்‌ பின்னால்‌ வந்த புலவர்கல்‌ சிலர்‌ தமிழ்‌ மொழியைக்‌ கரடு முரடாக்க 
முயன்றதைப்‌ பற்றியும்‌ அவர்களுக்கு எடுத்துக்‌ கூறினேன்‌. 


"கால்பார்‌ கோத்து ஞாலத்தியக்கும்‌ 
காவற்சாகா டுகைப்போன்‌ மாணின்‌ 
ஊறின்றாகி யாறினிது படுமே 
உய்த்தறேற்‌ றானாயின்‌ வைகலும்‌ 
பகைக்‌ கூழள்ளற்‌ பட்டு 


மிகப்பத றிநோய்த்‌ தலைத்தலைத்தருமே." 


இது போன்ற பாடல்கள்‌ சிலவற்றை நான்‌ சொல்லக்‌ கேட்டு விழுந்து விழுந்து 
சிரித்தார்கள்‌. 


மயில்விழி மானுக்கும்‌ எனக்கும்‌ முதல்‌ சந்திப்பிலேயே ஏற்பட்ட நட்பு நாளுக்கு நாள்‌ 
வளர்ந்து வந்தது. ஒருவரையொருவர்‌ பிரிந்து ஒரு நிமிடமும்‌ உயிர்‌ வாழ முடியாது 
என்ற நிலைமை ஏற்பட்டது. அமுதத்‌ தீவில்‌ குழந்தைகள்‌ பிறந்து சில 
நாளைக்குள்ளேயே இன்னாருக்கு இன்னார்‌ என்று முடிவு செய்து விடுவது வழக்கமாம்‌. 
மயில்விழி மானினாளுக்கு அவ்விதம்‌ முடிவு செய்யப்பட்டிருந்த யுவனைச்‌ சிறு 
பிராயத்திலேயே ராட்சதத்‌ தீவினர்‌ கொண்டு போய்‌ விட்டார்கள்‌. ஆகையால்‌, 
மயில்விழி மானின்‌ திருமணத்தைப்‌ பற்றி அவள்‌ பெற்றோர்கள்‌ கவலைப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. நான்‌ ஒருவன்‌ போய்ச்‌ சேர்ந்தது அவர்களுக்குச்‌ செளகரியமாய்ப்‌ 
போயிற்று. தை பிறந்ததும்‌ முதல்‌ காரியமாக முருகன்‌ கோவிலில்‌ எங்களுக்கு மணம்‌ 
முடித்து வைப்பது என்றும்‌ தீர்மானித்திருந்தார்கள்‌. 


ஆனால்‌ கடவுளின்‌ விருப்பம்‌ வேறு விதமாக இருந்தது. நான்‌ அமுதத்‌ தீவை அடைந்த 
சில மாதங்களுக்கெல்லாம்‌ அத்தீவின்‌ மேலாக அடிக்கடி ஆகாச விமானங்கள்‌ குறுக்கும்‌ 
நெடுக்குமாகப்‌ போகத்‌ தொடங்கின. ஏதோ பூகோள ஆராய்ச்சி செய்கிறவர்களைப்‌ 
போல்‌ தோன்றியது. சில நாளைக்கெல்லாம்‌, அத்தீவுக்குச்‌ சில மைல்‌ தூரத்தில்‌ ஒரு 


பிரம்மாண்டமான அமெரிக்கக்‌ கப்பல்‌ வந்து நின்றது. இவற்றையெல்லாம்‌ பார்த்ததும்‌ 


27 


எனக்கு ஊருக்குப்‌ போகும்‌ சுரம்‌ வந்துவிட்டது. மயில்விழி மானின்‌ மீது எனக்கு 
எவ்வளவு ஆசையிருந்தாலும்‌, அவளை அழைத்துக்‌ கொண்டு ஊருக்குப்‌ போவதுதான்‌ 
நல்லது. தமிழ்நாட்டுக்குப்‌ போன பின்னர்ப்‌ பொதுமக்களுக்கும்‌ பொதுஜன 
சர்க்காருக்கும்‌ அமுதத்‌ தீவையும்‌ அரக்கத்‌ தீவையும்‌ பற்றி எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 
பழைய சரித்திர ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டவர்களுக்கு இது மிகவும்‌ 


உபயோகமாயிருக்கும்‌. சர்க்காரும்‌ யூனிவர்ஸிடி நிர்வாகிகளும்‌ கட்டாயம்‌ உதவி 
செய்வார்கள்‌. நாலாயிரம்‌ வருஷத்துக்கு முந்திய தமிழர்கள்‌ எப்படி இருந்தார்கள்‌, 
எப்படி வாழ்ந்தார்கள்‌, அவர்களுடைய நடை உடை பாவனைகள்‌ எவ்வாறு இருந்தன 


என்பனவற்றை நேரிலேயே தெரிந்து கொள்ளலாம்‌ அல்லவா? 


இதையெல்லாம்‌ இளஞ்சென்னிக்கும்‌ மயில்விழி மானுக்கும்‌ எடுத்துச்‌ சொல்லி 


அவர்களையும்‌ சம்மதிக்கும்படி செய்தேன்‌. 


அதன்‌ பிறகு கோட்டைச்‌ சுவருக்கு வெளியில்‌ உயரமான ஒரு பாறையில்‌ போய்‌ 
ஆகாசத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டு நிற்கத்‌ தொடங்கினேன்‌. ஆகாசத்தில்‌ விமானத்தைப்‌ 
பார்த்த போதெல்லாம்‌ கையில்‌ இருந்த தடியில்‌ ஒரு துணியை முடிந்துவிட்டு ஆட்டு 
ஆட்டு என்று ஆட்டினேன்‌. கடைசியாக, ஓர்‌ ஆகாச விமானத்தில்‌ உள்ளவர்கள்‌ 
என்னைக்‌ கவனிப்பதாகத்‌ தோன்றியது. அந்த விமானம்‌ கொஞ்ச தூரம்‌ போய்விட்டு 
திரும்பி வந்தது. வரும்போது அதன்‌ அடியில்‌ ஏதோ ஒன்று தொங்கிக்‌ கொண்டிருந்தது. 
கிட்ட வந்த பின்‌ அது ஒரு வலை என்று தெரிந்தது. அந்த வலை என்னை அப்படியே 
பாறை மேலிருந்து தூக்கிக்‌ கொண்டு போயிற்று. தூக்கிய அதிர்ச்சியிலேயே நான்‌ 
நினைவு இழந்துவிட்டேன்‌. பிறகு நினைவு வந்து பார்த்த போது, அமுதத்‌ தீவிலிருந்து 
பார்த்த பிரம்மாண்டமான அமெரிக்கக்‌ கப்பலில்‌ இருந்தேன்‌. எனக்குப்‌ பிரமாதமான 
உபசாரங்கள்‌ அக்கப்பலில்‌ செய்யப்பட்டன. நான்‌ அங்கு வந்து சேர்ந்ததுபற்றியும்‌ நான்‌ 


பார்த்தவற்றைப்‌ பற்றியும்‌ கேட்டார்கள்‌. எல்லாம்‌ சொன்னேன்‌. 


ஆனால்‌ கப்பல்‌ நிர்வாகிகள்‌ விமானத்திலிருந்து நான்‌ விழுந்ததை மட்டும்‌ ஒப்புக்‌ 
கொண்டார்களே தவிர, மற்றது ஒன்றையும்‌ ஒப்புக்கொள்ளவில்லை. நான்‌ 
பார்த்ததெல்லாம்‌ என்‌ சித்த பிரமை என்றார்கள்‌. அவர்கள்‌ ஏதாவது சொல்லிக்‌ 
கொண்டு போகட்டும்‌. தாய்‌ நாடு சேர்ந்ததும்‌ நேரு சர்க்காரிடம்‌ சொல்லிக்‌ கப்பல்கள்‌ 
அனுப்பி அமுதத்‌ தீவிலுள்ளவர்களைத்‌ தாய்‌ நாட்டுக்கு அழைத்து வரச்‌ செய்வது என்று 
தீர்மானித்தேன்‌. அசுரத்‌ தீவில்‌ உள்ளவர்களைப்‌ பற்றி நான்‌ கவலைப்படவில்லை. 
பஸிபிக்‌ சமுத்திரத்தில்‌ எத்தனையோ தீவுகளில்‌ அம்மாதிரி காட்டுமிராண்டிகள்‌ உளர்‌ 


என்பதை நான்‌ அறிந்திருந்தேன்‌ அன்றோ? 


28 


எனவே கப்பல்‌ புறப்படும்‌ நேரத்தை ஆவலுடன்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. ஏன்‌ 
அங்கே கப்பல்‌ நீடித்து நிற்கிறது. அதிலிருந்து புறப்பட்டுப்‌ போய்த்‌ திரும்பும்‌ 


விமானங்கள்‌ எதற்காக அப்படிப்‌ போய்‌ வருகின்றன என்று எனக்குத்‌ தெரியவில்லை. 


ஒருவரும்‌ சொல்லவுமில்லை. கடைசியில்‌ ஒரு நாள்‌ கப்பல்‌ அங்கிருந்து புறப்பட்டது. 
சுமார்‌ முந்நூறு மைல்‌ தூரத்துக்கு அப்பால்‌ சென்று மறுபடியும்‌ நின்றது. விமானங்கள்‌ 


மீண்டும்‌ கிளம்பிச்‌ சென்றன. 


சில நிமிஷ நேரத்துக்கெல்லாம்‌ ஆயிரம்‌ பதினாயிரம்‌ இடிகள்‌ சேர்ந்தாற்‌ போல 
இடித்தது போன்ற ஒரு சத்தம்‌ கேட்டது. அம்மாதிரி காது செவிடுபடும்படி ஒரு கோர 
பயங்கரச்‌ சத்தத்தை அதுவரை நான்‌ கேட்டது கிடையாது. சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ 


வெடித்த இடத்திலிருந்து புகைத்‌ திரள்‌ கிளம்பி வானை அளாவியதுடன்‌ நாலு திசையும்‌ 
பரவியது. கப்பலில்‌ இருந்தவர்களையெல்லாம்‌ உடம்பை மூடிக்கொள்வதற்காகக்‌ 


கவசம்‌ அணிந்து கொள்ளச்‌ சொன்னார்கள்‌. 


அப்போதுதான்‌ என்‌ மந்த மதிக்கு உண்மை புலனாயிற்று. 'ஹைட்ரஜன்‌ குண்டு' 
பரிசோதனை நடத்தினார்கள்‌ என்பதை அறிந்தேன்‌. மனிதர்களே இல்லாத 


பிரதேசங்கள்‌ என்று நினைத்து அங்கே ஹைட்ரஜன்‌ குண்டைப்‌ போட்டார்கள்‌. 


சற்று நேரத்துக்கெல்லாம்‌ புகை கலைந்தது நெஞ்சு பதைபதைக்க, வயிறு கலக்கம்‌ 
அடைய அமுதத்தீவு இருந்த திசையை நோக்கினேன்‌. அங்கே அமுதத்தீவையும்‌ 
காணவில்லை; அருகிலிருந்த அசுரத்தீவையும்‌ காணவில்லை! எல்லாம்‌ ஹைட்ரஜன்‌ 


குண்டில்‌ பஸ்மீகரமாகிக்‌ கடலில்‌ கலந்து மறைந்து விட்டன. 


கத்து கத்து என்று கத்தினேன்‌. அழு அழு என்று அழுதேன்‌. கப்பல்‌ அதிகாரிகளிடம்‌ 
முறையிட்டேன்‌. யாரும்‌ காதில்‌ வாங்கிக்‌ கொள்ளவில்லை. நான்‌ குறிப்பிட்ட 
இடங்களில்‌ இருந்த தீவுகளில்‌ ஜனங்களே இல்லையென்று அவர்கள்‌ சாதித்து 


விட்டார்கள்‌. 


சில நாளைக்கெல்லாம்‌ வேறு கப்பலில்‌ ஏற்றி என்னை இந்தியாவுக்கு அனுப்பினார்கள்‌. 
இங்கே வந்த பிறகு சர்க்கார்‌ இலாகாக்களைப்‌ போய்ப்‌ பார்த்தேன்‌. ஒருவரும்‌ என்‌ 
பேச்சை நம்பவும்‌ இல்லை. எனக்குத்‌ தைரியம்‌ கொடுக்கவும்‌ இல்லை. 'சித்தப்‌ பிரமை 


சரித்திர ஆராய்ச்சியாகாது' என்று சொல்லி விட்டார்கள்‌. 


29 


அவ்வளவுதான்‌ என்‌ வரலாறு. தூய பழந்தமிழர்‌ நாகரிகத்தின்‌ உறைவிடமாகப்‌ பஸிபிக்‌ 
சமுத்திரத்தில்‌ ஒரு தீவு இருந்தது என்பதற்கு நான்‌ தான்‌ கடைசிச்‌ சாட்சி. நீங்கள்‌ 


எப்படியும்‌ நம்புவீர்கள்‌ என்று உங்களிடம்‌ சொன்னேன்‌. இந்திய சர்க்காரிடம்‌ நான்‌ 


பெற்ற இருபத்தைந்தாயிரம்‌ ரூபாய்க்குப்‌ பிரதி செய்துவிட்டதாகவே கருதுகிறேன்‌. 
நான்‌ எதற்காகப்‌ போனேனோ, அந்த ஆராய்ச்சி செய்யவில்லை தான்‌; அதனால்‌ 
என்ன? அதைவிடப்‌ பன்மடங்கு முக்கியமான சரித்திர ஆராய்ச்சிக்குப்‌ பயன்படக்கூடிய 
செய்திகளைத்‌ தெரிந்து கொண்டு வந்தேன்‌. என்னுடைய கடன்‌ தீர்ந்தது என்று 
கருதுகிறீர்களா இல்லையா? இதோ தாம்பரம்‌ வந்து விட்டது. வண்டியைச்‌ சிறிது 
நிறுத்தச்‌ சொல்லுங்கள்‌. இறங்கிக்‌ கொள்கிறேன்‌. 


முடிவுரை 


தாம்பரத்தில்‌ வண்டி நின்றது. மதிவாணர்‌ எம்‌.ஏ., வண்டியிலிருந்து இறங்குவதற்கு 
முன்பு அவர்‌ அமெரிக்கர்களைத்‌ திட்டியதற்கு ஓரளவே கிடையாது. "இராவணாதி 
ராட்சஸர்களை விட அமெரிக்கர்கள்‌ பொல்லாத காட்டுமிராண்டிகள்‌. அவர்களாவது 
வயிற்றுக்கு உணவுக்காக மனிதர்களைக்‌ கொன்றார்கள்‌. இவர்கள்‌ ஆராய்ச்சி என்ற 
பெயரில்‌, ஒரு காரணமும்‌ இல்லாமல்‌ அல்லவா கொன்று விடுகிறார்கள்‌? ஐயாயிரம்‌ 
வருஷத்துக்கு முந்தைய பழந்தமிழ்‌ நாகரிகம்‌ குடிகொண்டிருந்த ஒரு தீவையே அழித்து 
விட்டார்களே! பாவிகள்‌. பழந்தமிழர்களும்‌ அவர்களுடைய நாகரிகமும்‌ எப்படியாவது 
போகட்டும்‌! என்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொண்ட மயில்விழி மானை இனி நான்‌ 
என்று காணப்போகிறேன்‌? காண முடியாமல்‌ செய்து விட்டார்களே, பாவிகள்‌!...ஆம்‌. 
சொர்க்கலோகத்தில்‌ கட்டாயம்‌ அவள்‌ எனக்காகக்‌ காத்திருப்பாள்‌ என்று 


நினைக்கிறேன்‌. நீங்கள்‌ என்ன நினைக்கிறீர்கள்‌?" 


இவ்வாறு சொல்லிக்‌ கொண்டே மதிவாணர்‌ எம்‌.ஏ., இறங்கிச்‌ சென்றார்‌. அவர்‌ 
கூறியதில்‌ எவ்வளவு உண்மையாயிருக்கும்‌? எவ்வளவு அவரது கற்பனையாயிருக்கும்‌ 


என்பதை நேயர்களே ஊகித்துக்‌ கொள்ளக்‌ கோருகிறேன்‌. 


30 


32. நாடகக்காரி 
1 


சென்ற ஆண்டில்‌ சோழ நாட்டில்‌ கடும்‌ புயலுடன்‌ சேர்ந்து வந்த பெருமழையைப்‌ பற்றி 
நேயர்களுக்கு நினைவிருக்கலாம்‌. சிலர்‌ அதைக்‌ 'கடவுளின்‌ கருணை மழை' 
என்றார்கள்‌. வேறு சிலர்‌, "இப்படிப்‌ பயங்கரமான புயலில்‌ ஏறிக்‌ கொண்டுதானா வர 
வேண்டும்‌? இனிய செந்தமிழையொத்த மெல்லிய தென்றல்‌ காற்றிலே மிதந்து வரக்‌ 
கூடாதா?" என்றார்கள்‌. அவரவர்களுக்கு நேர்ந்த செளகரிய - அசெளகரியங்களைப்‌ 
பொறுத்து எதையும்‌ முடிவு செய்வது தான்‌ மானிட இயற்கை. எனக்கு அச்சமயம்‌ 
கடவுளின்‌ கருணையின்‌ பேரில்‌ வந்த கோபம்‌ இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல 
முடியாது. ஏனெனில்‌, அக்கருணையின்‌ காரணமாக நான்‌ நள்ளிரவில்‌ மாயவரத்துக்கும்‌ 


சீர்காழிக்கும்‌ நடுவில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு திண்டாடும்படி நேர்ந்தது. 


கதையோ, கட்டுரையோ, விறுவிறுப்பாக ஓட வேண்டும்‌ என்றால்‌ அதை ரெயிலிலே 
ஆரம்பிக்க வேண்டும்‌ என்று சொல்வதுண்டு. இந்தக்‌ கதை என்னமோ ரெயிலிலேதான்‌ 
ஆரம்பமாகிறது. அதிலும்‌ ஸிலோன்‌ போட்‌ மெயிலில்‌ ஆரம்பமாகிறது. ஆனாலும்‌ 
என்ன பயன்‌? அதிவிரைவாகச்‌ செல்ல வேண்டிய அந்த ரெயில்‌ சீர்காழிக்கும்‌ 
வைத்தீசுவரன்‌ கோயிலுக்கும்‌ நடுவில்‌ சுமார்‌ மூன்று மணி நேரம்‌ ஸ்தம்பித்து நின்று 


விட்டது. 


'ஸ்தம்பித்து நின்றது' என்றா சொன்னேன்‌? அர்த்தமில்லாத வழக்கச்‌ சொற்கள்‌ 
அப்படியாக நம்மை அடிமைப்படுத்தி விடுகின்றன. நான்‌ ஏறியிருந்த போட்‌ மெயில்‌ 
முன்னாலும்‌ போகாமல்‌ பின்னாலும்‌ போகாமல்‌ நின்றதே தவிர ஸ்தம்பித்து 
நிற்கவில்லை. மணிக்கு என்பது மைல்‌ வேகத்தில்‌ அடித்த புயற்காற்று அதைத்‌ தாக்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌ போது ரெயில்‌ எப்படி ஸ்தம்பித்து நிற்க முடியும்‌? பூமிக்குள்ளே 
நெடுந்தூரம்‌ வேர்‌ விட்டு நிலை பெற்றிருந்த பெரிய பெரிய மரங்கள்‌ எல்லாம்‌ தடால்‌ 
தடால்‌ என்று கீழே விழுந்து கொண்டிருந்த போது ரெயில்‌ மட்டும்‌ எப்படி அசையாமல்‌ 
இருக்க முடியும்‌? ரெயில்‌ இப்படியும்‌ அப்படியும்‌ ஆடிக்கொண்டுதான்‌ இருந்தது. 
ரெயிலுக்குள்‌ இருந்தவர்களின்‌ உயிர்களும்‌ ஊசலாடிக்‌ கொண்டிருந்தன. இப்படி 
மூன்று யுகம்‌ போலக்கழிந்த மூன்று மணி நேரத்துக்குப்‌ பிறகு ரெயில்‌ பின்னோக்கிச்‌ 
செல்லத்‌ தொடங்கியது. மிக மிக மெதுவாக ஊர்ந்து சென்று காலை ஐந்து மணிக்கு 
மாயவரம்‌ ரெயில்‌ நிலையத்தை அடைந்தது. 


31 


சீர்காழிக்கும்‌ கொள்ளிடத்துக்கும்‌ நடுவில்‌ ரெயில்‌ பாதை மிகவும்‌ சேதமாகி 
விட்டபடியால்‌, இனி மூன்று நாள்‌ அந்தப்‌ பக்கம்‌ ரெயில்‌ போவதற்கில்லையென்றும்‌, 
சென்னைக்குப்‌ போகிறவர்கள்‌ திருச்சிக்குத்‌ திரும்பிப்‌ போய்‌ அங்கிருந்து விருத்தாசலம்‌ 
வழியாகப்‌ போக வேண்டும்‌ என்றும்‌ மாயவரத்தில்‌ சொன்னார்கள்‌. இதனால்‌ எனக்கு 
ஏற்பட்ட மனச்‌ சோர்வுக்கு அளவில்லை. ஆண்டவன்‌ கருணை இப்படியா நம்மைச்‌ 
சோதிக்க வேண்டும்‌ என்று கிலேசப்பட்டுக்‌ கொண்டு திருச்சிக்குத்‌ திரும்பிப்போன 
முதல்‌ ரெயிலில்‌ ஏறினேன்‌. 


அற்ப அறிவு படைத்தவர்களாகிய மானிடர்கள்‌ நன்மை என்று குதூகலிக்கிற 
காரியங்கள்‌ பெருந்‌ தீமையாக முடிகின்றன. அவர்கள்‌ தீமை என்று நினைத்து வருந்தும்‌ 
காரியங்களிலிருந்து எதிர்பாராத நன்மைகள்‌ விளைகின்றன. ஏற்கனவே பலமுறை 
இந்த உண்மையை வாழ்க்கை அநுபவத்தில்‌ கண்டிருந்தும்‌ அச்சமயத்தில்‌ மறந்து 
போனேன்‌. ஐயம்பேட்டை ரயில்‌ நிலையத்தை அடைந்தபோதுதான்‌ இருள்‌ நீங்கி ஒளி 


உண்டாயிற்று. ஐயம்பேட்டை கந்தப்பப்‌ பிள்ளையும்‌ அவருடைய தவுல்‌ வாத்தியமும்‌ 
என்‌ வண்டியில்‌ ஏறி அமர்ந்ததும்‌, அவருடைய தவுல்‌ வாத்தியத்தின்‌ இடி முழக்க 
நாதத்தைப்‌ போலவே, இறைவன்‌ கருணையின்‌ உண்மை இயல்பு என்‌ உள்ளத்தில்‌ 


வெடித்துக்‌ கொண்டு உதயமாயிற்று. 


"வருக! வருக! அகில பூமண்டல தவுல்‌ வாத்திய ஏக சக்ராதிபதியே! வருக!" என்று 


முகமன்‌ கூறிக்‌ கந்தப்பப்‌ பிள்ளையை வரவேற்றேன்‌. 
'திருவழுந்தூர்ச்‌ சிவக்கொழுந்து', 'வீணை பவானி' போன்ற அருமையான கதைகளைச்‌ 
சொன்னவரை இம்மாதிரிச்‌ சந்தர்ப்பத்தில்‌ பார்த்தால்‌, உற்சாகம்‌ பீறிக்‌ கொண்டு 


கிளம்புவதற்குக்‌ கேட்பானேன்‌!-ரெயிலும்‌ உற்சாகமாக ஊதிக்‌ கொண்டு கிளம்பியது. 


ஐயம்பேட்டை கந்தப்பனும்‌ சென்னைக்குத்தான்‌ வருகிறார்‌ என்று அறிந்ததும்‌ என்‌ 


மனச்‌ சோர்வெல்லாம்‌ பறந்துவிட்டது. நான்‌ சீர்காழி வரையில்‌ 
போய்த்திண்டாடிவிட்டுத்‌ திரும்பியதைப்‌ பற்றிச்‌ சொன்னேன்‌. அவர்‌ புயலினால்‌ 
அந்தப்‌ பக்கத்தில்‌ விளைந்த சேதங்களைப்பற்றிச்‌ சொன்னார்‌. பிறகு, 


"இன்னல்‌ கூட்டி இன்பம்‌ ஊட்டி 


இந்திர ஜால வித்தை காட்டி" 


32 
என்று முனகும்‌ குரலில்‌ பாடி நிரவல்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. திடீரென்று நிரவலை 
நிறுத்தி, "ஆமாம்‌; ஆண்டவனுக்கு இதெல்லாம்‌ இந்திர ஜால வித்தை; அநுபவிக்கிற 


நமக்கோ சொல்லமுடியாத அவஸ்தை!" என்று சொன்னார்‌. 


ஏதோ ஒரு கதையை மனதில்‌ வைத்துக்‌ கொண்டு தான்‌ அவர்‌ இப்படிப்‌ பேசுகிறார்‌ 


என்று ஊகித்துக்‌ கொண்டேன்‌. (ஐயம்பேட்டை கந்தப்பன்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ கண்டு 
கேட்ட வரலாற்றைத்தான்‌ சொல்லுவார்‌. ஆனால்‌ அந்த வரலாறு கதையைக்‌ காட்டிலும்‌ 
அதிசயமாக இருப்பது வழக்கம்‌. அதனாலேயே கதை என்று குறிப்பிடுகிறேன்‌.) 


அவருடைய மனதில்‌ உள்ளதை எப்படி வெளியே கொண்டு வருவது என்று 


யோசித்தேன்‌. 


"பிள்ளைவாள்‌! நீங்கள்‌ முன்னொரு தடவை சொன்ன 'வீணை பவானி' கதையை 


ரேடியோவில்‌ நாடகமாகப்‌ போட்டார்களே கேட்டீர்களா?" என்றேன்‌. 


"உலக வாழ்க்கையே நாடகம்‌. அதிலே சிலர்‌ அரங்க மேடையில்‌ ஏறி நாடகம்‌ 
ஆடுகிறார்கள்‌. அப்படி ஆடும்‌ நாடகக்காரர்கள்‌ - நாடகக்காரிகள்‌ வாழ்க்கையிலும்‌ 


எத்தனையோ நாடகங்கள்‌!" என்றார்‌ கந்தப்பன்‌. 


"எத்தனையோ நாடகக்காரர்கள்‌ நாடகக்காரிகளை உங்களுக்குத்‌ தெரிந்திருக்கும்‌" 


என்றேன்‌. 


"பாலாமணி என்ற பிரசித்தமான நாடகக்காரியைப்‌ பற்றி ஐயா 


கேள்விப்பட்டிருக்குமே?" என்றார்‌ கந்தப்ப பிள்ளை. 


"கேள்விப்பட்டிருக்கிறேன்‌; ஆனால்‌ பார்த்ததில்லை." 


"ஆனால்‌ சின்ன பாலாமணி என்று கேள்விப்பட்டிருக்கமாட்டீர்கள்‌!" 


"கேள்விப்‌ பட்டதில்லை. அப்படி ஒரு நாடகக்காரி இருந்தாளா, என்ன?" 


33 


"ஆமாம்‌; இரண்டு வருஷம்‌ மிகப்‌ பிரசித்தியாக இருந்தாள்‌. பிறகு தெய்வத்துக்கே 
பொறுக்காமல்‌ போய்விட்டது! ஆனால்‌ தெய்வத்தைச்‌ சொல்லி என்ன பயன்‌? 


மனிதர்களுடைய அறிவீனத்துக்குத்‌ தெய்வம்‌ என்ன செய்யும்‌?" 


"மனிதர்களை ஏன்‌ இவ்வளவு மூடர்களாகவும்‌ துஷ்டர்களாகவும்‌ கடவுள்‌ படைக்கிறார்‌ 
என்று அவர்‌ பேரில்‌ குற்றம்‌ சொல்லலாம்‌ அல்லவா? - அது போகட்டும்‌. யாரோ சின்ன 


பாலாமணி என்கிறீர்களே? அது யார்‌? உங்களுக்குத்‌ தெரியுமா?" 


"ஏழு வயது முதல்‌ எடுத்து வளர்த்தவன்‌ ஆயிற்றே? எனக்குத்‌ தெரியாமல்‌ 


எப்படியிருக்கும்‌?" என்றார்‌ கந்தப்பப்‌ பிள்ளை. 


இன்னும்‌ சில கேள்விகள்‌ அவரைக்‌ கேட்டுத்‌ தூண்டிய பிறகு கந்தப்பன்‌ கதையைக்‌ 
கூறலானார்‌. 


கும்பகோணத்தில்‌ திருமருகல்‌ நாதஸ்வரக்காரரின்‌ கச்சேரிக்கு நான்‌ தவுல்‌ வாசித்துக்‌ 
கொண்டிருந்த போது முதன்‌ முதலில்‌ அந்தக்‌ குழந்தையைப்‌ பார்த்தேன்‌. விஜயதசமித்‌ 
திருநாள்‌ அன்று ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சூர சம்ஹாரத்துக்காக வீதி வலம்‌ 


புறப்பட்டுப்‌ போய்க்‌ கொண்டிருந்தார்‌. ஒவ்வொரு கோவிலிலிருந்தும்‌ அன்றைக்குச்‌ 
சுவாமி புறப்பாடு நடப்பது வழக்கம்‌. ஆனாலும்‌ சின்னக்‌ கடைத்‌ தெரு வியாபாரிகள்‌ 


அந்தக்‌ கடைத்‌ தெருவில்‌ இருந்த சிறிய கோயிலில்‌ நடத்தி வந்த உற்சவந்தான்‌ ஊரிலே 
பிரமாதப்படும்‌. நவராத்திரி ஒன்பது நாளும்‌ உற்சவம்‌ நடத்துவார்கள்‌. ஒவ்வொரு 
தினமும்‌ சங்கீதக்‌ கச்சேரிகளும்‌ நாதஸ்வரக்‌ கச்சேரிகளும்‌ நடைபெறும்‌. விஜயதசமிக்கு 
ஒவ்வொரு வருஷமும்‌ நமது தமிழ்நாட்டிலேயே மிகப்‌ பிரசித்தியடைந்த நாதஸ்வரக்‌ 
கோஷ்டியைப்‌ பல மாதங்களுக்கு முன்பே ஏற்பாடு செய்து விடுவார்கள்‌. சின்னக்‌ 
கடைத்‌ தெரு வியாபாரிகள்‌ அழைத்து விட்டால்‌, நாதஸ்வர வித்வான்‌ ௧ளும்‌ அதை ஒரு 
பெருமையாகக்‌ கருதுவார்கள்‌. வேறு யார்‌ அதிகப்‌ பணம்‌ கொடுத்து கூப்பிட்டாலும்‌ 
போகமாட்டார்கள்‌. கடைத்தெரு முழுவதும்‌ அன்று அமோகமாக அலங்கரிக்கப்பட்டுக்‌ 
காட்சி அளிக்கும்‌ பல இடங்களில்‌ பந்தல்‌ போட்டிருப்பார்கள்‌. ஒவ்வொரு பந்தலிலும்‌ 
நாதஸ்வரக்‌ கோஷ்டியார்‌ நின்று வாசிக்க வேண்டும்‌. அந்நாளில்‌ கும்பகோணத்தாரின்‌ 
சங்கீத ரஸனைக்கு இணையே கிடையாது போங்கள்‌! எவ்வளவோ அற்புதமாக 


முன்னலங்காரமும்‌ பின்னலங்காரமும்‌ செய்து முருகனை எழுந்தருளப்‌ பண்ணுவார்கள்‌. 


34 


ஆனாலும்‌, சுவாமி தரிசனம்‌ செய்யும்‌ கூட்டத்தைக்‌ காட்டிலும்‌ நாதஸ்வர கோஷ்டியைச்‌ 


சூழ்ந்து நிற்கும்‌ ஜனக்‌ கூட்டந்தான்‌ அதிகமாயிருக்கும்‌. 


அன்றைக்கு இவ்வாறு ஒவ்வொரு பந்தலிலும்‌ நின்று நின்று நாதஸ்வரக்‌ கச்சேரி நடந்து 
கொண்டிருந்த போது, கச்சேரியைத்‌ தொடர்ந்து வந்து கேட்டுக்‌ கொண்டிருந்தவர்களில்‌ 
ஒரு சிறிய பெண்‌ குழந்தையைப்‌ பார்த்தேன்‌. அந்த சிறு குழந்தை கூட்டத்தில்‌ 
எப்படியோ புகுந்து அடித்துக்‌ கொண்டு வந்து எல்லாருக்கும்‌ முன்னால்‌ வந்து நின்றது. 
இது என்‌ கவனத்தைக்‌ கவர்ந்தது. நாதஸ்வர இசையைக்‌ கேட்டுக்‌ கொண்டு, அந்தக்‌ 
குழந்தை சில சமயம்‌ பூரித்து மலர்ந்த முகத்துடனே காணப்படும்‌. சில சமயம்‌ தவுல்‌ 
வாத்தியத்தில்‌ கவனம்‌ செலுத்திக்‌ கையினால்‌ தாளம்‌ போட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. 


இன்னும்‌ சில சமயம்‌ மகுடி வாத்தியத்தைக்‌ கேட்டு பாம்பு படம்‌ எடுத்து ஆடுமே, 
அம்மாதிரி கண்களைப்‌ பாதி மூடிக்கொண்டு, தலையை இலேசாக ஆட்டிக்கொண்டு 
நிற்கும்‌. சில சமயங்களில்‌ அதன்‌ உடம்பு முழுவதுமே ஆடும்‌. தாமரைக்குளத்தில்‌ 
இலேசாகக்‌ காற்றடிக்கும்போது பாதி மலர்ந்தும்‌ மலராமலும்‌ இருக்கும்‌ தாமரைப்‌ 
புஷ்பம்‌ அதன்‌ நீண்டு உயர்ந்த தண்டுடன்‌ ஆடுமே, அந்தக்‌ காட்சி எனக்கு நினைவு 
வரும்‌. திருமருகல்‌ நாதஸ்வரக்காரர்‌ அன்றைக்கு அபாரமாகத்தான்‌ வாசித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. ஆனால்‌ என்னுடைய நினைவு முழுதும்‌ அந்தச்‌ சிறு பெண்‌ 
குழந்தையின்‌ பேரிலேயே இருந்தது. ஒவ்வொரு பந்தலுக்கும்‌ நாதஸ்வர கோஷ்டி வந்து 
நின்றவுடனே, நான்‌ அந்தக்‌ குழந்தை வந்துவிட்டதா என்று பார்த்துக்‌ 
கொண்டிருப்பேன்‌. கூட்டத்தை விலக்கிக்‌ கொண்டு, அந்தக்‌ குழந்தை முன்னால்‌ வந்து 
நின்ற பிறகுதான்‌ எனக்கு என்னுடைய வாசிப்பில்‌ கவனம்‌ செல்லும்‌. அப்போது அந்தப்‌ 
பெண்ணின்‌ பரவசமான முகத்‌ தோற்றத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டுதான்‌ வாசிப்பேன்‌. 


ஊர்வலம்‌ முடிந்து சுப்பிரமணியசுவாமி சூரசம்ஹாரம்‌ செய்யும்‌ இடத்துக்கு வந்து 
சேர்ந்துவிட்ட பிறகு, நான்‌ என்‌ தவுல்‌ வாத்தியத்தைச்‌ சிஷ்யப்‌ பிள்ளையிடம்‌ எடுத்துக்‌ 
கொடுத்துவிட்டு, அந்தக்‌ குழந்தையை அருகில்‌ அழைத்து, "உன்‌ பெயர்‌ என்ன, 
குழந்தை?" என்று விசாரித்தேன்‌. "என்‌ பெயர்‌ நீலமணி" என்றது அந்தக்‌ குழந்தை. 
"உன்‌ அப்பா, அம்மா யார்‌?" என்று கேட்டேன்‌. "அப்பா இல்லை. அம்மா மட்டுந்தான்‌ 
இருக்கிறாள்‌. எங்கள்‌ வீட்டுக்கு வருகிறீர்களா, மாமா! அழைத்துப்‌ போகிறேன்‌! 
அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்கள்‌ வந்து பார்த்தால்‌ ரொம்பச்‌ 
சந்தோஷப்படுவாள்‌!" என்றது அந்தக்‌ குழந்தை. 


35 


"ஆகட்டும்‌ அம்மா, வருகிறேன்‌" என்று வாக்குக்‌ கொடுத்துவிட்டேன்‌. அப்படிப்பட்‌ 


சங்கீத ரஸனையுள்ள குழந்தையைப்‌ பெற்ற தாயாரைப்‌ பார்க்க எனக்கும்‌ ஆவல்‌ 


உண்டாகி இருந்தது. 


என்னுடைய பதிலைக்‌ கேட்டுவிட்டு அந்தக்‌ குழந்தை குதூகலமாகக்‌ குதித்துக்‌ 
கொண்டு ஓடிப்‌ போய்‌ விட்டது. 


பிறகு, பக்கத்திலிருந்தவர்களை விசாரித்ததில்‌ நான்‌ 'வருகிறேன்‌' என்று வாக்குக்‌ 
கொடுத்தது அவ்வளவு உசிதமான காரியம்‌ அல்ல என்று தெரிந்தது. 


அந்தக்‌ குழந்தையின்‌ தாயாருக்கு மரகதமணி என்று பெயர்‌. சங்கீதத்தில்‌ கொஞ்சம்‌ 
பயிற்சி உண்டு. சில காலம்‌ கச்சேரிகள்‌ கூடச்‌ செய்து கொண்டிருந்தாள்‌. தனிகர்‌ ஒருவர்‌ 
சிநேகமானார்‌. கலியாணம்‌ செய்து கொண்ட மனைவியைப்‌ போலவே அவளை 
வைத்துப்‌ பராமரிப்பதாகச்‌ சொன்னார்‌. மரகதமணி சங்கீதக்‌ கச்சேரி செய்வதை 


விட்டுவிட்டாள்‌. சிலகாலம்‌ அந்யோந்யமாகத்தான்‌ இருந்தார்கள்‌. 


இந்த மாதிரிச்‌ சிநேகமெல்லாம்‌ அநேகமாக எப்படி முடியும்‌ என்பது தெரிந்த 
விஷயமேயல்லவா? சில வருஷங்களுக்கெல்லாம்‌ ஏதோ காரணத்தினால்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பிடிக்காமல்‌ போய்விட்டது. தனிகர்‌ மரகதமணியின்‌ வீட்டுக்கு 
வருவதை நிறுத்தி விட்டார்‌. பெரிய ஆஸ்தி படைத்த செல்வர்‌ அந்தப்‌ பெரிய 
ஆஸ்தியிலிருந்து ஏதோ கொஞ்சம்‌ மரகதமணிக்கு எழுதி வைத்து விடுவதாகச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. சொல்லிக்‌ கொண்டிருந்தாரே தவிர காரியத்தில்‌ 
நடைபெறவில்லை. கடைசியாக, அவர்‌ இம்மாதிரித்‌ தொல்லைகளுக்கு இடமில்லாத 


மறு உலகத்துக்குப்‌ போய்விட்டார்‌. 


மரகதமணி தன்‌ சின்னஞ்‌ சிறு குழந்தையுடன்‌ வறுமை வாழ்க்கை நடத்தி வந்தாள்‌. 
எப்படியோ காலம்‌ போய்க்‌ கொண்டிருந்தது. மனக்கவலையினால்‌ உடம்பிலும்‌ நோய்‌ 


வந்து விட்டது. படுத்த படுக்கையாகி விட்டாள்‌. தாயும்‌ பெண்ணும்‌ இப்போது 


நிராதரவாக இருக்கிறார்கள்‌... 


இந்த வேதனை தரும்‌ வரலாற்றை அறிந்த பிறகு, "இப்போது அவர்களுக்கு ஜீவனம்‌ 
எப்படித்தான்‌ நடக்கிறது?" என்று கேட்டேன்‌. 


36 


"தாயாரிடம்‌ இருந்த நகை நட்டுக்கள்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக கரைந்து போய்‌ 
வருகின்றன. அந்தக்‌ குழந்தைக்கு நல்ல குரல்‌. எங்கேயாவது பாட்டுக்‌ கச்சேரி, 
நாதஸ்வரக்‌ கச்சேரி என்றால்‌ போய்விடும்‌. கேட்ட பாட்டுக்களை பாடம்‌ 


பண்ணிவிடும்‌. ரெயிலிலே ஏறிப்‌ பாட்டுப்பாடி பிச்சை எடுத்துத்‌ தினம்‌ எட்டணா 


பத்தணா சம்பாதித்துக்‌ கொண்டு வரும்‌. அந்தக்‌ குழந்தையின்‌ குரல்‌ இனிமையையும்‌ 
முகக்களையையும்‌ பார்த்து ரெயில்‌ அதிகாரிகள்‌ சும்மா விட்டுவிடுவார்கள்‌. சில சமயம்‌ 
இம்மாதிரி உற்சவ காலங்களில்‌ முச்சந்திகளில்‌ நின்று பாட்டு பாடுவதும்‌ உண்டு. 
சங்கீத ரஸனையும்‌ தாராள உள்ளமும்‌ படைத்தவர்கள்‌ ஓர்‌ அணா - இரண்டு அணா 


கூடக்‌ கொடுத்துவிட்டுப்‌ போவார்கள்‌" என்று பதில்‌ கிடைத்தது. 


இதையெல்லாம்‌ கேட்டு எனக்கு மிகவும்‌ வருத்தமாயிருந்தது. அந்தக்‌ குழந்தையின்‌ 
நிலைமை இப்படியா இருக்க வேண்டுமென்று இரங்கினேன்‌. ஆனாலும்‌, இம்மாதிரி 
இடங்களுக்கு உதவி செய்வதாக எண்ணிப்‌ போனாலும்‌ ஏதாவது சங்கடத்தில்‌ வந்து 


முடியும்‌ என்று நினைத்து அங்கே போகும்‌ எண்ணத்தை விட்டுவிட்டேன்‌. உள்ளூரிலும்‌ 
சரி, வெளியூரிலும்‌ சரி, கடவுள்‌ அருளால்‌ எனக்கு நல்ல அந்தஸ்து ஏற்பட்டிருந்தது. 
கெளரவம்‌ வாய்ந்த பெரிய மனிதர்களின்‌ சிநேகமெல்லாம்‌ கிடைத்திருந்தது. 
அசட்டுத்தனமாக எங்கேயாவது போய்க்‌ காலை விட்டுக்‌ கொண்டு வீண்‌ தொல்லைக்கு 


ஆளாகக்கூடாது என்று மனத்தை உறுதிப்படுத்திக்‌ கொண்டேன்‌. 


இந்த உறுதியில்‌ நிலைத்திருந்தேனானால்‌ பின்னால்‌ எவ்வளவோ சங்கடங்களுக்கு 
உள்ளாகாமல்‌ தப்பித்துக்‌ கொண்டிருப்பேன்‌. அந்தச்‌ சின்னஞ்சிறு குழந்தை ஒரு 
நிமிஷத்தில்‌ என்‌ மன உறுதியைக்‌ குலைத்து விட்டது. நான்‌ தங்கியிருந்த ஜாகைக்கே 
அது வந்துவிட்டது. "மாமா! எங்கள்‌ வீட்டுக்கு வருவதாகச்‌ சொன்னீர்களே, எப்போது 
வருகிறீர்கள்‌? அம்மா ரொம்பச்‌ சந்தோஷப்பட்டாள்‌. கேட்டுவரச்‌ சொன்னாள்‌!" 


என்றது. 


அந்தக்‌ குழந்தையின்‌ உள்ளத்தைப்‌ புண்படுத்த நான்‌ விரும்பவில்லை. "அதற்கென்ன, 
சாயங்காலம்‌ வருகிறேன்‌, குழந்தை!" என்றேன்‌. பக்கத்திலே இருந்த இரண்டொருவர்‌ 
சிரித்ததைக்‌ கேட்டதும்‌ எனக்கு முனைப்பு அதிகமாகிவிட்டது. என்‌ சுபாவந்தான்‌ 
ஐயாவுக்குத்‌ தெரியுமே? நல்லது, கெட்டது என்று என்‌ பகுத்தறிவுக்குப்‌ பட்டபடிதான்‌ 
செய்வேனே தவிர, நாலுபேர்‌ ஏதாவது சொல்லிவிடுவார்களே என்று பயந்து எதுவும்‌ 


செய்யமாட்டேன்‌. ஊருக்குப்‌ பால்‌ குடிக்கிற வழக்கமே என்னிடம்‌ கிடையாது. 


37 


யாராவது வம்பு பேசுகிறார்கள்‌, அவதூறு சொல்லுகிறார்கள்‌ என்று அறிந்தால்‌, அந்தக்‌ 
காரியத்தில்‌ எனக்கு இன்னும்‌ அதிக ஊக்கம்‌ உண்டாகிவிடும்‌. 


பக்கத்திலிருந்தவர்களின்‌ சிரிப்பையுங்‌ கேட்டு குழந்தையின்‌ முகத்தில்‌ தோன்றிய 


ஏமாற்றத்தையும்‌ பார்த்ததும்‌, "சாயங்காலம்‌ என்ன? இப்போதே உன்னுடன்‌ 


வருகிறேன்‌" என்று சொல்லிவிட்டு எழுந்து போனேன்‌. 


குழந்தையைப்‌ பார்த்தபோது உண்டான இரக்கத்தைக்‌ காட்டிலும்‌ தாயைப்‌ 
பார்த்தபோது அதிக இரக்கம்‌ உண்டாயிற்று. அந்த அம்மாளின்‌ பேச்சும்‌ குணமும்‌ 
அவ்வளவு உயர்வாயிருந்தன. ஆனால்‌ தேக நிலைமை மிக மோசமாயிருந்தது. அதிக 
காலம்‌ உயிர்‌ வாழ்ந்திருக்கமாட்டாள்‌ என்றே தோன்றியது. மூச்சு திணறிக்‌ கொண்டு, 
உயிரைக்‌ கையிலே பிடித்துக்‌ கொண்டு பேசுகிறவளைப்‌ போல்‌, மெல்லிய குரலில்‌ 
பேசினாள்‌. ஊர்‌ வம்பு பேசவில்லை; தன்னுடைய சோகக்‌ கதையைச்‌ சொல்ல 
ஆரம்பிக்கவும்‌ இல்லை. பழைய காலத்து சங்கீதக்காரர்கள்‌ - நாதஸ்வரக்காரர்களைப்‌ 
பற்றியே பேசினாள்‌. அப்போது அவள்‌ முகம்‌ மலர்ச்சி அடைந்ததைப்‌ பார்த்து எனக்கும்‌ 
திருப்தியாய்‌ இருந்தது. இந்த மட்டும்‌, சீக்கிரத்தில்‌ இறந்து போகப்‌ போகிற ஓர்‌ 
அநாதை ஸ்திரீக்கு இந்த உதவியாவது நம்மால்‌ செய்ய முடிந்ததே என்று சந்தோஷப்‌ 


பட்டேன்‌. நீலமணி பக்கத்தில்‌ உட்கார்ந்து வெகு சுவாரஸ்யமாக எங்கள்‌ பேச்சுக்களை 


கேட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. விடைபெற்று புறப்படவேண்டிய சமயம்‌ நெருங்கிய போது, 


நாஸுக்காக வீட்டுச்‌ செலவு பற்றிக்‌ கவலைப்‌ படவேண்டாமென்றும்‌ எனக்குத்‌ தெரிந்த 
டாக்டரை அனுப்பி வைத்தியம்‌ பார்க்கச்‌ சொல்வதாகவும்‌ கூறினேன்‌. கடைசியாக, 
"அம்மா! நீ எவ்வளவோ நன்றாயிருந்தவள்‌; இப்போது இந்த கதிக்கு வந்து விட்டாய்‌. 


ஆனாலும்‌ இந்தக்‌ குழந்தையைப்‌ பிச்சை எடுக்கப்‌ போகச்‌ சொல்வதை மட்டும்‌ நிறுத்தி 
விடு. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு!" என்றேன்‌. 


"நானா போகச்‌ சொல்கிறேன்‌, ஐயா! வேண்டாம்‌ வேண்டாம்‌ என்று தான்‌ முட்டிக்‌ 
கொள்கிறேன்‌. கேட்காமல்‌ போய்விடுகிறாள்‌!" என்று மரகதமணி கண்ணீர்‌ ததும்பக்‌ 


கூறினாள்‌. 


அப்போது நீலமணி, "மாமா! நான்‌ பிச்சை எடுக்கப்‌ போவதாக யார்‌ உங்களுக்குச்‌ 


சொன்னார்கள்‌?" என்று கணீர்‌ என்ற குரலில்‌ கேட்டாள்‌. 


38 


நான்‌ சிறிது திகைத்துப்‌ போனேன்‌. குழந்தையைப்‌ பக்கத்தில்‌ வைத்துக்‌ கொண்டு 
இந்தப்‌ பேச்சை எடுத்திருக்கக்கூடாது என்று எண்ணினேன்‌. 


மறுபடியும்‌ அந்தக்‌ குழந்தை, "ஏன்‌ மாமா! பதில்‌ சொல்லுங்கள்‌. நான்‌ பிச்சை 
எடுப்பதாக யார்‌ சொன்னார்கள்‌? நான்‌ ஒன்றும்‌ பிச்சை எடுக்கவில்லை! கச்சேரி செய்து 


பணம்‌ சம்பாதித்துக்‌ கொண்டு வருகிறேன்‌. இருநூறு ரூபாய்‌ முந்நூறு ரூபாய்‌ வாங்கிக்‌ 
கொண்டு பாடினால்‌ அது மட்டும்‌ கச்சேரியா? இரண்டு அணா, மூன்று அணா வாங்கிக்‌ 


கொண்டு பாடினால்‌ அது பிச்சையா?" என்றாள்‌. 


நான்‌ அதற்குப்‌ பதில்‌ சொல்ல முடியாமல்‌ திணறிப்‌ போனேன்‌. என்னை அறியாமல்‌ 
பூரிப்புப்‌ பொங்கி வந்தது. அவள்‌ தாயாரின்‌ முகத்திலும்‌ கொஞ்சம்‌ புன்னகையைக்‌ 
கண்டேன்‌. கலகலவென்று சிரித்துக்‌ கொண்டே குழந்தையைக்‌ கட்டி அணைத்துக்‌ 
கொண்டு "நீ ரொம்பக்‌ கெட்டிக்காரப்‌ பெண்‌! பலே சமர்த்து! என்னுடன்‌ வந்துவிடு! 


உன்னைப்‌ பெரிய சங்கீதக்காரியாக்கிவிடுகிறேன்‌" என்றேன்‌. 


அப்போது மரகதமணி "அப்படியே செய்யுங்கள்‌ ஐயா! இவளைச்‌ சமாளிக்க என்னால்‌ 
முடியவில்லை! நீங்கள்‌ அழைத்துக்‌ கொண்டு போங்கள்‌!" என்றாள்‌. 


பேச்சு வாக்கில்‌ ஏதோ சொல்லி வைத்தேன்‌. அவ்வாறு காரியத்தில்‌ நடந்தேறும்படி 
கடவுள்‌ செய்து விட்டார்‌. ஆறு மாதத்துக்கெல்லாம்‌ மரகதமணி இறந்து போனாள்‌. 
இந்தக்‌ குழந்தை பட்ட துயரத்தை என்னால்‌ சொல்ல முடியாது. நல்ல வேளையாக 
அச்சமயம்‌ நான்‌ கும்பகோணத்தில்‌ இருக்கும்படி கடவுளின்‌ அருள்‌ இருந்தது. தாயின்‌ 
ஈமக்கடன்களை முடித்துவிட்டுக்‌ குழந்தையை என்‌ வீட்டுக்கு அழைத்துக்கொண்டு 
போய்ச்‌ சேர்ந்தேன்‌. 


முதலில்‌ என்‌ வீட்டைச்‌ சேர்ந்தவர்கள்‌ கொஞ்சம்‌ அருவருப்புக்‌ காட்டினார்கள்‌. யாரோ 
வீதியிலே திரிந்த பிச்சைக்காரப்‌ பெண்ணைப்‌ பிடித்துக்‌ கொண்டு வந்து விட்டதாக 
முணுமுணுத்தார்கள்‌. அதை நான்‌ பொருட்படுத்தவில்லை. சில நாளைக்குள்ளேயே 
நிலைமை மாறி விடும்‌ என்று அறிந்திருந்தேன்‌. குழந்தை நீலமணி என்‌ குடும்பத்தாரைச்‌ 
சொக்குப்பொடி போட்டு மயக்குவது போல்‌ மயக்கிவிட்டாள்‌. அவளுடைய 


குறுகுறுப்பான கண்களும்‌, சுறுசுறுப்பான நடத்தையும்‌, மழலைப்‌ பேச்சும்‌, இனிய 
பாட்டும்‌ எல்லாரையும்‌ வசீகரித்து விட்டன. "குழந்தையைக்‌ கவனித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌" என்று நான்‌ சொல்ல வேண்டிய அவசியமில்லாமலே போய்விட்டது. 
அதற்குப்‌ பதிலாக நான்‌ நீலமணியை எதற்காவது கண்டிக்கும்படி நேர்ந்தால்‌ என்‌ 


39 


வீட்டில்‌ எல்லாரும்‌ என்‌ பேரில்‌ பாய ஆரம்பித்து விடுவார்கள்‌. சிறு குழந்தைகளுக்கு 
அளவுக்கு மீறிச்‌ செல்லம்‌ கொடுப்பது தவறு என்பதை நான்‌ அறிவேன்‌. அப்படி 
இடங்கொடுத்து கெட்டுப்‌ பாழாய்ப்போன பெரிய மனிதர்கள்‌ வீட்டுக்‌ குழந்தைகள்‌ 
எத்தனையோ பேரையும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. நீலமணியினுடைய குழந்தை 
வாழ்க்கையை உத்தேசிக்கும்போது அவளை ரொம்பவும்‌ கண்டித்து வளர்க்க வேண்டிய 
அவசியத்தையும்‌ உணர்ந்திருந்தேன்‌. ஆனாலும்‌ ஒன்றும்‌ பயன்படவில்லை. எனக்கே 
அந்த அநாதைக்‌ குழந்தையைக்‌ கண்டிக்கச்‌ சாதாரணமாய்‌ மனம்‌ வருவதில்லை. 
எப்போதாவது அருமையாக அவளைக்‌ கோபித்துக்‌ கொண்டால்‌ என்‌ வீட்டில்‌ 


எல்லோரும்‌ என்‌ பேரில்‌ சண்டைக்கு வந்தார்கள்‌. 


எப்படியோ குழந்தைக்கு நல்ல வார்த்தை சொல்லித்‌ தாஜா பண்ணிப்‌ 
பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வந்தேன்‌. வெகு நன்றாகப்‌ படிப்பும்‌ வந்து 
கொண்டிருந்தது. ஆனால்‌ நடுநடுவில்‌ பழைய பழக்க வழக்கங்கள்‌ வந்து 
கொண்டிருந்தன. திடீரென்று ஒரு நாள்‌ பள்ளிக்கூடத்திலிருந்து காணாமற்‌ போய்‌ 


விடுவாள்‌. ஊரில்‌ உற்சவம்‌ ஏதாவது நடந்தால்‌ அங்கே வேடிக்கைப்‌ பார்க்கப்‌ போய்‌ 


விடுவாள்‌. பாட்டுப்‌ பாடிக்‌ காசு வாங்கவும்‌ ஆரம்பித்து விடுவாள்‌. சில சமயம்‌ 
ரெயில்வே நிலையத்துக்குப்‌ போய்‌ ரெயில்‌ ஏறிப்‌ பாடத்‌ தொடங்கி விடுவாள்‌. இரண்டு 
மூன்று ஸ்டேஷன்‌ பாடிக்கொண்டு போய்விட்டு, "குழந்தையைக்‌ காணோமே?" என்று 
எல்லோரும்‌ கவலையுடன்‌ தேடிக்‌ கொண்டிருக்கும்‌ சமயத்தில்‌ கையில்‌ எட்டணா ஒரு 


ரூபாய்க்‌ காசுடன்‌ திரும்பி வருவாள்‌. 


நான்‌ எவ்வளவோ சொல்லிப்‌ பார்த்தேன்‌. "குழந்தை! நான்‌ இந்த ஊரில்‌ கெளரவமாய்‌ 
வாழ்க்கை நடத்துகிறேன்‌! என்‌ மானத்தை வாங்காதே!" என்று அடிக்கடி எடுத்துச்‌ 


சொன்னேன்‌. 


"நான்‌ எங்கேயோ கிடந்து வந்தவள்‌ என்று தான்‌ எல்லோருக்கும்‌ தெரியுமே, மாமா! 
உங்களுக்கு என்னால்‌ கெளரவக்‌ குறைவு எப்படி ஏற்படும்‌?" என்று அவள்‌ ஒரு சமயம்‌ 


பதில்‌ சொல்வாள்‌. 


இன்னொரு சமயம்‌, "ஏன்‌, மாமா! நீங்கள்‌ கச்சேரிக்குப்‌ போய்‌ நூறு இருநூறு 
சம்பாதித்துக்‌ கொண்டு வருகிறீர்களே? அதில்‌ கெளரவக்‌ குறைவு ஒன்றும்‌ 
இல்லையே? அதுபோல்‌ நானும்‌ எனக்குத்‌ தெரிந்த பாட்டைப்‌ பாடிக்‌ கச்சேரி செய்து 
என்னால்‌ இயன்றதைச்‌ சம்பாதித்துக்‌ கொண்டு வருகிறேன்‌. இதில்‌ என்ன பிசகு?" 


என்பாள்‌. 


40 


இன்னும்‌ ஏதாவது நான்‌ கடுமையாகப்‌ பேசி விட்டால்‌, ஒரு நாள்‌ என்‌ வீட்டை விட்டு, 


ஊரைவிட்டே ஓடிப்போய்விடப்‌ போகிறாளே என்ற பயம்‌ எனக்கு உண்டாகி விட்டது. 


அதற்குப்‌ பிறகு, "நடக்கிறது நடக்கட்டும்‌; கடவுள்‌ இருக்கிறார்‌!" என்று விட்டு 
விட்டேன்‌. 


ஏழெட்டு வருஷ காலம்‌ என்‌ பராமரிப்பிலேயே நீலமணி வளர்ந்து வந்தாள்‌. அந்தக்‌ 
குழந்தைக்குச்‌ சங்கீதத்தில்‌ இயற்கையாக உள்ள ஞானத்தை அறிந்திருந்த படியால்‌ 
பாட்டு வாத்தியார்‌ வைத்துப்‌ பாட்டுச்‌ சொல்லிக்‌ கொடுக்கவும்‌ ஏற்பாடு செய்தேன்‌. 
சங்கீதம்‌ என்னமோ அவளுக்கு நன்றாகத்தான்‌ வந்தது. ஆனால்‌ பாட்டு 
வாத்தியார்களோடு எப்போதும்‌ சண்டைதான்‌. ஸரலி வரிசை, கீதம்‌, வர்ணம்‌ என்று 
வரிசைக்‌ கிரமமாகப்‌ பாட்டு ஆரம்பிப்பார்‌. அவைகளையெல்லாம்‌ நீலமணி சரியாகப்‌ 
பாடம்‌ பண்ணமாட்டாள்‌. "அந்தக்‌ கீர்த்தனத்தைச்‌ சொல்லிக்‌ கொடுங்கள்‌!" "இந்தப்‌ 
பாட்டைப்‌ பாடிக்‌ காட்டுங்கள்‌!" என்று ஆரம்பித்து விடுவாள்‌. பாட்டு வாத்தியார்‌- 
களுக்குப்‌ போதும்‌ என்று ஆகிவிடும்‌. "இந்தப்‌ பெண்ணுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்க 
எங்களால்‌ ஆகாது" என்று போய்‌ விடுவார்கள்‌. இம்மாதிரி ஐந்து பாட்டு வாத்தியார்‌ 
மாற வேண்டியதாயிற்று. 


நானும்‌ சில சமயம்‌ சொல்லிக்‌ கொடுக்கப்‌ பார்ப்பேன்‌. அதாவது, சொல்லிக்‌ கொடுக்கிற 
பாவனையாக நீலமணியைப்‌ பாடச்சொல்லிக்‌ கேட்பேன்‌. "பாட்டு வாத்தியார்கள்‌ 
கெட்டார்கள்‌! இந்தக்‌ குழந்தைக்கு வந்திருக்கிற சங்கீதம்‌ வேறு யாருக்கு 
வந்திருக்கிறது? பெரிய பெரிய வித்வான்கள்‌ பிரமிக்கும்படியான பாட்டு அல்லவா 
இது? சங்கீததெய்வத்தின்‌ அருளினால்‌ வந்த சங்கீதம்‌ அல்லவா இது?" என்று மனத்தில்‌ 
எண்ணிக்‌ கொள்வேன்‌. வெளிப்படையாகச்‌ சொன்னால்‌ குழந்தை கொஞ்சம்‌ 
முறையாகக்‌ கற்பதும்‌ நின்று விடப்‌ போகிறதேயென்று பயந்து மனத்திற்குள்ளேயே 


வைத்துக்‌ கொள்வேன்‌. 


நீலமணிக்கும்‌ பதினேழு வயது ஆயிற்று. "இந்தப்‌ பெண்ணை இனிமேல்‌ என்ன 


செய்வது?" என்ற கவலை என்‌ மனத்தில்‌ உண்டாகத்‌ தொடங்கியது. 


41 


இந்த நிலைமையில்‌ நான்‌ யாழ்பாணத்துக்கு ஒரு கச்சேரிக்குப்‌ போகும்படி நேரிட்டது. 
யாழ்பாணத்துக்காரர்கள்‌ நல்ல சங்கீத ரஸிகர்கள்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரிந்தது 
தானே? சங்கீதத்திலேயும்‌ நாதஸ்வர சங்கீதத்தில்‌ அவர்களுக்கு மோகம்‌ அதிகம்‌. 
வேண்டியவர்கள்‌, வேண்டாதவர்கள்‌ என்ற வேற்றுமை மனோபாவம்‌ அவர்களிடம்‌ 
கிடையாது. தமிழ்‌ நாட்டிலிருந்து பிரபல நாதஸ்வர வித்வான்கள்‌ எல்லாரையும்‌ 
அடிக்கடி கோயில்‌ உற்சவங்களுக்கு வரவழைப்பார்கள்‌. எல்லாருடைய வாசிப்பையும்‌ 
நன்றாக கேட்டு ஆனந்திப்பார்கள்‌. நாதஸ்வர வித்வான்‌ யாரைக்‌ கூப்பிட்டாலும்‌ 


தவுலுக்கு மட்டும்‌ தவறாமல்‌ என்னைக்‌ கூப்பிடுவார்கள்‌. 


என்‌ குடும்பத்தார்‌ அடிக்கடி தங்களையும்‌ ஒரு முறை இலங்கைக்கு அழைத்துப்‌ 
போகும்படி கேட்பதுண்டு. நானும்‌ 'ஆகட்டும்‌' 'ஆகட்டும்‌' என்று தட்டிக்‌ கழித்து 


வந்தேன்‌. இந்தத்‌ தடவை மூன்று உற்சவக்‌ கச்சேரிகள்‌ சேர்ந்தாற்போல்‌ வந்தபடியால்‌ 
சுமார்‌ இருபது நாள்‌ வரை இலங்கையில்‌ நான்‌ தங்க வேண்டியதாயிருந்தது. 
குடும்பத்தை அழைத்துப்‌ போவதற்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம்‌ கிடைக்காது என்று 
எண்ணி எல்லோருமாகப்‌ போகத்‌ தீர்மானித்தோம்‌. சில காலமாக நீலமணி மிக்க 
உற்சாகக்‌ குறைவுடன்‌ கிறுக்குப்‌ பிடித்தவள்‌ போல்‌ இருந்தாள்‌. "ஒரு நாள்‌ நம்முடைய 
மானத்தை வாங்கிவிட்டு ஓடிப்‌ போய்விடுவாளோ?" என்று கூட எண்ணினேன்‌. 
உண்மையைச்‌ சொல்லப்‌ போனால்‌ நீலமணியை உத்தேசித்தே குடும்பம்‌ முழுவதையும்‌ 
அழைத்துப்‌ போக முடிவு செய்தேன்‌. 


இலங்கைப்‌ பிரயாணச்‌ செய்தி அறிந்ததும்‌ நீலமணி உற்சாகம்‌ அடைந்தாள்‌. 
"பிரயாணம்‌ என்றைக்கு மாமா?" என்று அடிக்கடி கேட்டுத்‌ துளைத்துக்‌ 


கொண்டிருந்தாள்‌. கடைசியாகப்‌ பிரயாண நாளும்‌ வந்தது. 


இந்த காலத்தைப்‌ போல்‌ ஆகாச விமானத்தில்‌ ஏறிச்‌ சில மணி நேரத்தில்‌ இலங்கை 
போய்‌ இறங்குகிற வசதி அப்போது கிடையாது. பிரயாணத்தில்‌ எவ்வளவோ 
அசெளகரியங்கள்‌ இருந்தன. சில சமயம்‌ நரக வேதனையாகவே இருந்தது. எங்கள்‌ 
கோஷ்டியில்‌ அசெளகரியம்‌ ஒன்றையும்‌ பொருட்படுத்தாமல்‌ ஒரே உற்சாகத்துடன்‌ 
இருந்தவள்‌ நீலமணி ஒருத்திதான்‌. 


இதன்‌ காரணம்‌ எனக்குப்‌ பின்னால்‌ தெரிந்தது. நீலமணியின்‌ தாயார்‌ மரகதமணி 
அம்மாள்‌ சந்தோஷமாக வாழ்ந்த நாளில்‌ அவளும்‌ நீலமணியின்‌ தகப்பனாரும்‌ 
இலங்கைக்கு வந்திருந்தார்களாம்‌. அந்த அழகான தீவில்‌ பல இடங்களுக்குப்‌ 
போயிருந்தார்களாம்‌. அங்கே அவர்கள்‌ பார்த்த அதிசயங்களையெல்லாம்‌ பற்றி 
அடிக்கடி மரகதமணி தன்‌ அருமை மகளுக்குச்‌ சொல்வதுண்டாம்‌. "அப்போதெல்லாம்‌ 


42 


அம்மாவின்‌ முகமே தனியான களை பெற்று விளங்கும்‌" என்றாள்‌ நீலமணி. 
சின்னஞ்சிறு பிராயத்தில்‌ கேட்டிருந்த இலங்கைத்‌ தீவின்‌ அதிசயங்கள்‌ நீலமணியின்‌ 
உள்ளத்தை அவ்வளவுக்குக்‌ கவர்ந்து விட்டிருந்தன. அதனாலேதான்‌ இலங்கைப்‌ 
பிரயாணம்‌ என்றதும்‌ அவ்வளவு துடிதுடித்தாள்‌. இதையெல்லாம்‌ கொழும்புக்குச்‌ 
சென்ற பிற்பாடு தான்‌ நீலமணி சொல்லி நான்‌ தெரிந்து கொண்டேன்‌. 


ஆம்‌; முதலிலே கொழும்பிலேதான்‌ எனக்குக்‌ கச்சேரி இருந்தது. நாலு நாளைக்குப்‌ 
பிறகு யாழ்ப்பாணத்தில்‌ கச்சேரி. கொழும்புக்‌ கச்சேரி முடிந்ததும்‌ நீலமணியையும்‌ என்‌ 
குடும்பத்தினரையும்‌ அழைத்துக்‌ கொண்டு அந்த அழகிய நகரைச்‌ சுற்றிக்‌ காட்டப்‌ 


புறப்பட்டேன்‌. 


இதற்கிடையில்‌ கொழும்பில்‌ அப்போது தமிழ்‌ நாட்டில்‌ பிரபலமாயிருந்த நமச்சிவாயம்‌ 


கம்பெனியாரின்‌ நவீன நாடகங்கள்‌ நடந்து கொண்டிருந்தன என்று கேள்விப்பட்டேன்‌. 


சில காலம்‌ தமிழகத்தில்‌ மிகப்‌ பிரசித்தி பெற்றிருந்த நமச்சிவாயம்‌ நாடகக்‌ 
கம்பெனியைப்‌ பற்றி நீங்கள்‌ அவசியம்‌ அறிந்திருப்பீர்கள்‌. நமச்சிவாயம்‌ சிறுபிள்ளை. 
வசீகரமான நல்ல குணம்‌ வாய்ந்த பிள்ளை. முதலில்‌ அவன்‌ "புதுக்கோட்டை 
மீனலோசனி கானவர்த்தினி ஒரிஜினல்‌ பால மோகன பரமானந்தா டிராமா 
கம்பெனி"யில்‌ நடித்துக்‌ கொண்டிருந்தான்‌. சீக்கிரத்தில்‌ பெயரும்‌ புகழும்‌ பெற்றான்‌. 
அவனை எத்தனையோ போட்டி நாடகக்‌ கம்பெனிகள்‌ அதிகப்‌ பணம்‌ கொடுத்துக்‌ 
கொத்திக்‌ கொண்டு போகத்‌ தயாராயிருந்தன. ஆனால்‌ அப்போதே பையன்‌ 
நமச்சிவாயம்‌ தன்‌ வாழ்க்கையின்‌ துருவ நட்சத்திரத்தைத்‌ தெரிந்து கொண்டிருந்தான்‌. 
சொந்தத்தில்‌ நாடகக்‌ கம்பெனி வைத்து நடத்தி உலகத்தையே ஓர்‌ ஆட்டு ஆட்டி 
வைத்துவிட வேண்டுமென்று இலட்சியத்தைக்‌ கொண்டிருந்தான்‌. ஆகையால்‌ மைனர்‌ 


பருவம்‌ முடிந்தவுடனேயே நாடகக்‌ கம்பெனி நடத்திப்‌ பெயர்‌ வாங்கினான்‌. 'அதிரூப 


மோகனாங்கி', 'குலோப்ஜான்‌ வைஜயந்தி', ' பூலோக அற்புத அரம்பை' முதலிய 
புதுமையான நாடகங்களை அரங்கேற்றிப்‌ புகழ்‌ பெற்றான்‌. தமிழ நாட்டிலேதான்‌ 
இப்படியென்றால்‌ இலங்கையிலுள்ள தமிழர்களையெல்லாம்‌ அவனுடைய 
நாடகங்களின்‌ மூலம்‌ பைத்தியமாக அடித்துவிட்டான்‌! 


அப்படிப்பட்ட ஜகப்‌ பிரசித்தி பெற்ற நமச்சிவாயம்‌ கொழும்பு நகரில்‌ நாடகங்கள்‌ 


நடத்திக்‌ கொண்டிருந்தான்‌. என்‌ கச்சேரி நடந்த மறுநாள்‌ குடும்பத்துடன்‌ நான்‌ நாடகம்‌ 
பார்க்க போயிருந்தேன்‌. நமச்சிவாயத்தை எனக்கு முன்னாலேயே நன்றாகத்‌ தெரியும்‌. 
பழைய மீனலோசனி கம்பெனியில்‌ என்‌ கையினால்‌ ஒரு தடவை மெடல்‌ 


வாங்கியிருக்கிறான்‌. கொட்டகையில்‌ என்னை அவன்‌ பார்த்துவிட்டு கண்‌ 


43 


பார்வையினாலே வியப்பையும்‌ மரியாதையையும்‌ தெரிவித்துக்‌ கொண்டான்‌. மறுநாள்‌ 
நாங்கள்‌ தங்கியிருந்த ஜாகையில்‌ எங்களைப்‌ பார்க்கவும்‌ வந்துவிட்டான்‌. விதி என்று 


சொல்லுகிறார்களே, அது இதுதான்‌ என்று பிற்பாடு தெரிந்து கொண்டேன்‌. 


ஏனெனில்‌, நாடகம்‌ பார்த்து விட்டதிலிருந்து நீலமணி எங்கள்‌ ஜாகையில்‌ அதைப்‌ 
பற்றியே ஓயாமல்‌ பேசிக்கொண்டிருந்தாள்‌. நாடகத்தில்‌ நடித்தவர்கள்‌ போல்‌ நடித்துக்‌ 
காட்டினாள்‌; பாடியவர்களைப்‌ போல்‌ பாடிக்‌ காட்டினாள்‌. பேசியவர்களைப்‌ போல்‌ 
பேசிக்‌ காட்டினாள்‌. எல்லாரும்‌ விழுந்து விழுந்து சிரித்துக்‌ கொண்டிருந்தோம்‌. 
முக்கியமாக, அந்த நாடகத்தில்‌ கதாநாயகி வேஷம்‌ போட்டவனைப்‌ போல்‌ நீலமணி 
பேசிப்பாடி நடித்துக்‌ காட்டியது எங்களுக்கெல்லாம்‌ ஒரே சிரிப்பை உண்டாக்கிக்‌ 
கொண்டிருந்தது. 


இப்படி நாங்கள்‌ சிரித்துக்‌ கொண்டிருந்த சமயத்திலே தான்‌ நமச்சிவாயம்‌ வந்து 
சேர்ந்தான்‌. எல்லாரும்‌ அவசரமாகச்‌ சிரிப்பை அடக்கிக்‌ கொண்டோ ம்‌. நமச்சிவாயம்‌, 
"என்ன, மாமா! நான்‌ வரும்போது ஒரே சிரிப்பாயிருந்ததே!" என்று கேட்டான்‌. "எல்லாம்‌ 


உன்னுடைய பிரபாவத்தைப்‌ பற்றித்தான்‌!" என்று பொதுப்படையாகச்‌ சொன்னேன்‌. 


நமச்சிவாயம்‌ இதற்கு என்ன பதில்‌ சொல்வது என்று தெரியாமல்‌ சிறிது நேரம்‌ 
விழித்துவிட்டு "நீங்கள்‌ நாடகம்‌ பார்க்க வந்ததற்கு ரொம்பச்‌ சந்தோஷம்‌, மாமா! 
அதற்கு வந்தனம்‌ செலுத்தவே வந்தேன்‌. நாடகம்‌ எப்படி இருந்தது? உங்களுக்குப்‌ 
பிடித்ததா?" என்று கேட்டான்‌. 


"நாடகம்‌ நன்றாயிருந்தது. எனக்கு மட்டுமல்ல; என்‌ குடும்பத்தார்‌ எல்லாருக்கும்‌ ரொம்ப 
ரொம்பப்‌ பிடித்திருந்தது. ஆனால்‌ ஏதோ புதுமையான நாடகம்‌ என்று விளம்பரம்‌ 
செய்திருந்தாயே; பழைய நாடகந்தானே?" என்றேன்‌. 


"யார்‌ சொன்னது? புது நாடகந்தான்‌, மாமா! எங்கள்‌ கம்பெனி வாத்தியாரே புதிதாக 


எழுதியதல்லவா?" என்றான்‌. 


"அது என்னமோ, அப்பா! உங்கள்‌ வாத்தியாரே ஒருவேளை 'காப்பி' அடித்து உன்னை 


ஏமாற்றி விட்டாரோ, என்னமோ? இந்த நாடகம்‌ ஏற்கெனவே நான்‌ பார்த்திருக்கிறேன்‌. 


44 


என்‌ மகள்‌ கூடப்‌ பார்த்திருக்கிறாள்‌. சந்தேகமிருந்தால்‌ இதோ நிரூபித்துக்‌ 
காட்டுகிறேன்‌, பார்‌!" என்று சொல்லிவிட்டு நீலமணியைக்‌ கூப்பிட்டு, "குழந்தை நாம்‌ 
இந்த நாடகத்தை முன்னால்‌ ஒரு தடவை தஞ்சாவூரில்‌ பார்த்திருக்கிறோமல்லவா? சில 
பாத்திரங்களைப்‌ போல்‌ நீ நடித்துக்‌ காட்டு! அப்போது தான்‌ இவர்‌ நம்புவார்‌" என்று 


சொன்னேன்‌. 


முதலில்‌ நீலமணி கூச்சப்பட்டாள்‌. கொஞ்சம்‌ தாஜா செய்த பிற்பாடு, திடீரென்று 
கூச்சத்தை உதறித்‌ தள்ளிவிட்டு, 'பூலோக அற்புத அரம்பை!யில்‌ யார்‌ யார்‌ எப்படிப்‌ 
பேசினார்கள்‌, பாடினார்கள்‌, நடித்தார்கள்‌ என்று கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ செய்து 
காட்டினாள்‌. கதாநாயகி வேஷம்‌ போட்ட பையனைப்‌ போல்‌ நீலமணி நடித்துக்‌ 
காட்டிய போது எங்களுடன்‌ சேர்ந்து நமச்சிவாயமும்‌ விழுந்து விழுந்து சிரித்தான்‌. 


கதாநாயகனாக நடித்த நமச்சிவாயத்தைப்‌ போல மட்டும்‌ நீலமணி செய்து காட்டக்‌ 


கண்டிப்பாக மறுத்து விட்டாள்‌. 


பழைய நாடகம்‌ என்று நான்‌ சொன்னது இந்தத்‌ தமாஷுக்காகத்தான்‌ என்பதை 


நமச்சிவாயம்‌ ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டான்‌. 


விடை பெற்றுச்‌ செல்லும்போது, "மாமா! எங்கள்‌ நாடகத்தில்‌ இவ்வளவு குறைகள்‌ 


இருக்கின்றன என்பதை இன்றைக்குத்தான்‌ நன்றாக அறிந்தேன்‌. ஆனால்‌ என்ன 
செய்வது? கிடைக்கிற நடிகர்களைக்‌ கொண்டுதானே நடத்த வேண்டியிருக்கிறது? 
ஆனால்‌ ஜனங்களுக்கு என்னமோ பிடித்திருக்கிறது!" என்றான்‌ நமச்சிவாயம்‌. 


"அது தான்‌, தம்பி, வேண்டியது! மற்றது எப்படி இருந்தால்‌ என்ன?" என்றேன்‌ நான்‌. 


நமச்சிவாயம்‌ போன பிறகு நீலமணி, "இது என்ன மாமா? இப்படி என்னைச்‌ சந்தியில்‌ 
இழுத்து விட்டீர்கள்‌? அவர்‌ என்னைப்‌ பற்றி என்ன நினைத்துக்‌ கொள்வார்‌ 'அதிகப்‌ 
பிரசங்கி, அடங்காப்‌ பிடாரி' என்றெல்லாம்‌ எண்ணிக்‌ கொண்டு போகமாட்டாரா?" 


என்று கேட்டாள்‌. 


"எண்ணிக்‌ கொண்டு போவது என்ன? உண்மையும்‌ அப்படித்தானே? நீ அதிகப்‌ 


பிரசங்கி - அடங்காப்‌ பிடாரிதானே? அதில்‌ என்ன சந்தேகம்‌?" என்றேன்‌ நான்‌. 


45 


வழக்கமாக நீலமணியிடம்‌ பேசுகிறபடி வேடிக்கையாகத்தான்‌ சொன்னேன்‌. ஆனால்‌ 
அவள்‌ வழக்கம்‌ போல்‌ சிரித்துவிட்டுப்‌ போகாமல்‌, குப்புறப்படுத்துக்‌ கொண்டு விம்மி 
விம்மி அழத்‌ தொடங்கி விட்டாள்‌. "இது என்னடா வம்பு?" என்று எனக்கு 


வேதனையாகப்‌ போய்விட்டது. அவளை ஒருவாறு சமாதானப்‌ படுத்தினேன்‌. 


அன்றிரவு நாங்கள்‌ யாழ்ப்பாணத்துக்குப்‌ புறப்பட்டு விட்‌ படியால்‌, அந்தச்‌ சம்பவம்‌ 
அதோடு போய்விட்டது என்று நினைத்தேன்‌. ஆனால்‌ அது போகவில்லை; விடாமல்‌ 
எங்களைத்‌ தொடர்ந்து வந்தது. 


யாழ்ப்பாணத்திலேதான்‌ நாங்கள்‌ அதிக நாள்‌ தங்கினோம்‌. ஒரு கோயில்‌ உற்சவம்‌ 
முடிந்து இன்னும்‌ ஓர்‌ உற்சவத்திற்காகக்‌ காத்திருந்த சமயத்தில்‌ நமச்சிவாயம்‌ வந்து 
சேர்ந்தான்‌; முகத்தைத்‌ தொங்கப்‌ போட்டுக்‌ கொண்டு வந்தான்‌. கொழும்பில்‌ நாடகம்‌ 
நடத்திக்‌ கொண்டிருந்த நமச்சிவாயம்‌ கம்பெனியை யாழ்ப்பாணத்தார்கள்‌ ஒரு 
'ஸ்பெஷல்‌' நாடகத்துக்காகத்‌ தருவித்திருந்தார்கள்‌. வரும்‌ வழியில்‌ ஸ்திரீ 
வேஷக்காரனுக்கு சுரம்‌ வந்துவிட்டது. அதைப்பற்றி வெளியில்‌ சொன்னால்‌ 
வேறுவிதமான இடைஞ்சல்கள்‌ ஏற்படும்‌. இந்தியாவிலிருந்து வந்தவர்களில்‌ 
யாருக்காவது சுரம்‌ வந்துவிட்டதாகத்‌ தெரிந்தால்‌, இலங்கையில்‌ தொத்து வியாதிச்‌ 
சிறைச்சாலையில்‌ கொண்டு போய்ச்‌ சேர்த்து விடுவார்கள்‌. அப்புறம்‌ உயிர்‌ பிழைத்து 


வெளியில்‌ வருவதற்கு எவ்வளவு நாள்‌ ஆகுமோ தெரியாது! 


இந்த நிலைமையில்‌ என்ன செய்வது? 'ஸ்பெஷல்‌' நாடகத்தை ரத்து செய்வதா? என்ன 


காரணத்தைச்‌ சொல்லி ரத்து செய்வது? நாடகத்துக்கு அழைத்திருந்தவர்கள்‌ 
ஏராளமாகப்‌ பணம்‌ செலவிட்டு விளம்பரப்படுத்தியிருந்தார்கள்‌. அவர்களுக்குப்‌ பண 


நஷ்டம்‌. நமச்சிவாயத்துக்குப்‌ பெயர்‌ நஷ்டம்‌. 


அழமாட்டாக்‌ குறையாக இந்த விவரங்களையெல்லாம்‌ நமச்சிவாயம்‌ என்னிடம்‌ 


சொன்னான்‌. 


"நாளைக்குத்தானே, தம்பி நாடகம்‌? அதற்குள்‌ ஸ்திரீ வேஷக்காரனுக்குச்‌ சுரம்‌ 
சரியாகிவிடுகிறது!" என்றேன்‌. 


"அப்படித்‌ தோன்றவில்லை, மாமா! நூற்றைந்து டிகிரி சுரம்‌. மேடைக்கு வந்து மயக்கம்‌ 


46 


போட்டு விழுந்து விட்டால்‌ என்‌ கதி என்ன ஆகிறது?" என்றான்‌. 


"அதுவும்‌ ஒரு நடிப்பு என்று வைத்துக்‌ கொள்கிறது" என்று சொல்லிவிட்டு நகைத்தேன்‌. 


நமச்சிவாயத்துக்கு நகைப்பு உண்டாகவில்லை. அழுகையும்‌ ஆத்திரமுந்தான்‌ வந்தன. 


அச்சமயத்தில்‌ என்‌ நாவில்‌ எந்தக்‌ குட்டிச்சாத்தான்‌ வந்து உட்கார்ந்து கொண்டதோ, 


என்னமோ தெரியவில்லை. 


"நம்‌ நீலமணியை வேண்டுமானால்‌ நடிக்கச்‌ சொன்னால்‌ போகிறது!" என்றேன்‌. 


உடனே நமச்சிவாயத்தின்‌ முகம்‌ மலர்ந்தது; "தங்களிடம்‌ அதைக்‌ கேட்கலாமென்றுதான்‌ 


வந்தேன்‌; ஆனால்‌ கேட்பதற்கு என்னவோ தைரியம்‌ வரவில்லை" என்றான்‌. 


எனக்குத்‌ தூக்கிவாரிப்‌ போட்டது. தமாஷ்‌ பேச்சு சில சமயம்‌ எவ்வளவு இக்கட்டுகளில்‌ 
கொண்டு வந்து விட்டு விடுகிறது! 


அதிகம்‌ வளர்த்துவதில்‌ பயனில்லை, நமச்சிவாயம்‌ தான்‌ வந்த காரியத்தை 
நிறைவேற்றிக்‌ கொண்டு தான்‌ போனான்‌. தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள்‌ கச்சேரி 
செய்வதாகவோ, நாடகம்‌ போடுவதாகவோ இலங்கையில்‌ விளம்பரம்‌ செய்துவிட்டு, 
அப்படி நடக்காமற்‌ போனால்‌ தமிழ்நாட்டுக்‌ கலைஞர்கள்‌ எல்லோருக்குமே கெட்ட 
பெயர்‌ உண்டாகும்‌. இம்மாதிரி சில முறை இலங்கையில்‌ நடந்து, தமிழ்க்‌ கலைஞர்கள்‌ 
கெட்டப்‌ பெயர்‌ வாங்கியிருக்கிறார்கள்‌. ஆகையால்‌ இவ்வளவு விளம்பரம்‌ செய்த பிறகு 
நாடகம்‌ நடந்தால்‌ தான்‌ நல்லது என்பதைப்‌ பற்றிச்‌ சந்தேகமில்லை. நமச்சிவாயத்துக்கு 
ஏதாவது ஒத்தாசையாயிருப்பதில்‌ எனக்கும்‌ திருப்திதான்‌. ஆனால்‌ நீலமணியை நாடக 
மேடை ஏறி நடிக்கச்‌ செய்யலாம்‌ என்கிற எண்ணம்‌ அந்த நிமிஷத்துக்கு முன்னால்‌ என்‌ 
கனவிலே கூடத்‌ தோன்றியதில்லை. 


நீலமணியிடம்‌ இதை நாங்கள்‌ தயங்கிப்‌ பிரஸ்தாபித்ததும்‌, அவள்‌ ஒரு நிமிஷ நேரங்‌ 
கூட தாமதிக்காமல்‌ சம்மதித்தது என்னை ஆச்சரியத்தில்‌ முழுக அடித்துவிட்டது. 
கொழும்பில்‌ வேடிக்கையாக நடித்துக்‌ காட்டச்‌ சொன்ன போது அவள்‌ தயங்கிய அளவு 


கூட இப்போது தயங்கவில்லை. பூர்வ ஜன்ம வாசனை என்று இதைத்‌ தான்‌ 


47 


சொல்லுகிறார்கள்‌ போல்‌ இருக்கிறது. அவளுடைய உடம்பிலும்‌, உடம்பில்‌ ஓடிய 
இரத்தத்திலும்‌, உள்ளத்திலும்‌, உயிரின்‌ ஒவ்வோர்‌ அணுவிலும்‌ நாடகக்‌ கலையின்‌ 
ஜீவசக்தி ததும்பித்‌ துடித்துக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. இல்லாவிடில்‌, ஒரு வருஷ 
காலத்திற்குள்ளே தமிழ்‌ நாடெங்கும்‌ 'சின்ன பாலாமணி' என்று பெயர்‌ வாங்கியிருக்க 


முடியுமா? 


உடனே ஒத்திகையும்‌ ஆரம்பமாகி விட்டது. பாட்டு கூத்து இம்மாதிரி காரியங்களில்‌ 
நீலமணிக்கு அபாரமான ஞாபக சக்தி உண்டு. இப்போதோ அவளுக்கு ஒரு புது 
ஆவேசம்‌ உண்டாகியிருக்கிறது. ஒரு பகல்‌ ஒரு ராத்திரி ஒத்திகையில்‌ எல்லாவற்றையும்‌ 
பாடம்‌ செய்துவிட்டாள்‌. நூறு தடவை அந்த நாடகத்தில்‌ நடித்தவள்‌ போல்‌ அவ்வளவு 
இயற்கையாகப்‌ பாடவும்‌, பேசவும்‌ செய்தாள்‌. நடிப்போ அவளுக்கு இயற்கையாக 


வந்தது. 


ஒத்திகையில்‌ திருப்திகரந்தான்‌; மேடையில்‌ ஏறிப்‌ பெரிய ஜனத்திரளைப்‌ பார்த்தவுடன்‌ 


பயந்து போகாமல்‌ இருக்க வேண்டுமே என்று எனக்குத்‌ திக்குத்‌ திக்கு என்று அடித்துக்‌ 
கொண்டிருந்தது. ஆனால்‌ நாடகத்தில்‌ திரை தூக்கிச்‌ சிறிது நேரத்திற்குள்ளேயே என்‌ 
பயம்‌ தீர்ந்துவிட்டது. நீலமணியிடம்‌ சபைக்‌ கூச்சம்‌ என்பதே தென்படவில்லை. 
சபையில்‌ கூடியிருந்த யாழ்ப்பாணத்துப்‌ பொறுக்கி எடுத்த ரஸிகர்களோ ஆண்பிள்ளை 
பெண்‌ வேஷம்‌ போட்டுக்‌ கொண்டு வந்து நடிப்பதற்குப்‌ பதிலாக ஒரு பெண்ணே 
கதாநாயகியாக நடிக்கிறாள்‌ என்று தெரிந்தவுடனேயே கரகோஷத்தின்‌ மூலம்‌ தங்கள்‌ 
உற்சாகத்தைக்‌ காட்டிவிட்டார்கள்‌. அப்புறம்‌ நீலமணி மேடைக்கு வரவேண்டியது 
தான்‌. சபையிலே ஒரே ஆராவாரம்‌ எழுந்தது. போகப்‌ போக நீலமணியின்‌ உற்சாகம்‌ 
அதிகமாகி வந்தது. நாடகம்‌ யாரும்‌ எதிர்பாராத அளவில்‌ அமோகமான வெற்றியுடன்‌ 
முடிந்தது. 


மறு நாள்‌ நமச்சிவாயம்‌ என்னிடம்‌ வந்து, "மாமா! என்‌ மானத்தை காப்பாற்றினீர்கள்‌!" 
என்று காலைத்‌ தொட்டுக்‌ கண்ணில்‌ ஒத்திக்‌ கொண்டு ஆனந்தக்‌ கண்ணீர்‌ 
சொரிந்தான்‌. பற்பலவிதமாகத்‌ தனது நாடகத்‌ திறமையையெல்லாம்‌ காட்டி எனக்கும்‌ 
நீலமணிக்கும்‌ நன்றி செலுத்திவிட்டுக்‌ கொழும்புக்குப்‌ பிரயாணமானான்‌. வழக்கமாக 
ஸ்திரீ வேஷம்‌ போடுகிற பையனுக்கு சுரம்‌ இறங்க ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்த 
நானும்‌ மனநிம்மதி அடைந்தேன்‌. யாழ்ப்பாணத்தில்‌ என்னுடைய கச்சேரிகள்‌ 
முடிந்ததும்‌ ஊருக்குத்‌ திரும்பினேன்‌. 


48 


நீலமணியின்‌ வருங்காலத்தைப்‌ பற்றிக்‌ கவலைப்‌ பட்டுக்‌ கொண்டிருந்தேன்‌ அல்லவா? 
அந்தக்‌ கவலை என்‌ மனத்திலிருந்து தீர்ந்து போய்‌ விட்டது. நீலமணி விரைவில்‌ என்‌ 
பொறுப்பிலிருந்து போய்‌ விடுவாள்‌ என்று நிச்சயம்‌ செய்து கொண்டேன்‌. 
அந்தப்படியே நடைபெறவும்‌ செய்தது. ஆனால்‌ அன்று எழுதிய எழுத்தை அழித்து எழுத 
வல்லவர்‌ யார்‌? சில காலம்‌ வரைக்குந்தான்‌ நான்‌ நீலமணியை மறந்து அவளைப்‌ 


பற்றிய கவலை அதிகம்‌ இல்லாமல்‌ இருக்க முடிந்தது. 


சீக்கிரத்திலேயே நமச்சிவாயம்‌ ஐயம்பேட்டையில்‌ என்னுடைய வீடு தேடி வந்து 


சேர்ந்தான்‌. அவன்‌ வந்த சமயம்‌ நான்‌ வீட்டில்‌ இல்லை. நமச்சிவாயமும்‌ நீலமணியும்‌ 
ஒருவாறு பேசி முடிவு செய்துகொண்டு என்னிடம்‌ சம்மதம்‌ கேட்பதற்காகக்‌ 
காத்திருந்தார்கள்‌ என்று தோன்றியது. 


நமச்சிவாயம்‌ கம்பெனியில்‌ பிரதான ஸ்திரீவேஷம்‌ போட்டுவந்த பையன்‌ சண்டை 
பிடித்துக்கொண்டு போய்விட்டானாம்‌! நீலமணியுடன்‌ நடித்த பிறகு வேறு யாருடனும்‌ 
நடிப்பதற்கு நமச்சிவாயத்துக்கும்‌ பிடிக்கவேயில்லையாம்‌. இப்படி அப்படி என்று 
ஏதேதோ சுற்றி வளைத்துச்‌ சொல்லிக்‌ கொண்டு போனான்‌. 


அவனுடைய பேச்செல்லாம்‌ எனக்கு தேவையாயிருக்கவில்லை. ஏற்கனவே நன்றாக 
யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தேன்‌. இந்தப்‌ பெண்ணுக்குக்‌ கலியாணம்‌ 
பண்ணிவைப்பதென்பது அவ்வளவு சுலபமான காரியம்‌ அல்ல. இவள்‌ சாதாரணக்‌ 
குடித்தனக்காரப்‌ பையன்‌ ஒருத்தனைக்‌ கலியாணம்‌ செய்து கொண்டு அவனுக்குச்‌ 
சமையல்‌ செய்து போட்டுக்‌ கொண்டு வீட்டில்‌ நிம்மதியாக வாழக்‌ கூடியவளும்‌ அல்ல. 
இவளை இப்படியே வெகுகாலம்‌ கலியாணம்‌ இல்லாமல்‌ என்‌ வீட்டில்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்கவும்‌ முடியாது. ஆகையால்‌ கடவுளே பார்த்துத்தான்‌ எங்களை அச்சமயம்‌ 
இலங்கைப்‌ பிரயாணம்‌ அனுப்பி வைத்திருக்க வேண்டும்‌. நீலமணியை 
நமச்சிவாயத்தின்‌ கையில்‌ பிடித்துக்‌ கொடுத்து அனுப்பிவிட வேண்டியதுதான்‌. 
நமச்சிவாயமும்‌ அறிவாளியான பிள்ளை. அப்படியொன்றும்‌ ஒழுக்கம்‌ கெட்டவன்‌ 
என்று பெயர்‌ வாங்கவில்லை. அவனுடைய நாடகக்‌ கம்பெனியில்‌ சேர்த்துவிட்டால்‌ 
சீக்கிரத்தில்‌ ஒருநாள்‌ இவர்களுக்குத்‌ திருமணம்‌ நடந்துதான்‌ தீரும்‌. கலியாணத்துக்குப்‌ 
பிறகும்‌ இவளை நாடக மேடையில்‌ ஏற்றி நடிக்கச்‌ செய்வானா என்பது இவர்கள்‌ 
இருவரையும்‌ பொறுத்த காரியம்‌. அவ்வளவு தூரத்துக்கு நான்‌ இப்போது அதைப்‌ பற்றி 
யோசித்துக்‌ கொண்டிருப்பானேன்‌? தெய்வ சித்தத்தின்படி எல்லாம்‌ நடந்துவிட்டுப்‌ 
போகிறது..." 


49 


வ்வாறு மனத்தில்‌ எண்ணிக்‌ கொண்டு, லில்‌ கொஞ்ச நேரம்‌ ஆட்சேபிப்பது போல்‌ 
று த்‌ முத ரச நெரம்‌ ஆ து 


ஆட்சேபித்தேன்‌. பிறகு "நீலமணி இஷ்டப்பட்டால்‌ சரிதான்‌; நான்‌ குறுக்கே 


நிற்கவில்லை" என்றேன்‌. கடைசியில்‌ என்னுடைய சம்மதத்தையும்‌ கொடுத்தேன்‌. 


நமச்சிவாயத்தைத்‌ தனிமையில்‌ அழைத்து, "விலையில்லாத பொக்கிஷத்தை உன்னிடம்‌ 
ஒப்புவிக்கிறேன்‌. அதைப்‌ போற்றிப்‌ பாதுகாப்பது உன்‌ கடமை. அவசரப்பட்டு ஒரு 


தீர்மானத்துக்கும்‌ வந்து விடாதீர்கள்‌. கொஞ்ச நாள்‌ நாடக மேடையோடு உங்கள்‌ உறவு 
இருந்து வரட்டும்‌. ஐந்தாறு மாதத்துக்குப்‌ பிறகு இரண்டு பேரும்‌ பரிபூரணமாக 
இஷ்டப்பட்டால்‌ கலியாணம்‌ செய்து கொள்ளுங்கள்‌. அதுவரையில்‌ என்‌ வயதான 
தமக்கையை நீலமணியுடன்‌ அனுப்பி வைக்கிறேன்‌. அவர்கள்‌ தனி ஜாகையில்‌ வசிக்க 
வேண்டும்‌. நானும்‌ அடிக்கடி வந்து உங்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பேன்‌" 


என்றேன்‌. 


நமச்சிவாயத்துக்கு அப்போதிருந்த பரவசத்தில்‌ நான்‌ எது சொன்னால்‌ தான்‌ 


ஆட்சேபிக்கப்‌ போகிறான்‌? எல்லா நிபந்தனைகளையும்‌ ஒப்புக்‌ கொண்டான்‌. 


அப்புறம்‌ சில மாத காலம்‌ நமச்சிவாயம்‌ - நீலமணி நாடகம்‌ தமிழ்‌ நாட்டையே 
அல்லோலகல்லோலப்‌ படுத்திக்‌ கொண்டிருந்தது. ரெயிலிலே, திருவிழாவிலே, 
திருமணக்‌ கூட்டங்களிலே, நாலுபேர்‌ சந்திக்கும்‌ இடங்களிலெல்லாம்‌ நமச்சிவாயம்‌ - 
நீலமணி நாடகங்களைப்‌ பற்றியே பேச்சாயிருந்தது. முக்கியமாக, 'கனவு' என்னும்‌ ஒரு 
நாடகம்‌ தமிழ்‌ மக்களின்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொண்டது. இந்தக்‌ காலத்தில்‌ 'சமூக 
சித்திரம்‌' என்று சொல்லுகிறார்களே; அம்மாதிரிப்‌ பாணியில்‌ அமைந்தது 'கனவு' 
என்னும்‌ ஒரு நாடகம்‌ தமிழ்‌ மக்களின்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொண்டது. இந்தக்‌ 
காலத்தில்‌ 'சமூக சித்திரம்‌' என்று சொல்லுகிறார்களே; அம்மாதிரிப்‌ பாணியில்‌ 
அமைந்தது 'கனவு' என்னும்‌ நாடகம்‌. அதில்‌ ஒரு கதாநாயகனும்‌ கதாநாயகியும்‌ 
சந்திக்கிறார்கள்‌; காதலிக்கிறார்கள்‌. சில காலம்‌ சந்தோஷமாக வாழ்கிறார்கள்‌. பிறகு 
அவர்களைத்‌ தொல்லைகள்‌ தொடர்கின்றன. வாழ்க்கைத்‌ தொல்லைகளின்‌ 
காரணமாகக்‌ காதலும்‌ கசந்து போகிறது. கதாநாயகியின்‌ பேரில்‌ அகாரணமாகச்‌ 
சந்தேகப்பட்டுக்‌ கதாநாயகன்‌ அவளைத்‌ துன்புறுத்தி வருகிறான்‌. இதற்கிடையில்‌ 


அவர்களுக்கு ஒரு குழந்தையும்‌ பிறக்கிறது. கதாநாயகன்‌ பேரில்‌ பொய்‌ வழக்கு 
ஜோடிக்கப்படுகிறது. அவன்‌ சிறையில்‌ தள்ளப்படுகிறான்‌. கதாநாயகி பல 


50 


இன்னல்களுக்கு உள்ளான பிறகு அவளுடைய அருமைக்‌ குழந்தையுடன்‌ 
நடுத்தெருவில்‌ பிச்சையெடுத்து ஜீவிக்கும்படி நேரிடுகிறது. 


கேளுங்கள்‌, வேடிக்கையை! நீலமணி சிறு குழந்தையாயிருந்தபோது ரெயிலில்‌ 


பாட்டுப்பாடிப்‌ பிச்சை எடுத்தாள்‌ அல்லவா? நாடகத்திலும்‌ அந்த வழக்கம்‌ அவளை 


விடவில்லை. நாடக மேடையில்‌ நீலமணி பிச்சை கேட்டுப்‌ பாடிக்கொண்டு வந்த 
போது சபையோர்களில்‌ கண்ணீர்‌ விடாதவர்கள்‌ யாருமில்லை. அவர்களில்‌ பலர்‌ 
காசுகளையும்‌, கால்‌ ரூபாய்‌ அரை ரூபாய்களையும்‌ மேடையின்‌ மீது எறிவார்கள்‌. 
நீலமணியைத்‌ தொடர்ந்து வந்த அவளுடைய சின்னஞ்சிறு மகன்‌ (நாடகக்‌ கதையிலே 
வரும்‌ மகனைத்தான்‌ சொல்கிறேன்‌) அந்தக்‌ காசுகளைப்‌ பொறுக்கிச்‌ சேர்ப்பான்‌. சிலர்‌ 
ரூபாய்‌ நோட்டுகளை மேடை மீது எறிவதுண்டு. சில நாளைக்கு இப்படி மேடையில்‌ 
எறியப்‌ படும்‌ பணமே ஐம்பது அறுபது ரூபாய்‌ ஆகிவிடும்‌. 


பிச்சை எடுக்கும்‌ காட்சிக்குப்‌ பிறகு கதாநாயகி தன்‌ மகனுடன்‌ தன்னந்தனியான 
காட்டுப்‌ பாதையில்‌ வழி நடந்து போவாள்‌. இருவரும்‌ ஒரு மரத்தடியில்‌ 
உட்காருவார்கள்‌. நீலமணி களைப்புத்‌ தாங்காமல்‌ மரத்தில்‌ சாய்ந்தபடி 
தூங்கிவிடுவாள்‌. 


அப்போது ஆகாச மார்க்கத்தில்‌ கந்தர்வன்‌ ஒருவன்‌ தேவ ரதத்தில்‌ ஏறிக்கொண்டு 
வருவான்‌. அவன்‌ தன்‌ மனைவியுடன்‌ சண்டைப்‌ பிடித்துக்‌ கொண்டு வந்தவன்‌. மரத்தில்‌ 
சாய்ந்து கிடந்த நீலமணியைப்‌ பார்ப்பான்‌. இவளைக்கொண்டு தன்‌ மனைவிக்கு ஒரு 
பாடங்‌ கற்பிக்க எண்ணுவான்‌. அதாவது, அவளைக்‌ காட்டிலும்‌ அழகான பெண்கள்‌ 
பூலோகத்திலே உண்டு என்று நிரூபித்துக்‌ காட்ட விரும்புவான்‌. உடனே பூமியில்‌ 
இறங்கி நீலமணியின்‌ தூக்கம்‌ கலையாமல்‌ அவளைத்‌ தூக்கிக்கொண்டு 
கந்தர்வலோகத்தில்‌ அவனுடைய மாளிகையின்‌ பூந்தோட்டத்தில்‌ கொண்டுபோய்ச்‌ 
சேர்ப்பான்‌. அங்கே நீலமணிக்கு அவன்‌ உபசாரம்‌ செய்வதைக்‌ கந்தர்வப்‌ பெண்‌ வந்து 
பார்ப்பாள்‌. கந்தர்வனைக்‌ கோபித்து அவனை அப்பாற்‌ போகச்‌ செய்துவிட்டு 
நீலமணியிடம்‌ அவளுடைய கதையைக்‌ கேட்பாள்‌. கேட்ட பிறகு அவளிடம்‌ 
அனுதாபப்பட்டு "நீ இங்கேயே என்னுடன்‌ இருந்துவிடு. உனக்கு ஒரு குறைவுமின்றி 


நான்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌" என்பாள்‌. 


நீலமணி கந்தர்வபுரியின்‌ அற்புத அழகு வாய்ந்த பூந்தோட்டங்களில்‌ சித்திர 
விசித்திரமான பல வர்ண மலர்களையும்‌ அந்த மலர்களைச்‌ சுற்றிச்‌ சுற்றிப்‌ பறந்த 
பட்டுப்‌ பூச்சிகளையும்‌ பார்த்துக்‌ கொண்டு உலாவி வருவாள்‌. ஆனாலும்‌ அவளுடைய 


மனத்தில்‌ நிம்மதி ஏற்படாது. பூத்துக்‌ குலுங்கிய மந்தார விருட்சத்தின்‌ அடியில்‌ நின்று 


51 


ராகமாலிகையில்‌ ஒரு விருத்தம்‌ பாடுவாள்‌. அந்தப்‌ பாடலை நீங்கள்‌ அவசியம்‌ 
கேட்டிருப்பீர்கள்‌. 


"பெற்ற தாய்தனை மக(வு) மறந்தாலும்‌ 
பிள்ளையைப்‌ பெறுந்‌ தாய்‌ மறந்தாலும்‌ 
கற்ற நெஞ்சகம்‌ கலை மறந்தாலும்‌ 
கண்கள்‌ நின்றிமைப்பது மறந்தாலும்‌ 
உற்ற தேகம்‌ உயிர்‌ மறந்தாலும்‌ 
உயிரை மேவிய உடல்‌ மறந்தாலும்‌ 
நற்றவத்தவர்‌ இதயத்தே ஓங்கும்‌ 
நமச்சிவாயத்தை நான்‌ மறவேனே..." 


இதுதான்‌ பாடல்‌, இதன்‌ கடைசி அடியான "நமச்சிவாயத்தை நான்‌ மறவேனே" என்று 


நீலமணி பாடும்‌ போது உடலும்‌ உள்ளமும்‌ உயிரும்‌ உருகும்படி உணர்ச்சியுடன்‌ 
பாடுவாள்‌. அதைக்‌ கேட்டுச்‌ சபையோர்‌ மனங்‌ கசிந்து கண்ணீர்‌ பெருக்கும்‌ நிலையில்‌ 
இருக்கும்‌ போது, பூலோகத்தில்‌ விடப்பட்ட கதாநாயகனையும்‌ கந்தர்வன்‌ அங்கே 
கொண்டு வந்து சேர்ப்பான்‌. மூன்றாவது முறை நீலமணி, "நமச்சிவாயத்தை நான்‌ 
மறவேனே" என்று பாடும்போது, நமச்சிவாயமே அவள்‌ பின்னால்‌ வந்து நின்று 


அவளுடைய கண்களைப்‌ பொத்துவான்‌. 


இந்தக்‌ கட்டத்தில்‌ நாடகக்‌ கொட்டகையில்‌ உண்டான ஆரவாரத்துக்கு இணையாகத்‌ 
தமிழ்நாட்டு நாடகமேடை சரித்திரத்தில்‌ எப்போதும்‌ ஏற்பட்டதில்லை. அதற்கு 
முன்னுமில்லை; பின்னுமில்லை. 


மரத்தடியில்‌ சாய்ந்து தூங்கிக்‌ கொண்டிருந்த பிச்சைக்காரப்‌ பெண்‌ கண்ணை விழித்துப்‌ 
பார்ப்பாள்‌. அவ்வளவும்‌ கனவு என்று உணர்ந்து ஏமாற்றம்‌ அடைவாள்‌. அருகிலிருந்த 

தன்‌ அருமை மகனைக்‌ காணாது திகைப்பாள்‌, பைத்தியம்‌ பிடித்தவள்‌ போல ஓடுவாள்‌. 
அப்போது எதிரே ஒரு சிப்பாய்‌ அவள்‌ மகனை அழைத்துக்‌ கொண்டு வருவான்‌. அந்தச்‌ 
சிப்பாய்‌ அன்று தன்னை விட்டுப்‌ போன கணவன்‌ தான்‌ என்பது அறிந்து கதாநாயகி 


மகிழ்வாள்‌. இத்துடன்‌ நாடகம்‌ முடிவுறும்‌. 


இந்தக்‌ 'கனவு' என்னும்‌ சமூகசித்திரம்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ நாடகப்‌ பிரியர்களை அந்த நாளில்‌ 
பைத்தியமாக அடித்துக்‌ கொண்டு வந்தது. 


52 


நமச்சிவாயம்‌ - நீலமணியின்‌ நாடகமேடை வெற்றியைப்‌ பற்றிக்‌ கேட்கக்‌ கேட்க 
எனக்கு எவ்வளவோ பெருமையாகவும்‌ சந்தோஷமாகவும்‌ இருந்தது. ஆனால்‌ 
அவர்களுடைய சொந்த வாழ்க்கை அவ்வளவு திருப்திகரமாக இல்லையென்று அறிந்து 


உற்சாகக்‌ குறைவு உண்டாயிற்று. ஓயாமல்‌ அவர்கள்‌ சண்டை பிடித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ என்றும்‌, எந்தச்‌ சமயத்தில்‌ என்ன நேருமோ என்று தனக்குப்‌ 
பயமாயிருக்கிறதென்றும்‌ என்‌ தமக்கை எனக்கு அடிக்கடி சொல்லி அனுப்பிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. முதலில்‌ சில காலம்‌ நான்‌ அதை அலட்சியம்‌ செய்து வந்தேன்‌. 
காலப்போக்கில்‌ எல்லாம்‌ சரியாய்ப்‌ போய்விடும்‌ என்று மனத்தைத்‌ திருப்தி செய்து 
கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌ தமக்கைசொல்லி அனுப்புவது நின்றபாடில்லை. 


கடைசியாக, இனி அலட்சியம்‌ செய்வதற்கில்லையென்று தோன்றி, ஒரு நாள்‌ 
சென்னைக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தேன்‌. அப்போது சென்னை ஒற்றைவாடையில்‌ நாடகம்‌ 
நடந்து கொண்டிருந்தது. பார்க்டவுன்‌ சந்து ஒன்றில்‌ நாடகக்‌ கம்பெனியின்‌ ஜாகை 
பக்கத்திலேயே நீலமணியின்‌ வீடு. நான்‌ அங்கே போன போது உள்ளேயிருந்து பெருங்‌ 
கூக்குரல்‌ வந்து கொண்டிருந்தது. நீலமணி - நமச்சிவாயம்‌ இவர்களுடைய குரல்கள்‌ 
தான்‌. வீட்டுக்குள்‌ நுழையும்‌ போது எனக்கு நெஞ்சு திக்‌ திக்கென்று அடித்துக்‌ 
கொண்டது. என்னை பார்த்ததும்‌ இருவரும்‌ சண்டையை நிறுத்தி முகமலர்ச்சியுடன்‌ 
என்னை வரவேற்றார்கள்‌. சாமான்கள்‌ உள்ளே வந்து சேர்ந்து வண்டிக்காரனைத்‌ 
திருப்பி அனுப்பிய பிறகு, "நான்‌ வரும்போது ஒரே கூக்குரலாயிருந்ததே, என்ன 


விசேஷம்‌?" என்று கேட்டேன்‌. 


"நீங்களே கேளுங்கள்‌, மாமா! உங்கள்‌ மை மகளை நீங்களே கேளுங்கள்‌" என்றான்‌ 
ளூ ; ்‌ அரு ளூ ற 


நமச்சிவாயம்‌. 


"ராகமாலிகையை எந்த ராகத்தில்‌ முடித்தால்‌ என்ன மாமா! 'பேஹாக்‌' கில்‌ முடிக்காமல்‌ 


மத்திய மாவதியில்‌ முடித்துவிட்டதாகச்‌ சண்டை பிடிக்கிறார்‌?" என்றாள்‌ நீலமணி. 


"எந்த ராகத்தில்‌ முடிந்தாலுந்தான்‌ ஒன்றுமில்லையே? மத்தியமாவதியில்‌ முடிக்காமல்‌ 


நான்‌ சொன்னபடி 'பேஹாக்‌' கில்‌ முடிப்பதுதானே?" என்றான்‌ நமச்சிவாயம்‌. 


"பாடுகிறது நான்‌ தானே? எனக்கு இஷ்டமான ராகத்தில்‌ நான்‌ பாடுகிறேன்‌" என்றான்‌ 
நீலமணி. 


53 
"பாடுகிறவர்களுக்காகப்‌ பாட்டா? கேட்கிறவர்களுக்குப்‌ பாட்டா? நீங்கள்‌ 
சொல்லுங்கள்‌, மாமா!" என்றான்‌ நமச்சிவாயம்‌. 
"கேட்கிறவர்கள்‌ அப்படியொன்றும்‌ மத்தியமாவதியைக்‌ கேட்டுக்‌ காதைப்‌ பொத்திக்‌ 
கொள்ளவில்லையே? கொட்டகை இடிந்து விழும்படி கரகோஷ ஆரவாரம்‌ செய்து 


மகிழ்ந்தார்களே!" என்றாள்‌ நீலமணி. 


"உன்‌ பாட்டைக்‌ கேட்டா கரகோஷம்‌ செய்தார்கள்‌? நான்‌ மேடையில்‌ அச்சமயம்‌ 


தோன்றியதற்காக அல்லவோ கரகோஷம்‌ செய்தார்கள்‌!" என்றான்‌ நமச்சிவாயம்‌. 


"அப்படி இருக்கும்‌ போது, நான்‌ எந்த ராகத்தில்‌ பாடினால்‌ என்ன? எப்படிப்‌ பாடினால்‌ 


என்ன?" என்றாள்‌ நீலமணி. 


"மாமா! உங்கள்‌ மகளுக்குக்‌ கர்வம்‌ அசாத்தியமாகத்‌ தலைக்கேறிவிட்டது. இனி 


உருப்படப்‌ போவதேயில்லை. ஊரில்‌ உள்ள முட்டாள்‌ பயல்கள்‌ எல்லம்‌ 'ஆஹு' என்று 


புகழ்ந்து இப்படி இவளைக்‌ கர்வம்‌ பிடிக்கச்‌ செய்துவிட்டார்கள்‌!" என்று 


குறைப்பட்டான்‌ நமச்சிவாயம்‌. 


"ஊரில்‌ உள்ளவர்கள்‌ எல்லாம்‌ முட்டாள்கள்‌ என்றால்‌ அவர்களுக்குத்தானே நாம்‌ 


நாடகம்‌ ஆடுகிறோம்‌? நாம்‌ மட்டும்‌ என்ன?" என்றாள்‌ நீலமணி. 


"கேட்டீர்களா, மாமா! இவள்‌ எனக்கு முட்டாள்‌ பட்டம்‌ சூட்டுவதை! இவளை 


மேடையில்‌ ஏற்றி நாடெங்கும்‌ புகழ்பெற்ற நாடகக்காரியாக்கியதற்கு எனக்கு இதுவும்‌ 


வேண்டும்‌, இன்னமும்‌ வேண்டும்‌! இல்லையா?" என்றான்‌ நமச்சிவாயம்‌. 


அதற்குப்‌ பதில்‌ நீலமணி என்னமோ சொல்லத்‌ தொடங்கிச்‌ சொல்ல முடியாமல்‌ விம்மி 
விம்மி அழ ஆரம்பித்து விட்டாள்‌. 


இதையெல்லாம்‌ கேட்டு எனக்கு உண்மையிலேயே சிரிப்பதா, அழுவதா என்று 


54 


தெரியாமல்‌ போய்விட்டது. அந்தச்‌ சந்தேகமான நிலையில்‌ சிரித்துத்தான்‌ வைப்போமே 
என்று உடம்பு குலுங்கச்‌ சிரித்தேன்‌. 


"அட அசட்டுக்‌ குழந்தைகளா!" என்று இரண்டு பேரையும்‌ மாற்றி மாற்றிப்‌ பார்த்துப்‌ 
பார்த்துச்‌ சிரித்தேன்‌. 


"மாமா! எங்களைப்‌ பார்த்து நீங்கள்‌ மட்டுந்தானா சிரிப்பீர்கள்‌? ஊரே சிரிக்கும்‌" 


என்றான்‌ நமச்சிவாயம்‌. 


"ஆமாம்‌, தம்பி! நீங்கள்‌ இப்படி அற்ப விஷயத்துக்குப்‌ பெரிய சண்டையாகப்‌ 
போடுகிறீர்கள்‌! இதன்‌ உண்மை தெரியாதவர்கள்‌ ஒன்றைப்‌ பத்தாக்கி ஊசியை 
உலக்கையாக்கி ஊரெல்லாம்‌ டமாரம்‌ அடித்து வீண்‌ வதந்திகளைப்‌ பரப்பி 
விடுவார்கள்‌. பிறகு ஊரே உங்களைப்‌ பார்த்துச்‌ சிரிக்கத்‌ தொடங்கி விடும்‌! 


ஜாக்கிரதை!" என்றேன்‌. 


உடனே பேச்சை மாற்றினேன்‌, யோக சேஷேமங்களை விசாரித்தேன்‌. அவர்களுடைய 


நாடகங்களைப்‌ பற்றி நாடெல்லாம்‌ புகழ்வதையும்‌ கூறினேன்‌. 


இரண்டு பேரையும்‌ தனித்தனியாகப்‌ பார்த்து நல்ல வார்த்தையாகப்‌ புத்திமதி 
கூறினேன்‌. நான்‌ கூறியவற்றை இரண்டு பேரும்‌ அப்படி அப்படியே ஒப்புக்‌ 


கொண்டார்கள்‌. தங்களுடைய குற்றத்தை உணர்ந்தவர்கள்‌ போல்‌ பேசினார்கள்‌. 


"ஒரு நல்ல நாள்‌ பார்த்து ஏதாவது ஒரு கோயிலுக்குப்‌ போய்க்‌ கலியாணம்‌ செய்து 
கொண்டு விடுங்கள்‌. குழந்தை ஒன்று பிறந்து விட்டால்‌ அப்புறம்‌ சின்ன 


விஷயங்களைப்‌ பற்றிச்‌ சண்டைபோட அவகாசம்‌ இராது" என்றேன்‌. 


இருவரும்‌ ஒப்புக்கொண்டு என்னையே முகூர்த்த நாள்‌ பார்க்கும்படி சொன்னார்கள்‌. 
நான்‌ உடனே மறுவாரத்திலேயே முகூர்த்த நாள்‌ குறிப்பிட்டேன்‌. இரண்டு பேரையும்‌ 
பொறுக்கியெடுத்த சில சிநேகிதர்களையும்‌ மட்டும்‌ திருநீர்மலைக்கு அழைத்துச்‌ சென்று 
திருமணத்தைச்‌ சுருக்கமாக முடித்து வைத்தேன்‌. பிறகு, நிம்மதியுடன்‌ ஊருக்குத்‌ 
திரும்பினேன்‌. 


55 


திருமணத்துக்கு நான்‌ குறிப்பிட்ட முகூர்த்த நாளில்‌ என்ன கோளாறு இருந்ததோ 
தெரியவில்லை. நான்‌ ஊருக்குத்‌ திரும்பிச்‌ சில நாளைக்குள்ளே இடி விழுந்தாற்‌ 
போன்ற செய்தி சென்னையிலிருந்து வந்து விட்டது. நீலமணி கடித்தத்துக்கு மேல்‌ 
கடிதமாக எழுதியிருந்த நாலைந்து கடிதங்களையும்‌ சுசீந்திரம்‌ உற்சவக்‌ கச்சேரிக்குப்‌ 
போய்த்‌ திரும்பி வந்த பிறகு சேர்ந்தாற்போல்‌ படித்ததில்‌ துயரமும்‌ பீதியும்‌ 
கொள்ளும்படி நேர்ந்தது. 


நான்‌ சென்னைக்குப்‌ போயிருந்த போதே நமச்சிவாயத்தின்‌ தொண்டை 
கம்மியிருந்ததையும்‌ அவன்‌ கமறிக்‌ கமறி அடிக்கடி இருமியதையும்‌ கவனித்தேன்‌. 
உடம்பும்‌ சிறிது இளைத்திருந்தது. சென்னையில்‌ நாள்தோறும்‌ இடைவிடாமல்‌ நாடகம்‌ 
நடந்து வந்தது தான்‌ இதற்குக்‌ காரணம்‌ என்று எண்ணிக்‌ கொண்டேன்‌. 


சில நாளைக்கெல்லாம்‌ நமச்சிவாயத்துக்கு உடம்பு ரொம்ப பலவீனமாகிச்‌ சுரமும்‌ வந்து 
விட்டதாம்‌. டாக்டரை அழைத்துப்‌ பார்த்ததில்‌ அவர்‌ அந்தப்‌ பயங்கரமான செய்தியைச்‌ 


சொன்னாராம்‌. பையனுக்கு டி.பி.வியாதி என்றும்‌, உடனே நாடகம்‌ ஆடுவதை நிறுத்தி 
பூரண ஓய்வு எடுக்க வேண்டும்‌ என்றும்‌, தகுந்த சிகிட்சையும்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌, இல்லாவிடில்‌ வியாதி முற்றி உயிருக்கே அபாயம்‌ வந்து விடும்‌ 
என்று சொன்னாராம்‌. அந்த நாளில்‌ இப்போது வந்திருப்பது போன்ற 'ஸ்ட்ரெப்டோ 
மைஸின்‌' முதலிய மருந்துகள்‌ இல்லை. டி.பி. வியாதி வந்து விட்டது என்றால்‌ 
பிழைப்பது துர்லபம்‌ என்று தான்‌ அர்த்தம்‌. 


ஆனால்‌ நமச்சிவாயமோ டாக்டர்‌ சொன்னதை நம்பாமல்‌, 'எனக்கு டி.பி.யும்‌ இல்லை; 
கி.பி.யும்‌ இல்லை" என்று சொல்லி, மேடை ஏறியே தீருவேன்‌ என்று பிடிவாதம்‌ 


பிடித்தான்‌. இதன்‌ பலனாக, ஆளை அடியோடு கிழே தள்ளி விட்டது. 


"மாமா உடனே புறப்பட்டு வாருங்கள்‌! தாமதித்தால்‌ எங்களை உயிரோடு 


காணமாட்டீர்கள்‌!" என்று நீலமணி அலறிப்‌ புடைத்துக்‌ கொண்டு கடைசிக்‌ கடிதத்தில்‌ 
எழுதியிருந்தாள்‌. 


நானும்‌ அலறிப்‌ புடைத்துக்‌ கொண்டு புறப்பட்டுப்‌ போனேன்‌. அங்கே எல்லாம்‌ 
அல்லோலகல்லோலமாகத்தான்‌ இருந்தது. நாடகத்தை நிறுத்தி ஒருவாரம்‌ ஆயிற்று. 


56 


நாடகக்‌ கம்பெனியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எல்லோரும்‌ என்ன செய்வதென்று தெரியாமல்‌ 
விழித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள்‌. அவர்களுக்கெல்லாம்‌ மாதக்கணக்காகச்‌ 
சம்பளம்‌ கொடுக்கப்படவில்லை. கொட்டகை முதலாளியும்‌ இன்னும்‌ பலரும்‌ 


தங்களுக்குச்‌ சேரவேண்டிய பாக்கிக்காக வந்து கொண்டிருந்தார்கள்‌. 


நாடகக்‌ கம்பெனிகளுக்குப்‌ பெயரும்‌ புகழும்‌ பெருகுவதையொட்டிப்‌ பணச்‌ செலவும்‌ 
அதிகமாகிக்‌ கொண்டுவரும்‌. ஆட்கள்‌ அதிகமாகச்‌ சேர்ந்து கொண்டுவருவார்கள்‌. 
ஆடம்பரம்‌ பெருகிக்‌ கொண்டு வரும்‌. காட்சி ஜோடனைகளில்‌ பணம்‌ ஏராளமாகப்‌ 
போய்க்‌ கொண்டேயிருக்கும்‌; சுற்றி உள்ளவர்கள்‌ பிய்த்துப்‌ பிடுங்கிக்‌ 


கொண்டிருப்பார்கள்‌. 


திடீரென்று ஒரு நாள்‌ கம்பெனியை மூடும்படி நேர்ந்தால்‌, கம்பெனிச்‌ சொந்தக்காரரின்‌ 
கதி அதோகதிதான்‌. 


ஏதோ கடவுள்‌ என்னை அச்சமயத்தில்‌ அங்கே கொண்டு போய்ச்‌ சேர்த்தார்‌. நான்‌ 
கணக்கு வழக்குகள்‌ பார்த்து, கொடுக்க வேண்டியவர்களுக்கெல்லாம்‌ ஒன்றுக்குப்‌ பாதி 
கொடுத்துத்‌ தீர்த்தேன்‌. மொத்த முடிவில்‌, நமச்சிவாயத்துக்குக்‌ கடன்பத்தாயிரம்‌ 
ரூபாய்க்கு மேல்‌ தங்கி நின்றது. 


கும்பகோணத்தில்‌ எனக்குத்‌ தெரிந்த நல்ல டாக்டர்‌ இருப்பதையும்‌, அவரிடம்‌ 
வைத்தியம்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌ என்றும்‌ சொல்லி நமச்சிவாயத்தையும்‌, 
நீலமணியையும்‌ அழைத்துக்‌ கொண்டு போனேன்‌. கும்பகோணத்தில்‌ எனக்கு ஒரு வீடு 
இருந்தது. அந்த வீட்டிலேயே அவர்களுக்கு ஜாகை ஏற்படுத்திக்‌ கொடுத்தேன்‌. 


டாக்டர்‌ ஒரு மாதம்‌ வைத்தியம்‌ பார்த்தபின்‌, "நெருக்கடியான நிலைமை தீர்ந்து 
விட்டது; இனி மேல்‌ நான்‌ செய்யக்‌ கூடியது ஒன்றுமில்லை. நமச்சிவாயத்தை 
மதனப்பள்ளிக்கு அழைத்துப்‌ போய்‌ அங்கே இரண்டு வருஷம்‌ இருக்கச்‌ செய்ய 


வேண்டும்‌" என்று சொன்னார்‌. 


இந்தக்‌ காலத்தில்‌ புண்ணியவான்கள்‌ ஜில்லாவுக்கு ஒரு க்ஷ்யரோக வைத்தியசாலை 
ஏற்படுத்தி வருகிறார்கள்‌. அப்போதெல்லாம்‌ மதனப்‌ பள்ளிக்குப்‌ போனால்‌ தான்‌ 
அந்தக்‌ கொடிய வியாதிக்கு சிகிச்சை என்று இருந்தது. 


57 


மதனப்பள்ளிக்குப்‌ போய்‌ இரண்டு வருஷம்‌ இருப்பதற்கு ஐயாயிரம்‌ ரூபாய்‌ பணம்‌ 
வேண்டும்‌. இதற்கு எங்கேபோவது என்று கவலைப்பட்டுக்கொண்டிருக்கையில்‌ 
எதிர்பாராத உதவி ஒன்று கிட்டியது. கும்பகோணத்தில்‌ அப்போது வேறொரு நாடகக்‌ 
கம்பெனியார்‌ நாடகம்‌ நடத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. நமச்சிவாயத்தின்‌ நிலைமையை 
அறிந்து அவனுக்கு உதவிசெய்யும்‌ முறையில்‌ அவர்கள்‌ ஒரு யோசனை கூறினார்கள்‌. 
அதாவது, நீலமணி அவர்களுடைய கம்பெனியில்‌ பத்து 'ஸ்பெஷல்‌' நாடகங்களில்‌ 
நடித்தால்‌ நாடகத்திற்கு ஐந்நூறு ரூபாய்‌ வீதம்‌ ஐயாயிரம்‌ முன்‌ பணமாகவே தருவதற்கு 


முன்வந்தார்கள்‌. 


நாடகத்துக்கு வசூலே சாதாரணமாக ஆயிரம்‌ ரூபாய்க்குமேல்‌ ஆகாது. நீலமணிக்கு 
மட்டும்‌ ஐந்நூரு ரூபாய்‌ என்றால்‌, உதவி செய்யும்‌ நோக்கத்துடனே தான்‌ அவர்கள்‌ 
சொன்னார்கள்‌ என்பதைப்‌ பற்றிச்‌ சந்தேகமே இல்லை. இதை நமச்சிவாயமும்‌ 
உணர்ந்துதான்‌, 'ஸ்பெஷல்‌' நாடகங்களில்‌ நீலமணி நடிப்பதற்கு அவன்‌ சம்மதம்‌ 
கொடுத்தான்‌. 


ஆனால்‌ நீலமணி பிடிவாதமாக மறுதளித்தாள்‌. நமச்சிவாயம்‌ இருக்கும்போது 
இன்னொருவருடன்‌ மேடையில்‌ ஏறி நடிக்க முடியாது என்று சொன்னாள்‌. 


"அப்படியானால்‌ நான்‌ செத்துத்‌ தொலைந்து போய்‌ விடவேண்டும்‌ என்கிறாயா? 


அதற்குப்‌ பிறகு இன்னொருவனுடன்‌ நடிப்பாயா?" என்று ஏடாகூடாமாகப்‌ பேசினான்‌ 


நமச்சிவாயம்‌. நீலமணி ஆத்திரம்‌ தாங்காமல்‌ பொருமி அழுதாள்‌. 


மறுபடியும்‌ நான்‌ தலையிட்டுத்‌ தகராறைத்‌ தீர்த்து வைத்தேன்‌. நீலமணியைச்‌ 
சமாதானப்படுத்தி அவள்‌ நடிக்க ஒப்புக்‌ கொள்வதுதான்‌ உசிதம்‌ என்றும்‌ 
நமச்சிவாயத்தினிடம்‌ அவளுடைய உண்மை அன்புக்கு அது தான்‌ ருசுவாகும்‌ என்றும்‌ 
எடுத்துக்‌ கூறி ஒப்புக்‌ கொள்ளச்‌ செய்தேன்‌. 


நீலமணியின்‌ 'ஸ்பெஷல்‌' நாடகங்கள்‌ பத்தும்‌ இரண்டு மாதத்துக்குள்‌ நடைபெறுவதாக 
ஏற்பாடு. ஒன்றைவிட ஒன்று மிஞ்சிய மகத்தான வெற்றியாக, நாடகங்கள்‌ நடந்து 
வந்தன. இந்த 'ஸ்பெஷல்‌' நாடகங்களின்‌ போதுதான்‌ நீலமணிக்குச்‌ 'சின்ன பாலாமணி' 
என்று சிலர்‌ பெயர்‌ கொடுத்தார்கள்‌. கடலூரிலிருந்தும்‌ திருச்சிராப்பள்ளியிலிருந்தும்‌ 
மதுரையிலிருந்தும்‌ நாகப்பட்டினத்திலிருந்தும்‌ நாடகம்‌ பார்க்க ஜனங்கள்‌ வந்தார்கள்‌. 


58 


இந்த ஜனங்கள்‌ வழக்கமாக வரும்‌ ரெயில்களுக்கு 'நீலமணி ஸ்பெஷல்‌' என்ற பெயரும்‌ 


ஏற்பட்டது. 


இவ்வளவு அமோகமான வெற்றிக்கு மத்தியில்‌ நமச்சிவாயத்தின்‌ மனோநிலை மட்டும்‌ 
நாளுக்கு நாள்‌ கெட்டுப்‌ போய்‌ வந்தது. முதலில்‌ நீலமணி நடிப்பதற்குச்‌ சம்மதம்‌ 
கொடுத்தவன்‌, தான்‌ இல்லாமலே அவள்‌ நாடகத்தில்‌ வெற்றி அடைந்து வருகிறாள்‌ 
என்பதைப்‌ பார்க்க பார்க்க எரிச்சல்‌ அடைந்தான்‌. அவனுடைய எரிச்சலை 
வளர்ப்பதற்கு முக்கியமாக ஒரு காரணம்‌ ஏற்பட்டது. "பெற்ற தாய்தனை மக(வு) 
மறந்தாலும்‌" என்னும்‌ பாட்டில்‌ தன்னுடைய பெயர்‌ வருவதால்‌ அதை மட்டும்‌ நீலமணி 
பாடக்கூடாது என்று அவன்‌ சொல்லியிருந்தான்‌. பாடுவதில்லையென்று அவளும்‌ 
உறுதி கொண்டிருந்தாள்‌. ஆனால்‌ நாடகத்துக்கு வரும்‌ மகாஜனங்களின்‌ இயல்பு 
அபூர்வமானது. அவர்களுக்குத்‌ தங்கள்‌ அதிகாரத்தை நிலை நாட்டுவதில்‌ ஆர்வம்‌ 
அதிகம்‌. அவர்கள்‌ கோரிக்கையை நடிகர்கள்‌ நிறைவேற்றாவிட்டால்‌ ரகளைசெய்து 
விடுவார்கள்‌. முதல்‌ நாள்‌ நாடகத்திலேயே சிலர்‌, "பெற்ற தாய்தனை" என்று 
கத்தினார்கள்‌. அதை நீலமணி பொருட்படுத்தாமல்‌ வேறொரு விருத்தம்‌ பாடி 
சமாளித்தாள்‌. மறுநாள்‌ சபையோர்‌ அதற்கு இடங்‌ கொடுக்கவில்லை. மூலைக்கு மூலை 
எழுந்து நின்று "பெற்ற தாய்‌ பாடு!" என்று கட்டளையிட்டதுடன்‌ பாடாவிட்டால்‌ 


உட்காரமாட்டோ ம்‌ என்று பிடிவாதம்‌ பிடித்தார்கள்‌. நாடக நிர்வாகிகள்‌ நீலமணியிடம்‌, 
"பாடாவிட்டால்‌ கலகம்‌ உண்டாகும்‌" என்று எச்சரித்ததன்‌ பேரில்‌ அவளும்‌ பாட 


நேர்ந்தது. அந்தப்‌ பாட்டைப்‌ பாடும்‌ போது இயற்கையாக அவளுடைய உணர்ச்சி 


மிகுந்திருந்தபடியால்‌ ராகமாலிகை பிரமாதமாக அமைந்துவிட்டது. ஜனங்களும்‌ 


கையைக்‌ கொட்டித்‌ தீர்த்துவிட்டார்கள்‌. 


அதற்குப்‌ பிறகு நீலமணி ஒவ்வொரு நாளும்‌ சபையோர்‌ கேட்பதற்கு இடம்‌ வையாமல்‌ 


அந்தப்‌ பாடலைப்‌ பாடிவிட்‌ டாள்‌. 


"பாடாவிட்டால்‌ கலகம்‌ நேர்ந்து நாடகம்‌ குழப்பத்தில்‌ முடிந்திருக்கும்‌" என்பதை 
நமச்சிவாயத்துக்கு அவள்‌ எடுத்துச்‌ சொன்னாள்‌. அதை அவனும்‌ வெளிப்படையில்‌ 
ஒப்புக்கொண்டான்‌. இருந்தாலும்‌ உள்ளுக்குள்‌ புகைந்து கொண்டிருந்தான்‌. 


நீலமணி நாடகக்‌ கொட்டகைக்குப்‌ போய்‌ வெற்றி மாலை சூடிக்‌ கொண்டு வருவதும்‌ 
தான்‌ வீட்டிலேயே உட்கார்ந்திருக்க வேண்டியிருப்பதும்‌ அவனுடைய 


மனவேதனையையும்‌ எரிச்சலையும்‌ நாளுக்கு நாள்‌ அதிகமாக்கிக்‌ கொண்டே வந்தன. 


59 


இரண்டொரு முறை அவனை நான்‌ பார்க்கப்‌ போயிருந்தேன்‌. நாஸுக்காக 
நாடகத்தைப்‌ பற்றிய பேச்சையே எடுக்காமல்‌, மேலே அவனுக்கு நடக்க வேண்டிய 
சிகிச்சையைப்‌ பற்றிப்‌ பேசினேன்‌. டாக்டரைக்‌ கொண்டு மதனப்பள்ளிக்குக்‌ கடிதம்‌ 


எழுதச்‌ சொல்லியிருப்பதாகக்‌ கூறினேன்‌. 


"மதனப்பள்ளிக்கு நான்‌ எங்கே போகப்‌ போகிறேன்‌? மரணப்‌ பள்ளிக்குத்தான்‌ போகப்‌ 


போகிறேன்‌!" என்றான்‌ அவன்‌. 


"சீச்சி! இது என்ன பேச்சு? தம்பி!" என்று சமாதானமாக ஏதோ அவனுக்குச்‌ 
சொல்லிவிட்டு ஊருக்குத்‌ திரும்பினேன்‌. 


எனக்கும்‌ என்னுடைய ஜோலிகள்‌ இருந்தன. நான்‌ இவர்களையே எப்போதும்‌ கட்டிக்‌ 
காத்துக்‌ கொண்டிருக்க முடியாது அல்லவா? என்னுடைய சம்பாத்தியத்தைக்‌ கொண்டு 
பிழைக்க வேண்டிய ஜீவன்கள்‌ பதினைந்து பேர்‌ என்‌ குடும்பத்தில்‌ இருந்தார்கள்‌. நான்‌ 


கச்சேரிக்குப்‌ போய்‌ வராவிட்டால்‌ என்‌ குடும்பம்‌ நடப்பது எப்படி? 


'ஸ்பெஷல்‌' நாடகங்கள்‌ எட்டு முடிந்த பிற்பாடு, சிக்கல்‌ உற்சவத்துக்குப்‌ போய்விட்டு 
நான்‌ ஐயம்பேட்டைக்குத்‌ திரும்பி வந்தேன்‌. கும்பகோணத்தில்‌ நிலைமை மிக்க 


நெருக்கடி என்று தெரிந்தது. என்‌ தமக்கை, "அந்தப்‌ பையன்‌ ஒவ்வொரு சமயம்‌ 
பெட்டியைத்‌ தூக்கிக்‌ கொண்டு தேசாந்திரம்‌ போகிறேன்‌" என்று கிளம்புகிறான்‌. ஒரு 


சமயம்‌ நீ மருந்து வைத்துத்தான்‌ என்‌ உடம்பு கெட்டுவிட்டது என்கிறான்‌. 
துப்பாக்கியை எடுத்துக்‌ காட்டிச்‌ சுட்டு விடுவேன்‌ என்று பயமுறுத்துகிறான்‌. 
இன்னொரு சமயம்‌ கையில்‌ அக்கினித்‌ திராவகத்தை வைத்துக்‌ கொண்டு 'குடித்துச்‌ 
செத்துப்‌ போகிறேன்‌' என்கிறான்‌. வீடு ஒரே பயங்கரமாயிருக்கிறது. எந்த நிமிஷம்‌, 


என்ன விபரீதம்‌ நேருமோ தெரியவில்லை. நீ உடனே போய்ப்‌ பார்‌, தம்பி! அவர்களைப்‌ 


பிரித்துத்‌ தனித்தனியே விட்டு விட்டால்‌ கூடத்‌ தேவலை போல்‌ இருக்கிறது!" என்றாள்‌. 


என்‌ இரட்டை மாட்டுப்‌ பெட்டி வண்டியை உடனே பூட்டச்‌ சொல்லிக்‌ 


கும்பகோணத்துக்குக்‌ கிளம்பினேன்‌. அன்றைக்குத்‌ தீபாவளிக்கு முதல்‌ நாள்‌. 
கும்பகோணத்து வீதிகள்‌ ஒரே கோலாகலமாக இருந்தன. எங்கே பார்த்தாலும்‌ டப்‌ டுப்‌, 
டப்‌ டபார்‌ என்று சீன வெடிகள்‌ வெடித்துக்‌ கொண்டிருந்தன. கம்பி 
மத்தாப்பூக்களிலிருந்து பொழிந்த வர்ண ஒளிப்பொறிகள்‌ கண்களுக்கு விருந்தாக 
இருந்தன. விஷ்ணு சக்கர வாணங்கள்‌ பூமியிலிருந்து சுழன்று சுழன்று வானை 


60 


நோக்கிச்‌ சென்று படாரென்று வெடித்து மறைந்தன. இவற்றிலிருந்து வெளி வந்து 
கொண்டிருந்த புகை மூக்கில்‌ ஏறி மூச்சுத்‌ திணறும்படி செய்தது. ஆண்களும்‌ 
பெண்களும்‌ குழந்தைகளும்‌ புது வஸ்திரங்களும்‌ வாணங்களும்‌ வாங்கிக்‌ கொண்டு வீடு 


திரும்பிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. கடைத்தெருக்கள்‌ ஜே ஜே என்று இருந்தன. 


ஆனால்‌ என்‌ நெஞ்சு மட்டும்‌ திக்‌, திக்‌ கென்று அடித்துக்‌ கொண்டிருந்தது. அந்தப்‌ பாவி 
சண்டாளன்‌ என்‌ அருமைக்‌ குழந்தையை என்ன செய்யப்‌ போகிறானோ, என்னமோ 
என்று எண்ணிய போதெல்லாம்‌ அடி வயிறு விம்மி எழுந்து மார்பை அடைத்தது. 
ஒவ்வொரு தடவை பட்டாசு வெடித்த போதும்‌ என்‌ தலையில்‌ ஏதோ வெடித்தது போல்‌ 
தோன்றியது. 


கடைத்‌ தெருவில்‌ சிறிது வண்டியை நிறுத்தி, நமச்சிவாயத்துக்குப்‌ புது வேஷ்டியும்‌, 
நீலமணிக்குப்‌ புதுச்‌ சேலையும்‌ வாங்கிக்‌ கொண்டு போனேன்‌. வீட்டை நெருங்க 


நெருங்க, என்‌ நெஞ்சுத்‌ துடிப்பு அதிகமாகிக்‌ கொண்டிருந்தது. 


உடனேயே ஐயம்பேட்டைக்குத்‌ திரும்ப நான்‌ விரும்பியபடியால்‌, வண்டியைப்‌ பூட்டு 


அவிழ்க்காமல்‌ அப்படியே நிறுத்தி வைக்கச்‌ சொல்லிவிட்டு புது வஸ்திரப்‌ 
பொட்டணங்களுடன்‌ வீட்டுக்குள்‌ நுழைந்தேன்‌. 


உள்ளே இரைச்சல்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தது. வீட்டு நடையில்‌ சிறிது தயங்கி 
நின்றேன்‌. 


"விடுகிறாயா மாட்டாயா?" 


"விடமாட்டேன்‌!" 


"என்னைத்‌ தடுக்க உனக்கு என்ன அதிகாரம்‌?" 


"என்னைத்‌ தாலி கட்டி நீங்கள்‌ கல்யாணம்‌ செய்து கொள்ளவில்லையா? அந்த 


அதிகாரந்தான்‌!" 


"நீ எனக்கு மனைவியும்‌ அல்ல; நான்‌ உனக்குப்‌ புருஷனும்‌ அல்ல, உன்‌ மாமாவுக்காகச்‌ 


61 


செய்த காரியம்‌. நான்‌ இப்போது புறப்பட்டுத்தான்‌ போவேன்‌. ரெயிலுக்கு 


நேரமாகிவிட்டது. வழியை விடு! இப்படி அதைக்கொடு!" 


"விடமாட்டேன்‌; கொடுக்க மாட்டேன்‌!" 


"கொடுக்காவிட்டால்‌ உன்னை இதோ இந்தக்‌ கைத்துப்பாக்கியால்‌ சுட்டுக்‌ கொன்று 


விடுவேன்‌!" 


"பேஷாகச்‌ சுட்டுக்‌ கொன்றுவிட்டுப்‌ போங்கள்‌!" 


நமச்சிவாயம்‌ துப்பாக்கியால்‌ சுடுவதாகப்‌ பயமுறுத்தியதை நான்‌ அவ்வளவாகப்‌ 
பொருட்படுத்தவில்லை. நாடக மேடைகளில்‌ உபயோகப்படுத்தும்‌ விளையாட்டுத்‌ 
துப்பாக்கி ஒன்று அவன்‌ வைத்திருந்தான்‌. அதில்‌ குண்டு கிடையாது. சுட்டால்‌ 
வெளிச்சமும்‌ புகையும்‌ தான்‌ வரும்‌!... 


டப்‌! டுப்‌! டப்‌! டபார்‌!... 


"வீல்‌" என்று ஒரு கோரமான குரல்‌ காதில்‌ விழுந்தது. யாரோ தடால்‌ என்று விழும்‌ 
சத்தமும்‌ கேட்டது. 


அலறிப்‌ புடைத்துக்‌ கொண்டு உள்ளே ஓடினேன்‌. நீலமணி அலங்கோலமாகத்‌ தரையில்‌ 


விழுந்துகிடந்தாள்‌. அவள்‌ உடம்பு துடித்துக்‌ கொண்டிருந்தது. அவள்‌ முகத்தைப்‌ 
பார்த்ததும்‌ "ஐயையோ!" என்று நான்‌ அலறினேன்‌. உடனே அவள்‌ அருகில்‌ பாய்ந்து 


சென்று உட்கார்ந்தேன்‌. 


"என்ன, மாமா? என்ன?" என்று கேட்டுக்‌ கொண்டே நமச்சிவாயம்‌ அருகில்‌ உட்கார 


வந்தான்‌. 


"அட பாவி! சண்டாளா! துரோகி! என்ன காரியம்‌ செய்துவிட்டாய்‌?" என்று அவன்‌ 


தோளைப்‌ பிடித்து ஓர்‌ உலுக்கு உலுக்கித்‌ தூரத்‌ தள்ளினேன்‌. 


நமச்சிவாயம்‌ ஆவேசம்‌ வந்தவன்‌ போல்‌, "அடே நீ யாரடா என்னைப்‌ பிடித்துத்‌ 


62 


தள்ளுவதற்கு?" என்று பலமாகக்‌ கூச்சலிட்டுக்‌ கொண்டு திரும்பி வந்தான்‌. 


என்னுடைய கோபம்‌ எல்லையைக்‌ கடந்து விட்டது. உடனே குதித்து எழுந்து 


நமச்சிவாயத்தின்‌ கழுத்தைப்‌ பிடித்துக்‌ கொண்டு, "அடே பாதகா. அவளுடைய 


வாழ்க்கையைத்தான்‌ பாழாக்கி விட்டாய்‌! அவள்‌ உயிரோடிருப்பது கூட உனக்குப்‌ 
பொறுக்கவில்லையா?" என்று சொல்லிக்‌ கொண்டே அவன்‌ கழுத்தைப்‌ பிடித்து 
இறுக்கத்‌ தொடங்கினேன்‌. நான்‌ செய்வது என்னவென்று எனக்கே தெரியவில்லை. 
நமச்சிவாயத்தின்‌ விழிகள்‌ பிதுங்கின. அவன்‌ தொண்டையிலிருந்து உருத்தெரியாத பல 
மாதிரியான சத்தங்கள்‌ எழுந்தன. 


கடவுள்‌ என்னைக்‌ கொலைகாரன்‌ ஆக்காமல்‌ தடுத்தாட்‌ கொண்டார்‌! விசித்திரமான, 


எதிர்பாராத முறையில்‌ குறுக்கிட்டார்‌. 


அண்டகடாகங்கள்‌ வெடித்துவிட்டன என்று சொல்லும்படியான ஒரு சத்தம்‌ எழுந்தது. 
வீட்டின்‌ முன்‌ புறத்திலிருந்துதான்‌, ஆயிரம்‌ பேரிடிகள்‌ சேர்ந்தாற்போல்‌ நீடித்து 
இடித்தது போன்ற சத்தம்‌. நூறு எம்ட்டன்‌ குண்டுகள்‌ ஒருமிக்க வெடித்தது போன்ற 
சத்தம்‌. என்‌ காதின்‌ நரம்புகள்‌ தெறித்து அறுபட்டுவிட்டதாகத்‌ தோன்றியது. என்‌ 
மண்டையே ஆயிரம்‌ சுக்கலாகிவிட்டது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. அந்த 
வெடிச்‌ சத்தத்தின்‌ அதிர்ச்சியினால்‌ நமச்சிவாயத்தின்‌ கழுத்திலிருந்து என்‌ கைகள்‌ 
வெளிவந்தன. இரண்டு பேரும்‌ தூர தூரப்‌ போய்‌ விழுந்தோம்‌. ஒரு நிமிஷ மூளைக்‌ 
குழப்பத்துக்குப்‌ பிறகு நேர்ந்தது என்ன என்பது என்‌ அறிவுக்குப்‌ புலனாகிவிட்டது. 
அந்த வீட்டின்‌ முன்‌ அறை மட்டும்‌ என்‌ சிநேகிதர்‌ ஒருவர்‌ வசத்தில்‌ இருந்தது. அவர்‌ 
பலசரக்கு வியாபாரி. தீபாவளி சமயத்தில்‌ அவர்‌ பட்டாசுக்கட்டுக்‌ கடையும்‌ 
நடத்துவார்‌. பெரிய பெரிய கள்ளிப்‌ பெட்டிகளில்‌ வரும்‌ பட்டாஸ்‌ கட்டுகள்‌, மத்தாப்புப்‌ 
பெட்டிகளை அந்த அறையில்‌ போட்டுப்‌ பூட்டி வைத்திருப்பார்‌. கொஞ்சங்‌ 
கொஞ்சமாகத்‌ தேவைப்படும்போது சில்லறை விற்பனைக்‌ கடைக்கு எடுத்துப்‌ 


போவார்‌. 


அந்த அறைக்குள்‌ எப்படியோ நெருப்புப்‌ பொறி பறந்து விழுந்து, பட்டாசுப்‌ 
பெட்டிகளில்‌ தீப்பிடித்து விட்டது என்பதை அறிந்து கொண்டேன்‌. 


மறுநிமிஷம்‌ வீடு ஒரே புகை மயமாகி விட்டது. முன்‌ அறையின்‌ கூரை தீப்பற்றி 
எரிவதையும்‌ கண்டேன்‌. வீட்டைப்பற்றி நான்‌ அப்போது கவலைப்‌ படவில்லை. வெடி 


விபத்தினால்‌ விளையக்கூடிய மற்ற தொல்லைகளைப்‌ பற்றியும்‌ சிந்திக்கவில்லை. 


63 


உடனே குதித்து எழுந்து நீலமணியை எடுத்துத்‌ தோளின்‌ மீது போட்டுக்‌ கொண்டு 
புகை நெருப்பின்‌ வழியாக வாசற்‌ பக்கம்‌ ஓடினேன்‌. தயாராய்‌ நின்ற வண்டியில்‌ 
அவளைப்‌ போட்டுவிட்டு நானும்‌ ஏறிக்கொண்டேன்‌. "ஓட்டு! ஓட்டு! டாக்டர்‌ வீட்டுக்கு 
ஓட்டு!" என்று கத்தினேன்‌. 


பத்து நிமிஷத்துக்கெல்லாம்‌ வண்டி டாக்டர்‌ ராமசர்மாவின்‌ வீட்டுவாசலில்‌ போய்‌ 
நின்றது. அந்த புண்ணியவான்‌ - அவரைப்‌ போல்‌ தயாள குணமுள்ள டாக்டர்‌ 
இப்போது யார்‌ இருக்கிறார்கள்‌? - நீலமணியை வண்டிக்குள்ளேயே பார்த்துவிட்டு 
"நேரே ஆஸ்பத்திரிக்கு விடுங்கள்‌!" என்றார்‌. அவரும்‌ மோட்டாரில்‌ இன்னொரு 
டாக்டரையும்‌ நர்ஸையும்‌ கூட்டிக்‌ கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தார்‌. தீபாவளி 
ராத்திரியாயிற்றே என்று பாராமல்‌ இரவெல்லாம்‌ கண்‌ விழித்து நீலமணிக்குச்‌ சிகிச்சை 


செய்தார்கள்‌. 

நான்‌ உணர்ச்சியும்‌ உயிரும்‌ அற்றவனாக ஆஸ்பத்திரி வாசலிலேயே காத்திருந்தேன்‌. 
"பிழைத்தால்‌, புனர்‌ ஜன்மந்தான்‌!" என்றார்‌ டாக்டர்‌. ஆனாலும்‌ பிழைக்க 
வைத்துவிட்டார்‌. ஒரு வாரத்துக்கெல்லாம்‌ உயிருக்கு அபாயமில்லை என்று 


தெரிவித்தார்‌. 


ஆயினும்‌ ஆஸ்பத்திரியிலிருந்து நீலமணியை ஐயம்பேட்டைக்கு அழைத்துப்‌ 
போவதற்கு ஆறுமாதம்‌ ஆயிற்று. 


கும்பகோணத்தில்‌ என்‌ வீட்டில்‌ லைசென்ஸ்‌ இல்லாமல்‌ வெடிக்கும்‌ சாமான்களை 


வைத்திருந்ததற்காக என்பேரில்‌ ஒரு வழக்கு வந்தது. அதற்கு நான்‌ பொறுப்பாளி 
இல்லையென்று வக்கீல்‌ வைத்து வாதாடித்‌ தப்பித்துக்‌ கொண்டேன்‌. 


ஆறுமாதத்திற்கு பிற்பாடு இன்னொரு தொல்லை நேர்ந்தது; திருப்பிக்‌ கட்டப்பட்‌। 


அதே வீட்டில்‌ நாட்டு வெடி குண்டுகள்‌ இரண்டு வெடித்தன. 'கும்பகோணம்‌ வெடி 
குண்டு வழக்கு' என்று நீங்கள்‌ கேள்விப்பட்டிருப்பீர்கள்‌. அந்த வழக்கிலும்‌ என்னைப்‌ 
போலீஸார்‌ சம்பந்தப்படுத்தினார்கள்‌. நான்‌ மகாத்மா காந்திக்‌ கொள்கையில்‌ 
பக்தியுள்ளவன்‌ என்றும்‌ அஹிம்சாவாதி என்றும்‌ ஊரில்‌ நூறு பிரமுகர்கள்‌ சாட்சி 
கூறினார்கள்‌. இதனால்‌ அந்த வழக்கிலிருந்தும்‌ தப்பிப்‌ பிழைத்தேன்‌. 


பிற்பாடு, ஒரு தப்புத்‌ தண்டாவுக்கும்‌ போகாமல்‌ மற்றவர்கள்‌ காரியத்தில்‌ 


64 


தலையிடாமல்‌, 'நான்‌ உண்டு; என்‌ தொழில்‌ உண்டு' என்று மானமாகக்‌ காலட்சேபம்‌ 


செய்து வருகிறேன்‌. 


கந்தப்பப்‌ பிள்ளையின்‌ கதை முடிந்தது. எழும்பூர்‌ ரெயில்‌ நிலையமும்‌ வந்து சேர்ந்தது. 


நாங்கள்‌ பிரிந்து போக நேர்ந்த போது, "கந்தப்பப்‌ பிள்ளை! இப்போது நீலமணி எங்கே 
இருக்கிறாள்‌? என்ன செய்து கொண்டிருக்கிறாள்‌?" என்று கேட்டேன்‌. 


"சில வருஷ காலம்‌ பிரம்மஹத்தி பிடித்தவள்‌ போல இருந்தாள்‌. பிற்பாடு சங்கீதத்தில்‌ 
கவனம்‌ செலுத்தினாள்‌. நல்ல திறமை பெற்றுவிட்டாள்‌. ஆனால்‌ வெளியில்‌ வந்து 
பாடுவதில்லை. எப்படி வருவாள்‌? ரேடியோ என்பதாக ஒன்றைக்‌ கண்டுபிடித்தார்களே, 
அந்தப்‌ புண்ணியவான்கள்‌ நன்றாயிருக்கவேணும்‌! சில சமயம்‌ நல்ல சங்கீதத்துக்கும்‌ 
ரேடியோவில்‌ இடங்‌ கொடுக்கிறார்கள்‌. மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை போய்‌ 
ரேடியோவில்‌ கச்சேரி செய்து விட்டு வருகிறாள்‌. சங்கீதம்‌ ஒன்று தான்‌ இப்போது 
அவளுக்கு ஜீவாதாரமாயிருந்து வருகிறது!" என்றார்‌ கந்தப்பப்‌ பிள்ளை. 


"சங்கீதத்துடன்‌ தங்களுடைய அன்பும்‌ ஆதரவும்‌ சேர்ந்திருக்கின்றன அல்லவா?" 


என்றேன்‌ நான்‌. 


"அடுத்தவாரத்தில்‌ கூட நீலமணியின்‌ ரேடியோக்‌ கச்சேரி இருக்கிறது; முடிந்தால்‌ 


கேளுங்கள்‌!" என்றார்‌ கந்தப்பப்‌ பிள்ளை. 


"அவசியம்‌ கேட்கிறேன்‌. ஆனால்‌ நீலமணிக்கு என்ன தான்‌ நேர்ந்தது? அந்த 


முக்கியமான விஷயத்தை நீங்கள்‌ சொல்லவில்லையே?" என்று கேட்டேன்‌ நான்‌. 


"தெரியவில்லையா, ஐயா! வேறு யாருடனும்‌ அவள்‌ நாடகமேடையில்‌ ஏறி நடிக்கக்‌ 
கூடாது என்பதற்காக அந்தச்‌ சண்டாளப்‌ பாவி அக்கினித்‌ திராவகத்தை அவள்‌ 
முகத்தில்‌ ஊற்றிக்‌ குரூபியாகச்‌ செய்து விட்டான்‌! அவன்‌ எப்பேர்ப்பட்ட 


ராட்சஸனாயிருக்கவேண்டும்‌? இவ்வுலகில்‌ மனித உருக்கொண்ட ராட்சஸர்களும்‌ 


65 


இருக்கிறார்கள்‌!" என்றார்‌ கந்தப்ப பிள்ளை. 


நான்‌ ஊகித்ததை தான்‌ அவர்‌ சொன்னார்‌ என்றாலும்‌ என்‌ உள்ளத்தில்‌ அப்போது 


சொல்ல முடியாத அருவருப்பும்‌ பயங்கரமும்‌ தோன்றின. 


"ஆனால்‌ இந்தச்‌ செய்தி ஊரில்‌ ஒருவருக்கும்‌ தெரியாது. பட்டாசுப்‌ பெட்டிகள்‌ வெடித்த 


விபத்தினால்‌ நீலமணிக்கு இப்படி நேர்ந்தது என்றே நம்பினார்கள்‌. டாக்டர்‌ 
ராமசர்மாவுக்கு மட்டும்‌ தெரியும்‌. என்னுடைய வேண்டுகோளின்‌ பேரில்‌ அவர்‌ 
யாரிடமும்‌ சொல்லவில்லை. இன்றைக்குத்தான்‌ முதன்‌ முதலாகத்‌ தங்களிடம்‌ 


சொன்னேன்‌!" என்றார்‌ கந்தப்பப்‌ பிள்ளை. 


"அந்த ராட்சஸன்‌ - நமச்சிவாயம்‌ பிற்பாடு என்ன ஆனான்‌?" என்று கேட்டேன்‌. 


"யார்‌ கண்டார்கள்‌? நான்‌ திரும்பிப்‌ போய்‌ இடிந்து விழுந்து எரிந்து கொண்டிருந்த 
வீட்டில்‌ தேடிப்‌ பார்த்த போது அவனைக்‌ காணவில்லை. அவன்‌ என்ன ஆனான்‌ என்று 
விசாரிக்கவும்‌ இல்லை. பல மாதம்‌ கழித்து நீலமணி என்னிடம்‌ அவனைப்‌ பற்றிக்‌ 
கேட்டதற்கு 'அவன்‌ க்ஷயரோகத்தினால்‌ செத்து ஒழிந்துவிட்டான்‌' என்று சொல்லி 


விட்டேன்‌. 


"ஒரு வேளை உண்மையிலேயே செத்துத்தான்‌ போய்‌ விட்டானோ, என்னமோ?" 


"அவ்வளவு பொல்லாதவர்களுக்கு இந்த உலகில்‌ சாவு வருகிறதில்லை. ஐயா! 
எங்கேயோ உயிரோடு தான்‌ இருக்கிறானாம்‌. வேறு நாடகக்‌ கம்பெனியில்‌ அன்றாடச்‌ 
சம்பளத்துக்கு நடிக்கப்போய்‌ வருகிறானாம்‌, கதாநாயகனாத்‌ தோன்றி ஆர்ப்பாட்டம்‌ 


செய்த காலம்‌ போய்விட்டது. இப்போது திரை தூக்கக்‌ கூப்பிட்டாலும்‌ போகிறானாம்‌. 


பெயரைக்‌ கூட மாற்றி வைத்துக்‌ கொண்டிருப்பதாகக்‌ கேள்வி. அவ்வளவு கொடூரமான 
காரியம்‌ செய்தவனுக்குத்‌ தன்‌ பெயரைச்‌ சொல்லவே வெட்கமாகத்‌ தானே இருக்கும்‌?" 


என்றார்‌ கந்தப்பப்‌ பிள்ளை. 


கல்கத்தாவில்‌ தமிழர்கள்‌ சேர்ந்து நடத்தும்‌ விழாவுக்காகக்‌ கந்தப்பப்‌ பிள்ளை அன்றிரவு 
கல்கத்தா மெயிலில்‌ போகிறார்‌ என்று தெரிந்து கொண்டு அவரிடம்‌ விடை பெற்றுக்‌ 


கொண்டேன்‌. 


66 


நாலு நாளைக்கெல்லாம்‌ திரும்பவும்‌ கந்தப்பப்‌ பிள்ளையைப்‌ பார்க்க நேரிடுமென்று 
நான்‌ எதிர்‌ பார்க்கவில்லை. திடுதிப்பென்று அவர்‌ என வீடு தேடி வந்து சேர்ந்தார்‌. 


"இது என்ன? கல்கத்தாவில்‌ இருப்பீர்கள்‌ என்றல்லவா நினைத்தேன்‌?" என்று 


கேட்டேன்‌. 


"வழியில்‌ விஜயவாடா அமளியில்‌ சிக்கிக்‌ கொண்டேன்‌. ரெயில்‌ மேலே போகவில்லை. 


திரும்பி வந்து விட்டேன்‌" என்றார்‌. 


"அடிதடி காயம்‌ ஏதாவது உண்டோ ?" 


"எனக்கு ஒன்றுமில்லை. அந்தத்‌ தடிப்பயல்‌ நமச்சிவாயத்துக்கு நல்ல அடி. முன்னொரு 
நாள்‌ அவன்‌ நீலமணிக்குச்‌ செய்த கொடுமைக்கு விஜயவாடா ஆந்திரர்கள்‌ பழி வாங்கி 
விட்டார்கள்‌. செம்மையாக வெளுத்துவிட்டார்கள்‌!" என்று எக்களிப்புடன்‌ சொல்லிப்‌ 


பிறகு விவரங்களையும்‌ கூறினார்‌. 


கந்தப்பப்‌ பிள்ளையின்‌ நாதஸ்வரக்‌ கோஷ்டி பிரயாணம்‌ செய்த அதே ரெயிலில்‌, 
கல்கத்தாவில்‌ நடந்த அதே விழாவுக்காகத்‌ தமிழ்‌ நாட்டிலிருந்து ஒரு நாடகக்‌ 


கோஷ்டியாரும்‌ சென்றார்களாம்‌. 


பொட்டி ஸ்ரீராமுலுவின்‌ மரணத்தையடுத்து ஆந்திர நாட்டில்‌ ரெயில்‌ நிறுத்தும்‌ 
படலமும்‌ கலவரப்‌ படலமும்‌ நடந்தனவல்லவா? இவர்கள்‌ சென்ற ரெயில்‌ விஜயவாடா 
சேர்ந்த போது, அங்கே ரெயில்வே நிலையத்தில்‌ அமளி துமளி சிகரத்தை 
அடைந்திருந்ததாம்‌. ரெயிலில்‌ ஒவ்வொரு வண்டிக்குள்ளும்‌ ஆந்திர சகோதரர்கள்‌ ஏறி, 
"ஆந்திர ராஜ்யமு காவல!" என்று கத்தினார்கள்‌. யாராவது தமிழர்கள்‌ 
வண்டியிலிருப்பதைப்‌ பார்த்தால்‌, "அரவவாடு சாவல" என்றும்‌ சேர்த்துக்‌ 


கொண்டார்கள்‌. 


நமச்சிவாயம்‌ முன்னமே முரடன்‌ என்பது தெரிந்த விஷயம்‌. அவனுடைய முரட்டுக்‌ 
குணம்‌ இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப்‌ பிறகும்‌ மாறவில்லை. அவனுடைய வண்டியில்‌ 
ஏறிய ஆந்திரர்கள்‌, "ஆந்திர ராஜ்யமு காவல!" என்று கத்தியபோது, "என்னிடம்‌ ஆந்திர 


ராஜ்யமு லேது. சோதரலாரா, லேதவே லேது! இல்லவே இல்லை! வேண்டுமானால்‌ 


67 


என்‌ பெட்டியை நீவே சோதித்துப்‌ பார்த்துக்கவல!" என்று நமச்சிவாயம்‌ தெலுங்கும்‌ 
தமிழும்‌ கலந்து கேலியாகச்‌ சொன்னானாம்‌. அவன்‌ தமிழன்‌, கேலி செய்கிறான்‌ என்று 
அறிந்து ஆந்திரர்கள்‌, "அரவவாடு சாவல!" என்று கத்தினார்கள்‌. உடனே 
நமச்சிவாயத்துக்கும்‌ கோபம்‌ வந்தது. "உனக்கு ஆந்திர ராஜ்யமு காவல என்றால்‌, 
அதற்கு அரவவாடு எதற்காகச்‌ சாக வேண்டும்‌? நீ சாவல! உங்கப்பன்‌ சாவல! உங்க 


பாட்டன்‌, பூட்டன்‌ சாவல!" என்று இரைந்தானாம்‌. உடனே அவர்கள்‌ வண்டியில்‌ 


புகுந்து அவனை வெளியில்‌ பிளாட்‌ பாரத்தில்‌ இழுத்துப்‌ போட்டு அடி அடி என்று 
அடித்துவிட்டார்களாம்‌. முகம்‌ உடம்பு எல்லாம்‌ இரத்த விளாறாகிவிட்டதாம்‌. நாடகக்‌ 
கோஷ்டியைச்‌ சேர்ந்த மற்றவர்கள்‌ விஜயவாடாவிலிருந்து மறுநாள்‌ புறப்பட்ட வேறு 
ரெயிலில்‌ ஏறிப்‌ போய்‌ விட்டார்கள்‌. தவுல்‌ கந்தப்பப்‌ பிள்ளையோடு போன நாதஸ்வர 
வித்துவான்‌ மிரண்டு போய்‌ ஊருக்குத்‌ திரும்பி விட்டார்‌. கந்தப்பப்‌ பிள்ளையும்‌, 
படுகாயம்‌ பட்டுக்‌ கிடந்த நமச்சிவாயத்தை எடுத்துப்‌ போட்டுக்‌ கொண்டு சென்னைக்கு 
வந்து சேர்ந்தார்‌. 


"சில பேருக்கு உயிர்‌ ரொம்பக்‌ கெட்டி, ஐயா! நமச்சிவாயம்‌ டி.பி. வியாதியில்‌ சாகாமல்‌ 
பிழைத்தான்‌. இப்போது ஆந்திரா வெறியிலும்‌ சாகாமல்‌ பிழைத்து விட்டான்‌. 
ஆஸ்பத்திரியிலேதான்‌ இருக்கிறான்‌. அவனுடைய குணம்‌ மட்டும்‌ இன்னும்‌ 
மாறியதாகத்‌ தெரியவில்லை. கேளுங்கள்‌, இந்த வேடிக்கையை! - நேற்றிரவு 


ரேடியோவில்‌ நீலமணியின்‌ கச்சேரி கேட்டீர்களா?" என்றார்‌ கந்தப்ப பிள்ளை. 
"ஆமாம்‌; கேட்டேன்‌! மிக்க நன்றாயிருந்தது! உயர்ந்த சங்கீதம்‌!" என்றேன்‌. 
"கேட்டதற்கு ஏதேனும்‌ அடையாளம்‌ சொல்லுங்கள்‌, பார்க்கலாம்‌!" என்றார்‌ கந்தப்பன்‌. 
"கடைசியில்‌ ராகமாலிகையாக அந்தப்‌ பழைய பாடலையே பாடினாள்‌. 
மத்தியமாவதியில்‌ முடித்தாள்‌. 'நமச்சிவாயம்‌' என்ற பெயரைச்‌ சொல்ல எப்படித்தான்‌ 
அவளுக்கு மனம்‌ வந்ததோ என்று நான்‌ ஆச்சரியப்பட்டேன்‌" என்றேன்‌. 

"சில பேருடைய தலையெழுத்து அது! இந்தப்‌ போக்கிரி அதைக்கேட்டு என்ன 


சொன்னான்‌ தெரியுமா? ஆமாம்‌; ஆஸ்பத்திரியில்‌ ரேடியோ இருக்கிறது. நீலமணியின்‌ 
கச்சேரியின்‌ போது திறந்து வைத்திருந்தார்கள்‌. ராகமாலிகை முடிந்ததும்‌ நமச்சிவாயம்‌ 


68 


என்னிடம்‌ 'மாமா! அவளை மன்னித்துவிட்டேன்‌ என்று சொல்லுங்கள்‌!' என்றான்‌. அது 
போதாது என்று, 'மாமா! எப்படியாவது அவளை நான்‌ ஒரு தடவை பார்க்க வேண்டும்‌, 
மாமா! நேரிலேயே அவளை நான்‌ மன்னித்து விட்டதாகச்‌ சொல்லவேண்டும்‌' என்றான்‌. 
எப்படியிருக்கிறது கதை? இவன்‌ அவளை மன்னிப்பதாம்‌! எப்படிப்பட்ட கிராதக 
உள்ளம்‌ படைத்தவனாயிருக்க வேண்டும்‌? உலகில்‌ எந்தக்‌ கெட்ட குணத்துக்கும்‌ 
மன்னிப்பு உண்டு, ஐயா! அகங்காரம்‌ என்கிற பேய்க்‌ குணத்துக்கு மட்டும்‌ மன்னிப்பே 


கிடையாது!" என்றார்‌ கந்தப்பப்‌ பிள்ளை. 


"உண்மைதான்‌; நீங்கள்‌ இப்போது என்ன செய்யப்‌ போகிறீர்கள்‌?" என்று கேட்டேன்‌. 


"நான்‌ எதற்காகக்‌ குறுக்கே நிற்பது என்று யோசிக்கிறேன்‌. நீலமணியிடம்‌ போய்ச்‌ 
சொல்லி விடுகிறேன்‌! அப்புறம்‌ அவள்‌ இஷ்டம்‌! இன்னும்‌ அவள்‌ சிறு குழந்தையா 
என்ன? யோசித்து விருப்பம்‌ போல்‌ முடிவு செய்யட்டும்‌! மேலும்‌, இந்த துஷ்டன்‌ 
பிழைப்பதே துர்லபம்‌ என்கிறார்கள்‌. சாகப்‌ போகிறவனிடம்‌ நமக்கு என்னத்திற்காக 


வன்மம்‌?" என்றார்‌ கந்தப்பப்‌ பிள்ளை. 


"அதுதான்‌ சரி! உங்கள்‌ முடிவை மெச்சுகிறேன்‌. நீலமணியிடம்‌ பேசும்போது, 
அன்றைக்கு என்ன நடந்தது என்பதை மறுபடியும்‌ விவரமாய்க்‌ கேட்டு விடுங்கள்‌!" 


என்றேன்‌. 


"என்றைக்கு நடந்ததைக்‌ குறிப்பிடுகிறீர்கள்‌ ?" 


"தீபாவளிக்கு முதல்‌ நாள்‌, கும்பகோணத்தில்‌ உள்ள உங்கள்‌ வீட்டில்‌ வெடி வெடித்த 
அன்று, நீங்கள்‌ நீலமணியை வண்டியில்‌ தூக்கிப்‌ போட்டுக்‌ கொண்டு டாக்டரிடம்‌ 
ஓடிய அன்றுதான்‌." 


%%%ஸ்% 


சில தினங்களுக்கு முன்னால்‌ ஸ்ரீ கந்தப்பப்பிள்ளையைக்‌ கடைசியாகச்‌ சந்தித்தேன்‌. 
அவர்‌ சிறிது முக மலர்ச்சியுடனே காணப்பட்டார்‌. 


"ஐயா சொல்லியனுப்பியது மிகவும்‌ நல்லதாய்ப்‌ போயிற்று!" என்று சந்தோஷமாகக்‌ 


கூறினார்‌. 


69 


"எதைப்‌ பற்றிச்‌ சொல்லுகிறீர்கள்‌?" என்று கேட்டேன்‌. 


"நீலமணியிடம்‌ நன்றாய்‌ விசாரிக்க வேண்டுமென்று சொன்னீர்களே, 
அதைப்பற்றித்தான்‌! விசாரித்துத்‌ தெரிந்துகொண்டது நான்‌ முன்னம்‌ எண்ணியதற்குக்‌ 
கொஞ்சம்‌ மாறாக இருந்தது. கொஞ்சம்‌ என்ன? ரொம்பவும்‌ மாறுதலாக இருந்தது. 
அன்றைக்கு நமச்சிவாயம்‌ நீலமணியைவிட்டு விட்டு எங்கேயாவது கண்காணாத 


தேசத்துக்கு ஓடிப்‌ போய்விடப்‌ போகிறேன்‌ என்று வற்புறுத்திச்‌ சொன்னானாம்‌. 


சொன்னதோடல்லாமல்‌, வீட்டு வேலைக்காரப்‌ பையனை வண்டி கொண்டுவரச்‌ 
சொல்லி அதில்‌ பெட்டி - படுக்கை முதலிய சாமான்களையும்‌ ஏற்றி அனுப்பி 
விட்டானாம்‌. அவனுடைய கைப்பெட்டியை மட்டும்‌ நீலமணி பிடுங்கி வைத்துக்‌ 
கொண்டு கொடுக்க மாட்டேன்‌ என்றும்‌, போகக்‌ கூடாது என்றும்‌ பிடிவாதம்‌ 
பிடித்தாளாம்‌. அவன்‌ மீறிப்‌ போவதாயிருந்தால்‌, அவன்‌ கண்‌ முன்னாலேயே உயிரை 
விட்டுவிடுவதாகக்‌ கூறினாளாம்‌. அந்த முட்டாள்‌ எதற்காக அக்கினித்‌ திராவகம்‌ வாங்கி 
வைத்திருந்தானோ, கடவுளுக்குத்தான்‌ தெரியும்‌. தன்‌ உயிரைத்‌ தான்‌ வாங்கிக்‌ 
கொள்வதற்கோ, அல்லது நீலமணியைச்‌ சும்மா பயமுறுத்துவதற்கோ தெரியாது. அதை 
நீலமணி கையில்‌ எடுத்துக்‌ கொண்டு நமச்சிவாயம்‌ ஓர்‌ அடி எடுத்து வைத்தாலும்‌ 
அக்கினி திராவகத்தைச்‌ சாப்பிட்டு உயிரை விட்டு விடுவேன்‌ என்று கூறினாளாம்‌. 
நமச்சிவாயம்‌ அதை அவள்‌ கையிலிருந்து வாங்குவதற்காக என்னவெல்லாமோ 
சாமர்த்தியமெல்லாம்‌ செய்து பார்த்தான்‌. விளையாட்டுத்‌ துப்பாக்கியை எடுத்து 
அவளைச்‌ சுட்டுவிடுவதாகப்‌ பயமுறுத்தினான்‌. "நல்லதாய்ப்‌ போயிற்று; உங்கள்‌ 
கையாலேயே கொன்று விடுங்கள்‌!" என்றாள்‌ அவள்‌. 'உன்னைக்‌ கொன்று என்ன 
பயன்‌? உன்னைக்‌ கலியாணம்‌ செய்து கொண்ட என்னைச்‌ சுட்டுக்‌ கொள்கிறேன்‌' 
என்று சொல்லித்‌ தன்‌ பேரிலேயே துப்பாக்கியைத்‌ திருப்பி சுட்டுக்‌ கொண்டான்‌. 
அந்தப்‌ பேதைப்‌ பெண்‌ அதை உண்மை என்று நம்பி அக்கினித்‌ திராவகப்‌ புட்டியை 


வாயண்டை கொண்டுபோய்‌ விட்டாள்‌. நமச்சிவாயம்‌ சட்டென்று அவள்‌ கையிலிருந்த 
திராவகப்‌ புட்டியைத்‌ தட்டிவிட்டான்‌. புட்டி தூர விழுந்தது என்றாலும்‌ அதிலிருந்து சில 
துளிகள்‌ அவள்‌ முகத்தில்‌ சிந்தி விட்டன. அவள்‌ நினைவிழந்து விழுந்து விட்டாள்‌. 
பிறகு நடந்தது ஒன்றும்‌ அவளுக்குத்‌ தெரியாது. இவையுங்‌ கூட வெகு நாளைக்குப்‌ 
பிறகு தான்‌ ஒவ்வொன்றாக அவள்‌ நினைவுக்கு வந்தன. நமச்சிவாயம்‌ செத்து விட்டான்‌ 


என்று சொன்னதை அவள்‌ நம்பி விட்டாள்‌. பட்டாசுக்கட்டுப்‌ பெட்டிகள்‌ வெடித்து வீடு 


எரிந்ததில்‌ அவன்‌ இறந்ததாக நான்‌ சொன்னது கொஞ்சம்‌ அவளுக்கு ஆறுதலாய்‌ 
இருந்தது. இல்லாவிடில்‌ அவனை இவளே கொன்றுவிட்டதாக எண்ணி மறுபடியும்‌ 


பிராணத்தியாகம்‌ செய்ய முயன்றிருப்பாள்‌. இப்போது நமச்சிவாயம்‌ 


70 


உயிரோடிருப்பதைப்‌ பற்றி நான்‌ சொன்னதும்‌ உடனே புறப்பட்டு என்னோடு வந்து 
விட்டாள்‌. இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப்‌ பிறகு இருவரையும்‌ சேர்த்து வைத்துவிட்டு 


வந்தேன்‌. 'பிரிந்தவர்‌ கூடினால்‌ பேசவும்‌ வேண்டுமோ?' என்று கம்பர்‌ சொன்ன 


பிரகாரம்‌ அவர்கள்‌ இருவரும்‌ ஆனந்தக்‌ கடலில்‌ மூழ்கித்‌ திளைத்திருப்பதைப்‌ 


பார்த்துவிட்டு வந்தேன்‌!" என்று சொன்னார்‌ கந்தப்பப்‌ பிள்ளை. 


"அப்படியானால்‌, நமச்சிவாயம்‌ இந்தக்‌ கண்டத்துக்கும்‌ பிழைத்துக்‌ கொள்வான்‌ என்று 


சொல்லுங்கள்‌!" என்றேன்‌. 


"சிலருடைய உயிர்தான்‌ ரொம்பக்‌ கெட்டி என்று சொன்னேனே, ஐயா! நமச்சிவாயமும்‌ 


நீலமணியும்‌ இன்னும்‌ பல்லாண்டு ஆனந்த வாழ்க்கை நடத்தப்‌ போகிறார்கள்‌." 


"ததாஸ்து! ரொம்ப ரொம்பச்‌ சந்தோஷம்‌! கந்தப்பப்‌ பிள்ளை! இன்னும்‌ ஒரு விஷயம்‌ 
தாங்கள்‌ சொல்லாமல்‌ பாக்கி வைத்திருக்கிறீர்கள்‌. அந்த வெடிகுண்டு வழக்கைப்‌ 


பற்றிச்‌ சொல்லுகிறேன்‌. அதன்‌ உண்மை என்ன?" 


"அப்படி இப்படி என்று அடி மடியில்‌ கையைப்‌ போடப்‌ பார்க்கிறீர்களே?" என்றார்‌ 


கந்தப்பப்‌ பிள்ளை. 


"சொல்லலாம்‌ என்றால்‌, சொல்லுங்கள்‌. இல்லாவிட்டால்‌ ஒன்றும்‌ சொல்ல 


வேண்டாம்‌!" என்றேன்‌. 


"இனிமேல்‌ சொல்வதற்கென்ன? தாராளமாகச்‌ சொல்லலாம்‌. நான்‌ வெடிகுண்டு 
தயாரிப்பதில்‌ ஈடுபட்டது உண்மைதான்‌. வெள்ளைக்காரன்‌ மேல்‌ போடுவதற்காகவும்‌ 
அல்ல; பிரிட்டிஷ்‌ கவர்ன்மெண்டைத்‌ துரத்துவதற்காகவும்‌ அல்ல. அரசியலில்‌ நான்‌ 
காந்தி மகானுடைய கட்சியைச்‌ சேர்ந்தவன்‌. என்‌ மகள்‌ மீது அக்கினித்‌ திராவகத்தை 
ஊற்றிய பஞ்சமாபாதகன்‌ மேல்‌ வெடிகுண்டைப்‌ போட்டு அவனைக்‌ கொன்று 
விடுவதென்று முடிவு கட்டிக்‌ கொண்டேன்‌. இதற்காகவே, வேறு அரசியல்‌ 
நோக்கத்துடன்‌ வெடிகுண்டு தயாரிக்க முன்‌ வந்த பிள்ளைகளுக்கு இடவசதி 
முதலியவை தந்து உதவினேன்‌. தெய்வாதீனத்தைப்‌ பாருங்கள்‌! தயாரான 
வெடிகுண்டுகள்‌ தாமே வெடித்துக்‌ கொண்டு இரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டன. 
என்னையும்‌ பெரும்பாவம்‌ செய்யாமல்‌ காப்பாற்றின. நான்‌ உத்தேசித்திருந்தபடி 


71 


செய்திருந்து, பிறகு நீலமணியிடம்‌ உண்மையை அறிந்து கொண்டிருந்தால்‌ என்‌ மனம்‌ 
என்ன பாடுபட்டிருக்கும்‌? கடவுள்‌ தடுத்தாட்‌ கொண்டார்‌! முருகனின்‌ கருணையே 
கருணை!" என்று கூறிய கந்தப்பப்‌ பிள்ளை, கண்களைப்‌ பாதி மூடிய வண்ணம்‌ மேல்‌ 


நோக்கிப்‌ பார்த்துக்‌ கொண்டு பின்‌ வரும்‌ பாடலைப்‌ பாடினார்‌: 


வருவாய்‌ மயில்மீ தினிலே! 
வடிவே லுடனே வருவாய்‌! 
தருவாய்‌ நலமும்‌ தகவும்‌ புகழும்‌ 
தவமும்‌ திறமும்‌ தனமும்‌ கனமும்‌ 
முருகா! முருகா! முருகா! 


33. "தப்பிலி கப்‌" 


கிண்டி குதிரைப்‌ பந்தய மைதானத்திற்குள்‌ நீங்கள்‌ எப்போதாவது பிரவேசித்ததுண்டா? 
இல்லையென்றால்‌ அதற்காக வருத்தப்பட வேண்டாம்‌. ஏனென்றால்‌, அந்தப்‌ பூலோக 


சொர்க்கத்துக்குள்‌ நானும்‌ நுழைந்தது கிடையாது. இந்தக்‌ கதையைப்‌ பொறுத்த 
வரையில்‌ அந்த மைதானத்திற்குள்‌ நீங்கள்‌ பிரவேசித்திருக்க வேண்டுமென்னும்‌ 
அவசியமும்‌ இல்லை. 


ஆனால்‌ குதிரைப்‌ பந்தயம்‌ நடக்கும்‌ சனி அல்லது புதன்‌ கிழமைகளில்‌ நீங்கள்‌ கிண்டி 
ஸ்டேஷன்‌ வழியாக மாலை நேரத்தில்‌ ரெயில்‌ பிரயாணம்‌ செய்ய நேர்ந்தால்‌ சிறிது 
தலையை நீட்டி வெளியில்‌ பார்க்குமாறு சொல்வேன்‌. அதனால்‌ நீங்கள்‌ அடையும்‌ 
பலன்‌ என்னவென்றால்‌, சென்னை நகரில்‌ சுமாராக எத்தனை மோட்டார்‌ வண்டிகள்‌ 
இருக்கின்றனவென்று ஒருவாறு தெரிந்து கொள்ளலாம்‌. புள்ளி விவரங்களில்‌ நீங்கள்‌ 


பற்று உடையவர்களாயின்‌ பின்வரும்‌ கணக்குகள்‌ போட்டு அறியலாம்‌. 
1) சென்னையில்‌ உள்ள மோட்டார்‌ வண்டிகள்‌ எவ்வளவு? 
2) சராசரி ஒவ்வொன்றின்‌ விலைகள்‌ என்ன இருக்கும்‌? 


3) மொத்தம்‌ விலை என்ன? 


( 
( 
( 
(4) ஒவ்வொன்றிற்கும்‌ சராசரி பெட்ரோல்‌ செலவு எவ்வளவு இருக்கும்‌? 
(5) மொத்தப்‌ பெட்ரோல்‌ செலவு என்ன? 

( 


6) கெட்டுப்‌ போகும்‌ கருவிகளைப்‌ புதுப்பிக்கும்‌ செலவு என்ன? 


72 


(7) கிராமாந்தரங்களின்‌ ஏழைக்‌ குடியானவர்களிடமிருந்து நகர வாசிகள்‌ பெறும்‌ 
பணத்தில்‌ மோட்டார்‌ மூலமாக மட்டும்‌ எவ்வளவு ரூபாய்‌ வருஷந்தோறும்‌ 
அயல்நாட்டுக்கு அனுப்புகிறார்கள்‌? அல்லது நீங்கள்‌ சமூக நிலைமையைப்‌ பற்றிய 
ஆராய்ச்சியில்‌ சிரத்தை உடையவர்களானால்‌ அங்கு நிற்கும்‌ மோட்டார்‌ வண்டிகளின்‌ 
இலக்கங்களையெல்லாம்‌ குறித்துக்‌ கொண்டு பின்வரும்‌ விவரங்களை ஆராய்ச்சி 


செய்து கண்டுபிடிக்கலாம்‌; 
கிண்டி குதிரைப்‌ பந்தயத்திற்குப்‌ போகும்‌ சென்னைப்‌ பெரிய மனிதர்களில்‌, 


1) சர்க்கார்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ எத்தனை பேர்‌? 
2) அட்வொகேட்டுகள்‌ எத்தனை பேர்‌? 

3) நியாயாதிபதிகள்‌ எவ்வளவு பேர்‌? 

4) பத்திராதிபதிகள்‌ எத்தனை பேர்‌? 

5) சட்டசபை அங்கத்தினர்கள்‌ எவ்வளவு பேர்‌? 
6) பாங்கி முதலாளிகள்‌ எத்தனை பேர்‌? 

7) வியாபாரிகள்‌ எத்தனை பேர்‌? 


( 
( 
( 
( 
( 
( 
( 
( 


8) கலாசாலை ஆசிரியர்கள்‌ எவ்வளவு பேர்‌? 


பந்தயம்‌ முடிந்து ஜனங்கள்‌ மைதானத்திலிருந்து வெளியே வரும்பொழுது சற்றே 
கவனித்துப்‌ பார்த்தீர்களானால்‌, நீங்கள்‌ சிறிதும்‌ எதிர்பாராத மனிதர்கள்‌ பலர்‌ 
அங்கிருந்து வெளிப்புறப்படுவதைக்‌ காண்பீர்கள்‌. மூன்றாம்‌ வகுப்பில்‌ உங்களுக்குப்‌ 
பாடஞ்சொல்லிக்‌ கொடுத்த உபாத்தியாயர்‌, உங்கள்‌ தகப்பனாரின்‌ சிரார்த்தத்தில்‌ 
நிமந்திரணத்துக்கு வந்த சாஸ்திரிகள்‌, அன்றைய தினம்‌ சாயங்காலம்‌, 
திருவொற்றியூரில்‌ தேர்‌ பார்க்கப்‌ போவதாக விடுமுறை பெற்றுச்‌ சென்ற உங்கள்‌ வீடு 
கூட்டும்‌ வேலைக்காரி முதலியோரைப்‌ பார்த்துத்‌ திடுக்கிடுகிறீர்கள்‌. 


உங்கள்‌ விஷயம்‌ எப்படி ஆனாலும்‌ சரி, டி.கே. ராஜகோபாலன்‌ இப்பொழுது மேற்படி 
மைதானத்துக்குக்‌ குள்ளிருந்து வெளிவருவதை அவனுடைய தாயார்‌ பார்த்தாளாயின்‌ 
மூர்ச்சை போட்டு விழுந்து விடுவாளென்பதில்‌ சந்தேகமில்லை. ராஜகோபாலன்‌ 
திருவல்லிக்கேணியில்‌ வசிப்பவன்‌. அவனுக்குத்‌ தபாலாபீஸில்‌ ரூபாய்‌ நாற்பது 
சம்பளம்‌. தாயாரைத்‌ தவிர மனைவியும்‌ தங்கையும்‌ வீட்டிலிருந்தார்கள்‌. ஜீவனத்துக்கு 


73 


நாற்பது ரூபாய்‌ போதவில்லை. ஆதலால்‌ அவன்‌ 'நாவல்‌' எழுதிப்‌ புத்தகப்‌ பிரசுரக்‌ 


கம்பெனிகளுக்குக்‌ கொடுத்துக்‌ கொஞ்சம்‌ பணம்‌ சம்பாதித்து வந்தான்‌. அன்று 
இருபதாம்‌ தேதி. சம்பளம்‌ வர இன்னும்‌ பத்து நாளாகும்‌. மறு நாள்‌ சமையல்‌ 
பண்ணுவதற்கு வீட்டில்‌ அரிசி, சாமான்‌ ஒன்றும்‌ இல்லையென்று அவன்‌ தாயார்‌ 


சொன்னாள்‌. இரண்டு மாத வாடகை பாக்கி என்று வீட்டுக்காரன்‌ பிடுங்கி எடுத்தான்‌. 


"அம்மா! போன மாதம்‌ எழுதிக்‌ கொடுத்த நாவலுக்காக மூர்‌ மார்க்கெட்‌ கோவிந்தசாமி 
நாயுடு இன்று முப்பது ரூபாய்‌ தருகிறேன்‌ என்று சொல்லியிருக்கிறார்‌. அதை 
வாங்கிக்கொண்டு வருகிறேன்‌ என்று சொல்லிவிட்டு அன்று காலை பத்து மணிக்கு 
ராஜகோபாலன்‌ வீட்டை விட்டுக்‌ கிளம்பினான்‌. அவன்‌ இப்பொழுது குதிரைப்‌ பந்தய 
மைதானத்திலிருந்து வெளிவருவதென்றால்‌? அதிலும்‌, அவனுடைய தோற்றமோ 
மகாகோரமாக இருந்தது. முகத்திலே பிரேதக்‌ களை; மேலெல்லாம்‌ ஒரே புழுதியும்‌ 
வியர்வையும்‌. காலையில்‌ அழகாக வகிடு பிளந்து படிய வாரிவிட்டிருந்த தலைமயிர்‌ 


இப்பொழுது செங்குத்தாக நின்றுகொண்டிருந்தது. அந்தத்‌ தலைமயிர்‌ காற்றினால்‌ 
கலைக்கப்பட்டிருந்தது. அந்தத்‌ தலைமயிர்‌ காற்றினால்‌ கலைக்கப்பட்டதோடல்லாமல்‌ 


அவனுடைய கைகளினாலும்‌ வெகு வேதனையை, அடைந்திருக்க வேண்டுமென்று 
தோன்றியது. 


அவனுடைய இந்தக்‌ கோர ஸ்வரூபத்தைப்‌ பார்க்க நமக்கே சகிக்கவில்லையென்றால்‌, 
அவனுடைய தாயாராவது மனைவியாவது பார்க்கும்‌ பட்சத்தில்‌ மூர்ச்சை அடைந்து 


விடுவார்களென்று கூறுவது மிகையாகுமா? 


ராஜகோபாலன்‌ வெளியே வந்ததும்‌ அங்கே வரிசையாக ஒன்றன்பின்‌ ஒன்றாக 
நின்றுகொண்டிருந்த பஸ்களை ஒரு முறை ஊடுருவிப்‌ பார்த்தான்‌. பின்னர்‌ 
அவ்வரிசையின்‌ முதலில்‌ ஜனங்கள்‌ ஏறிக்‌ கொண்டிருந்த பஸ்ஸை நோக்கி 
அதிவேகமாக விரைந்து சென்றான்‌. அந்த பஸ்ஸுக்கு ஒருவர்‌ தான்‌ பாக்கியிருந்தது. 
"ஏறுங்கோ, சார்‌ ஸ்டார்ட்‌!" என்றான்‌ கண்டக்டர்‌. ஆனால்‌ ராஜகோபலன்‌ ஏறவில்லை. 
வண்டியின்‌ முன்‌ பக்கத்தில்‌ இரண்டு தடித்த மார்வாரி சேட்டுகளுக்கு மத்தியில்‌ 
உட்கார்ந்து திணறிக்‌ கொண்டிருந்த ஒருவனைப்‌ பார்த்து, "அடே சீனு ஒரு சமாசாரம்‌ 
இறங்கு கீழே!" என்றான்‌. நல்ல வேலை என்று எண்ணிக்‌ கொண்டு கீழிறங்கினான்‌ 
சீனு. 


"என்ன சமாசாரம்‌?" என்றான்‌. 


74 


"ஒன்றுமில்லை..." 


"ஒன்றுமில்லையா ? பின்‌ எதற்காக என்னை இறக்கினாய்‌?" 


"அடே அப்பா! கோபித்துக்‌ கொள்ளாதே! இங்கே வா சொல்கிறேன்‌" என்று ராஜு 
சீனுவைச்‌ சிறிது ஒதுக்குப்‌ புறமாய்‌ அழைத்துக்‌ கொண்டு போய்‌, "சட்டைப்‌ பையைப்‌ 


பார்‌. எவ்வளவு சில்லறை இருக்கிறது?" என்று கேட்டான்‌. 


சீனு எண்ணிப்‌ பார்த்தான்‌. ஐந்தரை அணா இருந்தது. "நல்ல வேளை! நீ வந்து 
இருக்கிறாய்‌. இல்லாவிட்டால்‌ அவமானம்‌" என்றான்‌. பஸ்ஸுக்கு எட்டணா கூலி. 
"இரண்டு பேருக்கும்‌ ரெயிலுக்காவது இருக்கிறதே" என்றான்‌ ராஜகோபாலன்‌. 
இருவரும்‌ கை கோர்த்துக்‌ கொண்டு போய்‌ டிக்கெட்‌ வாங்கி ரெயில்‌ ஏறினார்கள்‌. 


%%%்% 


ரெயில்‌ நகர ஆரம்பித்தது. சீனுவின்‌ எதிரில்‌ துக்கமாய்‌ ஒருவர்‌ உட்கார்ந்திருந்தார்‌. 
மனைவி அல்லது குழந்தை செத்துப்‌ போனால்‌ கூட அவ்வளவு துக்கப்படுவார்களா 
என்பது சந்தேகம்‌. ரெயில்‌ ஓடத்‌ தொடங்கியதும்‌ அவர்‌ அருகிலிருந்த முதலியார்‌ பக்கம்‌ 
திரும்பினார்‌. "நாலு நாளாய்ப்‌ 'பவானி பிரஸாத்‌' தான்‌ ஜயிக்க்கப்‌ போகிறது என்று 
ஊரெல்லாம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தேன்‌. கடைசியில்‌ உன்‌ பேச்சைக்‌ கேட்டுக்‌ 
குட்டிச்சுவராய்ப்‌ போனேன்‌. என்‌ புத்தியைச்‌ செருப்பால்‌ அடித்துக்‌ கொள்ள வேண்டும்‌" 
என்று வெறுப்புடன்‌ கூறினார்‌. இப்படிச்‌ சொல்லிக்‌ கொண்டே அவர்‌ தமது 
காலிலிருந்த செருப்பைக்‌ கழற்றினார்‌. பக்கத்திலிருந்தவர்கள்‌ அவர்‌ எங்கே புத்தியைச்‌ 
செருப்பால்‌ அடித்துக்‌ கொள்ளப்‌ போகிறாரோ என்று பயந்து விட்டனர்‌. அப்படி 
ஒன்றும்‌ அவர்‌ செய்யவில்லை. பகலெல்லாம்‌ நின்று கால்‌ வலித்தது போலும்‌! காலைத்‌ 
தூக்கிச்‌ சப்பணங்‌ கூட்டி உட்கார்ந்தார்‌. "எவனாவது கண்‌ தெரிந்து 'டாபா'மேல்‌ பணங்‌ 
கட்டுவானா?" என்றார்‌ ஒருவர்‌. "அந்த ரேஸில்‌ அது தான்‌ கெலிக்கப்‌ போகிறது என்று 
ஸ்பெஷல்‌ தந்தி போச்சே!" என்றார்‌ முதலியார்‌. "உன்‌ தந்தியைக்‌ கொண்டு உடைப்பில்‌ 
போடு. குதிரையா அது? கழுதை! கடைசியில்‌ அல்லவா வந்தது!" என்றார்‌ நாயுடு. 
"ஆமாம்‌ ஐயா, எல்லாவற்றிற்கும்‌ கடைசியாக அது எப்படித்தான்‌ வந்ததோ தெரியாது. 
எனக்கு வந்த கோபத்தில்‌ அதன்‌ மேல்‌ கல்லை விட்டு எறிந்தேன்‌" என்றார்‌ ஒரு சாயபு. 


75 


"தந்திப்படி குதிரை வந்தால்‌ அப்பொழுது மட்டும்‌ என்ன செய்வாய்‌?" என்றார்‌ 
முதலியார்‌. 


"ஆமாம்‌! உன்‌ குதிரைத்தான்‌ வந்ததே, தெரியாதா, வாலை உயரக்‌ கிளப்பிக்கொண்டு!" 
என்று சொல்லி நாயுடு கையைத்‌ தூக்கினார்‌. குதிரை வாலை அப்படித்‌ தூக்கிக்‌ 


கொண்டு போனதென்று காண்பிப்பதாக அவர்‌ எண்ணம்‌. 


"யாராவது தந்தியைப்‌ பார்த்து நூற்றுக்‌ கணக்காக பணத்தைத்‌ தொலைப்பார்களா? 
கொஞ்சமாவது குதிரைகள்‌ விஷயம்‌ தெரியாமல்‌ பணத்தைக்‌ கட்டலாமா?" என்று 
இடம்‌ இல்லாமல்‌ ரெயில்‌ கம்பியைப்‌ பிடித்து நின்று கொண்டிருந்த ஓர்‌ ஐயங்கார்‌ 
குறுக்கிட்டார்‌. 


"ஒரு குதிரை எவ்வளவு தூரம்‌ ஓடும்‌? அதன்‌ வேகம்‌ என்ன? அதற்கு வெயிட்‌ எவ்வளவு? 
அதன்‌ மேல்‌ எந்த ஜாக்கி ஏறுகிறான்‌?" என்று இந்த விஷயமெல்லாம்‌ கவனிக்காமல்‌ 


பணம்‌ கட்டவே கூடாது என்று சொல்லிக்‌ கொண்டே ஐயங்கார்‌, நாயுடுவுக்கும்‌ 


முதலியாருக்கும்‌ இடையே உட்காரப்‌ போனார்‌. நாயுடு இடம்‌ விட்டார்‌. "ஆமாம்‌, நீர்‌ 
தான்‌ கணக்குப்‌ போட்டுப்‌ பணம்‌ கட்டுகிறீரே? இது வரையில்‌ எத்தனை மாடி வீடு 
கட்டியிருக்கிறீர்‌? போன வாரம்‌ 'சிவாஜி வரவே வராது, அன்வர்‌ பாஷாதான்‌ 
கெலிக்கப்‌ போகிறது' என்று சொன்னீரே! அந்தப்‌ பாஷா எல்லாக்‌ குதிரையையும்‌, 
துரத்தியடித்துக்‌ கொண்டு வந்தது ஞாபகமில்லையாக்கும்‌!" 


"விஷயம்‌ தெரியாமல்‌ பேசாதேயும்‌. அது மட்டும்‌ சரியாக ஓடினால்‌ அதை அடிக்கிற 
குதிரை ஏது? அன்றைக்கு ஒரே 'பேவரிட்‌' (Favourite) ஆகப்‌ போய்‌ விட்டது. ஜாக்கி 
'புல்‌' பண்ணி விட்டான்‌. அதற்கு யார்‌ மேல்‌ முட்டிக்‌ கொள்கிறது?" 


"குதிரை தின்னுகிறதற்குப்‌ 'புல்‌' பண்ணினானாக்கும்‌! 'போமையா போம்‌' சமயத்திற்குத்‌ 
தகுந்தாற்போல்‌ பேசுகிறீரே!" என்று முதலியார்‌ பரிகசித்தார்‌. 


"ஒரு சமயம்‌ இப்படி ஒரு சமயம்‌ அப்படித்தான்‌ இருக்கும்‌. கணக்குப்‌ பார்க்க 


வேண்டியதுதான்‌. ரை 'ட்ரையா' 'ட்ரை' இல்லையா என்றும்‌ பார்க்க 
டியதுத கு று 


76 


வேண்டியதுதான்‌" என்று அதுவரையில்‌ மெளனமாய்‌ உட்கார்ந்திருந்த ஓர்‌ ஐயர்‌ 


சொன்னார்‌. 


இவர்கள்‌ பேசுவதைக்‌ காதில்‌ வாங்காதது போல்‌ உட்கார்ந்திருந்த ஒரு கிழவர்‌, 
"பாருங்கள்‌, நானும்‌ இருபது வருஷமாய்‌ ரேசுக்குப்‌ போய்‌ வருகிறேன்‌. நான்‌ 
பணங்கட்டியதைப்‌ போல்‌ ஒருவரும்‌ கட்டியிருக்க மாட்டார்கள்‌. இழவை விட்டுத்‌ 
தொலைக்கலாமென்றாலோ முடியவில்லை. லாபம்‌ வருகிறதோ இல்லையோ நம்‌ 
பணம்‌ போகிறது நிச்சயம்‌. நூற்றுக்கு எட்டு வீதம்‌ கிளப்புக்காரன்‌ எடுத்துக்‌ கொண்டு 
விடுகிறான்‌. போதாததற்கு உள்ளே வர டிக்கெட்‌, ரெயில்‌ செலவு, கவலை, கால விரயம்‌ 


எல்லாம்‌" என்று பிரசங்கம்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. 


ராஜகோபாலனுக்குப்‌ பக்கத்தில்‌ பெரிய மனிதர்‌ போன்றிருந்த ஒருவர்‌ 
உட்கார்ந்திருந்தார்‌. 


"இவர்கள்‌ என்னமோ சொல்லுகிறார்கள்‌? குதிரைப்‌ பந்தயம்‌ என்றால்‌, நாலாயிரம்‌, 
ஐயாயிரம்‌ ஒரு வரவு செலவாகவே எண்ணக்கூடாது. அதை ஒரு ஸ்போர்ட்ஸாகத்தான்‌ 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. ஒன்று போனால்‌ இன்னொன்றில்‌ வைத்துத்‌ தாக்க 
வேண்டும்‌. ஒரு குதிரையில்‌ ஆயிரம்‌ கட்டிப்‌ போனால்‌ இன்னொன்றில்‌ இரண்டாயிரம்‌ 
கட்டுகிறது. அதுவும்‌ போனால்‌ நாலாயிரம்‌ கட்டுகிறது. குதிரை வராமலா போய்விடும்‌? 
அப்படி இருபதாயிரம்‌ முப்பதாயிரம்‌ கட்டுவதற்குக்கூடப்‌ பயப்படக்‌ கூடாது" என்றார்‌ 
அவர்‌. 


இந்தச்‌ சமயத்தில்‌ இரண்டு மூன்று பேர்‌, "அடடா! எக்மோர்‌ ஸ்டேஷன்‌ 
தாண்டிவிட்டதே" என்று தவித்தனர்‌. அவர்கள்‌ எழும்பூரில்‌ இறங்க வேண்டியது. பேச்சு 
மும்முரத்தில்‌ மறந்து போனார்கள்‌. நாசமாய்ப்‌ போகிற 'எலெக்ட்ரிக்‌' வண்டிகள்‌ ஒரு 
நிமிஷத்திற்கு மேல்‌ நிற்பதில்லை. 


%%%்% 


ராஜுவும்‌ சீனுவும்‌ ஒரு மூலையில்‌ பேசாமல்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. வாய்‌ திறக்கக்கூட 
இல்லை; மற்றவர்களுக்கெல்லாம்‌, "ஏதோ அடுத்த சனிக்கிழமை அதிர்ஷ்டம்‌ 
திரும்பாதா? பார்க்கலாம்‌" என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால்‌ இவர்களுக்கோ எல்லா 


நம்பிக்கையும்‌ போய்விட்டது. 


77 


மற்றொரு பக்கத்தில்‌ பட்டுச்‌ சட்டையும்‌ தங்கச்‌ சங்கிலியும்‌ வைர மோதிரமும்‌ அணிந்து 


உட்கார்ந்திருந்த ஒருவர்‌, தம்‌ அருகிலிருந்த சிநேகிதருக்கு ராஜுவைச்‌ சுட்டிக்‌ 
காட்டினார்‌. "அதோ அந்த இரண்டு ஆசாமிகளையும்‌ பார்த்தீர்களா, சார்‌? முகத்திலே 
ஈயாடவில்லை, பாருங்கள்‌. இந்த மாதிரி ஆட்கள்‌ தான்‌ தூக்குப்‌ போட்டுக்‌ கொண்டும்‌, 


விஷத்தைத்‌ தின்றும்‌ சாவது! இவர்கள்‌ எல்லாம்‌ ஏன்‌ ஸார்‌ வருகிறார்கள்‌?" என்றார்‌. 
"ஆமாம்‌; ஒன்று நம்மைப்‌ போல்‌ நூறு, ஆயிரம்‌ லட்சியமில்லாமலாவது 
இருக்கவேண்டும்‌; அல்லது சரியாய்க்‌ கணக்குப்‌ பார்த்து நிதானமாய்‌ ஆடவேண்டும்‌. 


இரண்டுங்‌ கெட்டான்‌ பேர்வழிகள்‌ எல்லாம்‌ வரக்‌ கூடாது" என்றார்‌ அவர்‌ நண்பர்‌. 


வண்டி பார்க்‌ ஸ்டேஷனில்‌ வந்து நின்றது. "என்னுடைய அறைக்கு வருகிறாயா?" 
என்று சீனு கேட்டான்‌. 


"ஆமாம்‌ வருகிறேன்‌. இன்றிரவு அம்மாவின்‌ முகத்தில்‌ விழிக்க என்னால்‌ முடியாது" 


என்றான்‌ ராஜு. 


இருவரும்‌ இறங்கிச்‌ சிந்தாதிரிப்பேட்டையில்‌ இருந்த சீனுவின்‌ அறைக்குச்‌ 


சென்றார்கள்‌. 


நெருப்புப்‌ பெட்டியைத்‌ தேடி எடுத்து விளக்கேற்றி வைத்துவிட்டு, "உன்னை ஏன்‌ 


கூப்பிட்டேன்‌ தெரியுமா?" என்று சீனு கேட்டான்‌. 


"ஏன்‌?" 


"இன்றிரவு நான்‌ தனியாயிருந்தால்‌ ஏதாவது விபத்து நேருவது நிச்சயம்‌. தூக்குப்‌ 


போட்டுக்‌ கொள்வேன்‌." 


"நீ கூடவா அப்படி? அவ்வளவு நஷ்டம்‌ ஆகி விட்டதா?" 


"உனக்கு ஞாபகமிருக்குமே? பாகவதர்‌ பாய்ஸ்‌ கம்பெனியிலிருந்து நான்‌ சண்டை 


78 


போட்டுக்‌ கொண்டு விலகிய போது என்னிடம்‌ 20,000 ரூபாய்‌ பணம்‌ இருந்தது. 


எல்லாம்‌ போய்விட்டது. நாளைக்குக்‌ காப்பி சாப்பிடப்‌ பணம்‌ கிடையாது." 


"உனக்கென்ன அப்பா! என்ன போனால்‌ தான்‌ என்ன? பெண்டாட்டி பிள்ளையா, தாய்‌ 


தகப்பனாரா, ஒருவரும்‌ இல்லை. உன்‌ ஒருவனுக்கு எப்படியும்‌ சம்பாதித்துக்‌ 
கொள்வாய்‌. நீ கொடுத்து வைத்தவன்‌." 


"ரொம்பக்‌ கொடுத்த வைத்தவன்‌ நான்‌. இருக்கட்டும்‌, உன்‌ சங்கதி என்ன? தாயார்‌ 


முகத்தில்‌ விழிக்க முடியாதென்று சொன்னாயே; ஏன்‌?" 


"ஆமாம்‌, வீட்டு வாடகை இரண்டுமாதம்‌ பாக்கி. நாளைக்கு அரிசி இல்லை. 250 ரூபாய்‌ 


கடன்‌ இருக்கிறது; கடன்காரன்‌ 'பிராது செய்வேன்‌' என்கிறான்‌." 


"ஊரிலே நிலம்‌ இருந்ததே?" 


"அதெல்லாம்‌ முன்னமே கடன்காரன்‌ கொண்டு போய்விட்டான்‌." 


"அடப்பாவி! அப்படியானால்‌ என்ன செய்யப்‌ போகிறாய்‌?" 


"பெண்டாட்டி கழுத்தில்‌ சங்கிலிதான்‌ பாக்கியிருக்கிறது. அதைக்கேட்டு 


வாங்குவதைவிட நாக்கை பிடுங்கிக்‌ கொண்டு சாகலாம்‌ என்று தோன்றுகிறது." 


இப்படிச்‌ சொல்லும்பொழுது ராஜுவின்‌ கண்களில்‌ நீர்‌ ததும்பிற்று. சற்று நேரம்‌ விம்மி 
விம்மி அழுதான்‌. சீனு அவனைத்‌ தன்‌ தோளில்‌ சார்த்திக்‌ கொண்டு 
சமாதானப்படுத்தினான்‌. இருவரும்‌ பால்ய நண்பர்கள்‌. 


KKK 


சீனு சட்டென்று எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தான்‌. ராஜுவின்‌ தோளைப்‌ பிடித்து ஒரு 
குலுக்குக்‌ குலுக்கினான்‌. "இதோ பார்‌, ராஜு ஒரு யுக்தி! முதல்‌ தரமான யோசனை. 
நிமிர்ந்து உட்கார்ந்து கேள்‌" என்றான்‌. 


79 


"இனிமேல்‌ என்ன யோசனை செய்து என்ன காரியம்‌ நடக்கப்‌ போகிறது?" என்றான்‌ 


ராஜா. 


"சீச்சி! இவ்வளவுதானா? எழுந்திரு, சொல்லுகிறேன்‌. எவனொருவன்‌ தனக்கு வரும்‌ 


விபத்துக்களையும்‌ லாபகரம்‌ ஆக்கிக்‌ கொள்கிறானோ அவனல்லவா மனிதன்‌?" 


"சரி; சரி! உன்னுடைய நாடகப்‌ பேச்சில்‌ ஆரம்பித்து விட்டாயாக்கும்‌. என்ன தான்‌ அந்த 


அற்புத யோசனை? சொல்‌" என்று கேட்டுக்‌ கொண்டே ராஜு எழுந்து உட்கார்ந்தான்‌. 


"இதோ பார்‌! நீயோ ஆசிரியன்‌. நான்‌ பெயர்‌ பெற்ற நடிகன்‌. நாம்‌ இருவரும்‌ சேர்ந்து 


வெற்றி பெறாவிட்டால்‌ அப்புறம்‌ என்ன இருக்கிறது? இத்தனை நாளும்‌ நீ சிரமப்பட்டு 


நாவல்‌ எழுதிப்‌ பிறரிடம்‌ கொடுத்துப்‌ பாரத்துக்கு (16 பக்கத்திற்கு) 4 ரூபாயும்‌, 5 
ரூபாயும்‌ பெற்று வந்திருக்கிறாய்‌; போதும்‌ இந்தத்‌ தொழில்‌. இப்பொழுது ஒரு நாடகம்‌ 


எழுது. குதிரைப்‌ பந்தயத்தைப்பற்றி எழுது. உன்னுடைய அநுபவத்தையே முக்கிய 
சம்பவமாய்க்‌ கொண்டு கொஞ்சம்‌ காது மூக்கு வைத்து எழுதினால்‌ போதும்‌. நான்‌ 
'ஸ்திரீ பார்ட்‌' போட்டுக்‌ கொள்கிறேன்‌. நாடக உலகத்தை நான்‌ விட்டு மூன்று 
வருஷந்தான்‌ ஆயிற்று. இப்போதும்‌ என்‌ பெயரைக்‌ கேட்டே நாடகத்துக்கு 
வரக்கூடியவர்கள்‌ எத்தனையோ பேர்‌ இருக்கிறார்கள்‌. நீ கதாநாயகனாக நடிக்கலாம்‌. 
அதற்கு உன்னைத்‌ தயார்‌ செய்து விடுகிறேன்‌. உனக்குச்‌ சொந்த அநுபவம்‌ 
இருக்கிறபடியால்‌ உன்‌ அளவு சோகரசத்துடன்‌ யாரும்‌ நடிக்க முடியாது. பாக்கி 
எல்லாம்‌ நான்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌. நீ நாடகம்‌ மட்டும்‌ எழுது" என்றான்‌. 


"யோசனை நன்றாய்த்தான்‌ இருக்கிறது. ஆனால்‌ நாடகம்‌ நடத்துவது அவ்வளவு 


சுலபமா? முதலில்‌ தயார்‌ செய்வதற்கெல்லாம்‌ பணம்‌ வேண்டாமா?" 


"உனக்கேன்‌ இந்தக்‌ கவலை? எனக்கு வந்த மெடல்களை மட்டும்‌ இன்னும்‌ பத்திரமாய்‌ 
வைத்திருக்கிறேன்‌. அவைகளை விற்றாவது நான்‌ வேண்டிய ஏற்பாடுகள்‌ செய்கிறேன்‌. 
அதிகம்‌ வேண்டாம்‌; அடுத்தடுத்து மூன்றே நாடகம்‌ போடுவோம்‌. அதற்குமேல்‌ 
போட்டால்‌ புளித்துப்‌ போய்விடும்‌. நாடகத்துக்கு ரூ.1000 வீதம்‌ குறைந்தது ரூ.3000 
மீதமாகும்‌. தலைக்குப்‌ பாதியாக எடுத்துக்‌ கொள்வோம்‌." 


80 


"எனக்கு இன்னொன்று கூடத்‌ தோன்றுகிறது. புத்தகத்தையும்‌ முதலியேயே அச்சுப்‌ 
போட்டுவிட்டால்‌, நாடகக்‌ கொட்டகையிலேயே விற்கலாம்‌. மூன்று நாளுக்குள்‌ முதல்‌ 


பதிப்பு விற்றுவிடும்‌, அதில்‌ குறைந்தது 500 ரூபாயாவது வரும்‌" என்றான்‌ ராஜு, 


"அதற்கென்ன! அப்படியே செய்யலாம்‌. புத்தக லாபம்‌ எனக்கு வேண்டாம்‌. நீயே 
எடுத்துக்கொள்‌. அதற்குப்‌ பிறகு மற்ற நாடகக்‌ கம்பெனியாரும்‌ அந்த நாடகத்தை 
நடந்த அநுமதி கேட்பார்கள்‌. அவர்களிடம்‌ நாடகத்துக்கு 50 ரூபாய்க்குக்‌ குறையாமல்‌ 


வாங்கலாம்‌." 
"சரி, சீனு! இது மட்டும்‌ நிறைவேறினால்‌ நான்‌ பிழைப்பேன்‌; என்‌ குடும்பத்தையே 
காப்பாற்றியவனாவாய்‌. இன்றிரவே நாடகம்‌ எழுதி ஆரம்பிக்கிறேன்‌. காப்பி 


சாப்பிட்டுவிட்டு வருவோம்‌, வா." 


எனவே, இரவு ஒன்பது மணிக்கு இருவரும்‌ போய்க்‌ காப்பி சாப்பிட்டுவிட்டு 


வந்தார்கள்‌. ராஜு காகிதமும்‌ பேனாவும்‌ எடுத்துக்‌ கொண்டு எழுதத்‌ தொடங்கினான்‌. 


"நாடகத்துக்கு என்ன பெயர்‌ கொடுக்கிறாய்‌?" 


"தப்பிலி கப்‌" 


"பேஷ்‌! நல்ல பெயர்‌. சத்தியமே ஜயம்‌. எழுது" என்றான்‌ சீனு. 


%%%்% 


உலகத்து மக்களை இட்டார்‌ என்றும்‌, இடாதார்‌ என்றும்‌ பிரித்து, "சாதியிரண்டொழிய 
வேறில்லை" என்றாள்‌ ஒளவை. அந்தக்‌ கிழவிக்குப்‌ பின்னால்‌ இன்னும்‌ அநேகர்‌ 
ஜனங்களை இரு பிரிவாக்க முயன்றிருக்கின்றனர்‌. வெள்ளைக்காரர்‌ - கறுப்பு மனிதர்‌, 
முதலாளிகள்‌ - தொழிலாளிகள்‌, கடன்‌ கொடுப்பவர்‌ - கடன்‌ வாங்குபவர்‌, பிராமணர்‌ - 
பிராமணரல்லாதார்‌ என்ற பிரிவுகளைப்‌ பற்றிக்‌ கேள்வியுற்றிருக்கிறோம்‌. ஆனால்‌ 
சென்னை நகர மாந்தரைப்‌ பொறுத்த வரையில்‌ இந்தப்‌ பிரிவுகளையெல்லாம்‌ விட, 


"குதிரைப்‌ பந்தயத்திற்குப்‌ போகிறவர்‌ - போகாதவர்‌" என்ற பிரிவினை அதிகப்‌ 


81 


பொருத்தமாயிருக்கும்‌. சீனு இந்த நிலைமையை அறிந்தவன்‌. ஜனங்களின்‌ 
மனோபாவத்தை அவன்‌ நன்கு கண்டிருந்தான்‌. ஆதலின்‌, அவனுடைய யுக்தி 
ஆச்சரியகரமான பலனை அளித்தது. 


%%% ஸ்‌ 


ராயல்‌ தியேட்டரில்‌ "தப்பிலி கப்‌" நாடகம்‌ போடப்பட்ட அன்று அந்தப்‌ பெரிய 


கொட்டகை முழுவதும்‌ ஏறக்குறைய நிறைந்திருந்தது. குதிரைப்‌ பந்தயத்துக்குப்‌ 
போவோர்‌ இயல்பாக அந்த நாடகத்தின்‌ பெயரினாலேயே கவரப்பட்டு வந்து 


சேர்ந்தனர்‌. 


குதிரைப்‌ பந்தயத்திற்குப்‌ போகாதவர்களோ தங்கள்‌ தங்களுக்கு வேண்டியவர்கள்‌ 
குதிரைப்‌ பந்தயத்திற்குப்‌ போய்க்‌ கெட்டுப்‌ போவதைத்‌ தடுப்பதற்கு இந்த நாடகம்‌ 


பயன்‌ படலாமென்ற நம்பிக்கையுடன்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. ஆகவே, கொட்டகை 


நிரம்பிற்று. 


நாடகத்தின்‌ கதை என்னமோ சாமானியமானது தான்‌. கதாநாயகன்‌ சென்னையில்‌ ஓர்‌ 
அட்வொகேட்‌. தொழில்‌ ஆரம்பித்து இரண்டு வருஷந்தான்‌ ஆயிற்று. "பிராக்டிஸ்‌" 
அதிகமில்லை. அவனுடைய மாமனார்‌ (கதாநாயகியின்‌ தந்தை) ஓர்‌ எம்‌.எல்‌.சி. பெரிய 
இடங்களுக்கு அதிகம்‌ வேண்டியவர்‌. ஜில்லா முன்சீப்‌ வேலைக்குக்‌ கூடிய சீக்கிரம்‌ 
ஏற்பாடு செய்வதாகச்‌ சொல்லியிருந்தார்‌. 


முதல்‌ காட்சியில்‌ கதாநாயகி "இந்த வருஷம்‌ கோடைக்கு ஊட்டிக்குப்‌ போகலாமா?" 
என்று கேட்கிறாள்‌. தன்‌ அருமை மனைவியின்‌ விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல்‌, 
பாங்கிக்‌ கணக்கில்‌ மூன்று கலமும்‌ பூஜ்யமாயிருப்பதை எண்ணிக்‌ கதாநாயகன்‌ 


கலங்குகிறான்‌. ஆயினும்‌, அதை அவளிடம்‌ சொல்லாமல்‌ ஊட்டிக்குப்‌ போகாததற்கு 


வேறு ஏதோ பொய்க்‌ காரணம்‌ கற்பித்துக்‌ கூறுகிறான்‌. 


இவ்வாறு நாடகமானது ஆரம்பத்திலேயே தொடங்கி ஜனங்களின்‌ உள்ளத்தைக்‌ 
கவர்ந்து விடுகிறது. 


ஊட்டிக்குப்‌ போகவேண்டும்‌ என்னும்‌ தன்‌ மனைவியின்‌ விருப்பத்தை எப்படி 
நிறைவேற்றுவது என்று கதாநாயகன்‌ அல்லும்‌ பகலும்‌ அதே கவலையாக 
இருக்கையில்‌, அவனுடைய நண்பன்‌ ஒருவன்‌ குதிரைப்‌ பந்தயத்தைப்‌ பற்றி 


82 


அவனுக்குச்‌ சொல்கிறான்‌. அதில்‌ பத்தாயிரம்‌, லட்சம்‌ என்று பணம்‌ 
சம்பாதித்தவர்களைப்‌ பற்றி அவன்‌ எடுத்துச்‌ சொல்லச்‌ சொல்ல, கதாநாயகனுக்குப்‌ 


பந்தயப்‌ பைத்தியம்‌ பலமாகப்‌ பிடித்து விடுகிறது. அது முதல்‌ அவன்‌ குதிரைப்‌ 
பந்தயத்திற்குப்‌ போக ஆரம்பிக்கிறான்‌. ஆனால்‌ மனைவியிடம்‌ இதை மறைத்து 
விடுகிறான்‌. திடீரென்று ஒரு நாள்‌ "நாளை நாம்‌ ஊட்டிக்குப்‌ போகிறோம்‌" என்று 


சொல்லித்‌ திடுக்கிடச்‌ செய்ய வேண்டும்‌ என்று மனோ ராஜ்யம்‌ செய்கிறான்‌. 


மேலும்‌ மேலும்‌ நஷ்டமாகி வருகிறது. அவ்வளவுக்குப்‌ பந்தயத்தில்‌ மோகமும்‌ வளர்ந்து 
விடுகிறது. கடன்‌ வாங்குகிறான்‌. இவ்விடத்தில்‌ மார்வாரி வட்டிக்‌ கடையின்‌ காட்சி 
நடத்தப்படுகிறது. ஏழைக்‌ கூலிப்‌ பெண்கள்‌ செம்பு முதலிய பாத்திரங்களை அடகு 
வைத்துவிட்டுக்‌ கால்‌ ரூபாய்‌ கடன்‌ வாங்கி அடுத்த அரை வாரத்தில்‌ அரை ரூபாய்‌ 
கொடுத்துப்‌ பாத்திரத்தை மீட்டுக்‌ கொண்டு போனார்கள்‌. இவ்விதமாகவே 
வியாபாரிகள்‌, சொற்பச்‌ சம்பளக்‌ குமாஸ்தாக்கள்‌, பெண்களைப்‌ பெற்ற தகப்பன்மார்‌, 
தாசி வீடு செல்லும்‌ மைனர்கள்‌ முதலியோர்‌ வந்து கடன்‌ வாங்கும்‌ காட்சி 
ஹாஸ்யரசத்துடன்‌ நடத்திக்‌ காட்டப்‌ பெற்றது. சபையோர்‌ சிரித்து வயிறு புண்ணாகப்‌ 


பெற்றனர்‌. மார்வாடிக்‌ கடையில்‌ நம்‌ கதாநாயகனும்‌ கடன்‌ வாங்குகிறான்‌. 


ஒரு நாள்‌ குதிரைப்‌ பந்தய மைதானத்தில்‌ கதாநாயகனுக்கு அவனுடைய சிநேகிதன்‌ ஒரு 
தாசியை அறிமுகம்‌ செய்து வைக்கிறான்‌. பிறகு ஒரு தினம்‌ அவளுடைய வீட்டுக்குப்‌ 


போகலாம்‌ என்று சிநேகிதன்‌ அழைக்கிறான்‌. கதாநாயகனுக்குச்‌ சிறிதும்‌, 
இஷ்டமில்லை. ஆனால்‌ பத்மாபாய்க்கு ஜாக்கிகள்‌, ட்ரெயினர்கள்‌ அநேகம்‌ பேரைத்‌ 
தெரியும்‌ என்றும்‌, அவள்‌ "டிப்ஸ்‌" கொடுத்தால்‌ தவறுவது கிடையாதென்றும்‌ சிநேகிதன்‌ 
சொன்னபோது, கதாநாயகன்‌ வேண்டா வெறுப்பாய்‌ அவள்‌ வீட்டுக்குச்‌ செல்கிறான்‌. 
இதுவும்‌ ஒரு ஹாஸ்யக்‌ காட்சி. தாசி விட்டுக்குப்‌ புதிதாக வருவோரைப்‌ பற்றியும்‌, 
அவர்கள்‌ அங்கே என்ன பேசுவது என்று தெரியாமல்‌ விழிப்பதைப்‌ பற்றியும்‌, 


அவர்களைத்‌ தாசிகள்‌ ஏமாற்றிப்‌ பணம்‌ பறிப்பதைப்‌ பற்றியும்‌ மிக்க ஹாஸ்ய 
ரசத்துடன்‌ நடித்துக்‌ காண்பித்தார்கள்‌. 


ஆனால்‌ அடுத்தாற்போல்‌, கதாநாயகன்‌ பச்சாதாபப்‌ படும்‌ காட்சியானது சிரிப்பை 
எல்லாம்‌ மறக்கும்படி செய்து விட்டது. குதிரைப்‌ பந்தயத்துக்குப்‌ போவதைத்‌ தன்‌ 
அருமை மனைவியிடம்‌ மறைத்து வைப்பது போதாதென்று, தாசி வீடு சென்ற 
துரோகமும்‌ சேர்ந்து விட்டதே என்று அவன்‌ உருகுகிறான்‌. அந்தச்‌ சமயம்‌, 


83 


"படமுடியாதினித்‌ துயரம்‌" என்று அவன்‌ பாடியபோது சபையோரெல்லாம்‌ 


கலகலவென்று கண்ணீர்‌ வடித்தார்கள்‌. 


கடன்‌ மூண்டு விட்டது. நான்கு பக்கமும்‌ கடன்‌ காரர்கள்‌ பிடுங்கித்‌ தின்ன 
ஆரம்பித்தார்கள்‌. கதாநாயகன்‌ செய்வதென்னவென்று தெரியாமல்‌ திணறுகிறான்‌. 
இந்த நிலைமையில்‌ நாளை சனிக்கிழமை "தப்பிலி கப்‌" என்னும்‌ பந்தயத்தில்‌ ஜயிக்கப்‌ 


போகிற குதிரைக்கு அவனுக்கு "டிப்‌" கிடைத்தது. அந்தக்‌ குதிரையை இரண்டு நாளாகப்‌ 
பல பேர்‌ வாங்க முயற்சி செய்வதாகவும்‌ அவனுக்கு நிச்சயமாகத்‌ தகவல்‌ தெரிந்தது. 


நாளை மட்டும்‌ அதில்‌ 2,000 ரூபாய்‌ கட்டினால்‌ கட்டாயம்‌ 20,000 ரூபாய்‌ கிடைக்கும்‌. 
கவலையெல்லாம்‌ தீர்ந்துவிடும்‌. ஆனால்‌, 2,000 ரூபாய்க்கு எங்கே போவது? இந்தச்‌ 
சமயத்தில்‌ அவனுடைய கட்சிக்காரன்‌ ஒருவன்‌ வந்து, கோர்ட்டில்‌ கட்டுவதற்காக ரூ 
2,000 கொடுக்கிறான்‌. தான்‌ படும்‌ கஷ்டத்தைப்‌ பார்த்துக்‌ கடவுளேதான்‌ இந்த 
ரூபாயை அனுப்பி இருக்கிறார்‌ என்று கதாநாயகன்‌ தீர்மானிக்கிறான்‌. 


மறுநாள்‌, சனிக்கிழமை. கிண்டிக்குப்‌ போய்த்‌ "தப்பிலி கப்‌" பந்தயத்தில்‌ குறிப்பிட்ட 
குதிரையின்‌ மேல்‌ ரூபாய்‌ 2,000மும்‌ கட்டுகிறான்‌. அவனுடைய குதிரை 
புறப்படும்பொழுது முதலில்‌ புறப்படுகிறது. வரும்பொழுது கடைசியில்‌ வருகின்றது. 


இடையில்‌, ஜாக்கி அதைப்‌ 'புல்‌' பண்ணிவிட்டான்‌ என்பது கதாநாயகனின்‌ கொள்கை. 


இனிமேல்‌ எவ்விதக்‌ கவலையும்‌ கிடையாது. செய்யத்‌ தக்கது ஒன்றே ஒன்றுதான்‌ 
பாக்கி இருந்தது. கதாநாயகன்‌ தனியாகத்‌ தனது அறையில்‌ உட்கார்ந்து தன்‌ 
மனைவிக்கு ஒரு கடிதம்‌ எழுதுகிறான்‌. அதில்‌ ஆதியோடந்தமாக எல்லா 
விவரங்களையும்‌ கூறுகிறான்‌. கட்சிக்காரன்‌ பணத்தை நாளைத்‌ திங்கட்கிழமை 


கோர்ட்டில்‌ கட்டாவிட்டால்‌, துர்விநியோகம்‌ செய்ததாய்‌ ஏற்படும்‌ என்றும்‌, 


அட்வொகேட்‌ தொழிலிருந்து தள்ளப்பட்டு அழியாத அவமானத்துக்கும்‌ உள்ளாக 
வேண்டுமென்றும்‌, அவளுடைய நகைகளை விற்றுக்‌ கொடுப்பது ஒன்றுதான்‌ வழி 
என்றும்‌, அதைவிடத்‌ தான்‌ தூக்கு போட்டுக்‌ கொண்டு இறப்பதே மேல்‌ என்று 
தீர்மானித்துவிட்டதாகவும்‌ தெரிவிக்கிறான்‌. அவளிடம்‌ தான்‌ கொண்ட அழியாத 
அன்பைப்‌ பற்றிப்‌ பிறகு விரிவாக எழுதி, அவளுக்கும்‌ குழந்தைக்கும்‌ தனது லட்சோப 
லட்சம்‌ முத்தங்களை அளித்துக்‌ கடிதத்தை முடிக்கிறான்‌. 


கதாநாயகி ஞாயிற்றுக்‌ கிழமை மத்தியானம்‌ குழந்தையுடன்‌ ஒரு சிநேகிதியின்‌ 
வீட்டுக்குப்‌ போகிறாள்‌. அவள்‌ போன பிறகு கதாநாயகன்‌ மேற்படி கடிதத்தை 


84 


அவளுடைய அறையிலிருந்த மேஜையின்‌ மேல்‌ வைத்துவிட்டுத்‌ தூக்குப்‌ போட்டுக்‌ 
கொள்வதற்காகத்‌ தன்‌ அறைக்கு வருகிறான்‌. மேலே உத்திரத்தில்‌ சுருக்குப்‌ போட்டுக்‌ 
கயிறு கட்டிவிட்டுக்‌ கடவுளை நோக்கித்‌ தோத்திரம்‌ செய்கிறான்‌. ஞாபக மறதியால்‌ 
வீட்டுக்‌ கதவு எதையும்‌ தாழ்ப்பாளிட மறந்து விடுகிறான்‌. இதற்குள்‌ சிநேகிதி 
வீட்டுக்குச்‌ சென்ற கதாநாயகி தன்‌ மனம்‌ ஏதோ பரபரப்பு அடைந்திருப்பதைக்‌ 


காண்கிறாள்‌. உடம்பு ஒரு மாதிரியாய்‌ இருக்கிறதென்று சொல்லிவிட்டு உடனே வீடு 
திரும்புகிறாள்‌. வீட்டுக்கு வந்து மேஜை மீதிருந்த கடிதத்தைப்‌ பார்க்கிறாள்‌. உடனே 
பதைபதைத்து ஓடுகிறாள்‌. கதாநாயகன்‌ சுருக்கை மாட்டிக்‌ கொள்ளும்‌ சமயத்தில்‌, 


அவனைப்‌ போய்க்‌ கட்டிக்‌ கொண்டு கோவென்று கதறுகிறாள்‌. 


அந்தச்‌ சமயத்தில்‌ பாதிப்‌ பாட்டும்‌ பாதிப்‌ பேச்சுமாகக்‌ கதாநாயகனுக்கும்‌ 
கதாநாயகிக்கும்‌ நடந்த சம்பாஷணையின்‌ போது சபையில்‌ கண்ணீர்‌ விட்டுக்‌ 
கதறாதவர்கள்‌ யாரும்‌ இல்லையென்று சொல்லலாம்‌. "உங்களை விட எனக்கு இந்த 
நகை பெரிதா?" என்று சொல்லிக்‌ கதாநாயகி ஒவ்வொரு நகையாகக்‌ கழற்றிக்‌ 
கொடுக்கிறாள்‌. ஒவ்வொரு நகைக்கும்‌ அவள்‌ ஒரு பாட்டும்‌, பதிலுக்குக்‌ கதாநாயகன்‌ 
ஒரு பாட்டும்‌ பாடுகிறார்கள்‌. இந்தக்‌ கட்டத்தில்‌ சபையில்‌ முக்கியமாகப்‌ பெண்மணிகள்‌ 
பகுதியில்‌ உண்டான அல்லோலகல்லோலத்தைச்‌ சொல்ல சாத்தியம்‌ இல்லை. விம்மி 
விம்மி அழுதபடியால்‌ தொண்டை காய்ந்துபோய்‌, சோடா வாங்கிக்‌ குடித்துத்‌ தாகசாந்தி 
செய்து கொண்டு, மறுபடியும்‌ அவர்கள்‌ அழலானார்கள்‌. கதாநாயகி தன்‌ வைரக்‌ 
கம்மலைக்‌ கழற்றிக்‌ கொடுத்த போது ஒரு பெண்மணி உருக்க மிகுதியால்‌ மூர்ச்சை 
அடைந்தே விழுந்து விட்டாள்‌ என்றால்‌, வேறு சொல்லவும்‌ வேண்டுமோ? 


எல்லா நகைகளையும்‌ கழற்றி வைத்துவிட்டுக்‌ கதாநாயகி, "இவைகளை எடுத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. நாம்‌ இருவரும்‌ கூலி வேலை செய்து பிழைப்போம்‌. அதைப்‌ பற்றி 
எனக்குக்‌ கவலை இல்லை. ஆனால்‌ ஒரு வரங்‌ கொடுங்கள்‌" என்று கேட்கிறாள்‌. "என்‌ 
உயிரைக்‌ கேட்டாலும்‌ தருகிறேன்‌!" என்கிறான்‌ கதாநாயகன்‌. "இனிமேல்‌ குதிரைப்‌ 
பந்தயத்திற்குப்‌ போவதில்லை என்று சபதஞ்செய்யுங்கள்‌" என்கிறாள்‌. "ஆண்டவன்‌ 
ஆணை! உன்‌ மேல்‌ ஆணை! நம்‌ அருமைக்‌ குழந்தையின்‌ மேல்‌ ஆணை! நான்‌ இனிக்‌ 
குதிரைப்‌ பந்தயத்திற்குப்‌ போவதில்லை. அதைப்‌ பற்றி நினைப்பதுமில்லை" என்று 
கதாநாயகன்‌ சபதஞ்‌ செய்கிறான்‌. அச்சமயம்‌ சபையில்‌ வீற்றிருந்தவர்களில்‌ அநேகரும்‌ 


இவ்வாறே தங்களுக்குள்‌ சபதம்‌ செய்து கொண்டார்கள்‌. 


நாடகம்‌ சந்தோஷமாக முடிகின்றது. கதாநாயகன்‌ நகைகளை விற்பதற்காகக்‌ கிளம்பும்‌ 
தறுவாயில்‌ ஒரு தந்தியும்‌ ஒரு கடிதமும்‌ வருகின்றன. தந்தியில்‌ அவனுக்கு ஜில்லா 


85 


முன்சீப்‌ உத்தியோகமான செய்தி இருக்கிறது. கடிதத்தில்‌ கதாநாயகியின்‌ பாட்டி 
இறந்து போனதாகவும்‌ அவள்‌ தனது உயிலில்‌ கதாநாயகிக்கு ரூ.30,000 எழுதி 
வைத்திருப்பதாகவும்‌ தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மங்களம்‌ பாடித்‌ திரை விழுந்து 
நாடகம்‌ முடிவுறுகிறது. 


எதிர்பார்த்த அளவுக்கு மேல்‌ வெற்றியுடன்‌ நாடகம்‌ நடந்தேறிய தென்பதில்‌ 
சந்தேகமில்லை. பின்னும்‌ இரண்டு இரவுகள்‌ தொடர்ந்து நடத்தப்பட்டது. முன்னை 
விட அதிக ஜனங்கள்‌ கூடினார்கள்‌. அதிகக்‌ கண்ணீர்‌ வடிக்கப்பட்டது. அதிகம்‌ பேர்‌ 
குதிரைப்‌ பந்தயத்திற்குப்‌ போவதில்லை என்று சபதஞ்‌ செய்தார்கள்‌. கடைசியாகப்‌ 
பொது ஜனங்களின்‌ பிடிவாதமான வேண்டுகோளின்‌ பேரில்‌ அடுத்த 
ஞாயிற்றுக்கிழமை மாலை 'மாடினி' நாடகம்‌ நடத்தினார்கள்‌. அதுவும்‌ சிறப்பாக 


நடந்தேறியது. 


திங்கட்கிழமை ராஜாவும்‌ சீனுவும்‌ உட்கார்ந்து கணக்குப்‌ பார்த்தார்கள்‌. எல்லாச்‌ 
செலவுகளும்‌ போய்‌ 5,000 ரூபாய்‌ மீதம்‌ இருந்தது. தலைக்கு ரூபாய்‌ 2,500 என்று 
பிரித்துக்‌ கொண்டார்கள்‌. போட்ட திட்டத்தில்‌ ஒன்றே ஒன்று தான்‌ தவறிற்று. புத்தகம்‌ 
அச்சிட்டார்கள்‌ அல்லவா? நாலு நாளும்‌ நாடகக்‌ கொட்டகையில்‌ விற்றதில்‌ 3 
புத்தகங்களே விற்பனையாயின. பாக்கி முழுவதும்‌ மிஞ்சி விட்டது. ஆயினும்‌ இதைப்‌ 


பற்றி அவர்கள்‌ கவலைப்படவில்லை. 


நாளடைவில்‌ விற்றுவிடலாம்‌. அல்லது பத்திரிகைகளுக்கு மதிப்புரைக்கு அனுப்பிச்‌ 
செலவு பண்ணி விடலாம்‌ என்று தீர்மானித்தார்கள்‌. 


"இன்னும்‌ 13 நாள்‌ உனக்கு லீவு இருக்கிறதே? என்ன செய்யப்‌ போகிறாய்‌?" என்று 
சீனு கேட்டான்‌. 


"ஊருக்குப்‌ போய்‌ ரொம்ப நாளாயிற்று. எல்லாரையும்‌ அழைத்துக்கொண்டு போகலாம்‌ 


என்றிருக்கிறேன்‌" என்றான்‌ ராஜு. 


"சரி போய்‌ வா! வெகு நாளாக எனக்குக்‌ கொடைக்கானலுக்குப்‌ போகவேண்டுமென்ற 


ஆசை. அங்கே போகிறேன்‌" என்றான்‌ சீனு. 


KKK 


86 


அடுத்த சனிக்கிழமை உதகமண்டலத்தில்‌ குதிரைப்‌ பந்தய மைதானத்தில்‌ இரண்டு 
மனிதர்கள்‌ தற்செயலாகச்‌ சந்தித்தார்கள்‌. அவ்விடத்தில்‌ 'இவ்வாறு ஒருவரை ஒருவர்‌ 
சந்திப்போம்‌' என்று அவர்கள்‌ கனவிலும்‌ எதிர்பார்க்கவில்லையாதலால்‌, பிரமித்துப்‌ 


போய்‌ ஐந்து நிமிஷம்‌ அப்படியே ஸ்தம்பித்து நின்றார்கள்‌. 


"நீ ஊருக்குப்‌ போகவில்லை" என்றான்‌ சீனு. 


"நீ கொடைக்கானலுக்குப்‌ போகவில்லை?" என்றான்‌ ராஜு. 


அப்பொழுது அந்த மைதானத்தில்‌ 'தப்பிலி கப்‌' பந்தயத்திற்காகக்‌ குதிரைகள்‌ 
அதிவேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தன. 


34. கணையாழியின்‌ கனவு 


1. சகுந்தலை சுயம்வரம்‌ 


கனவுதான்‌; ஆனாலும்‌, எவ்வளவு இன்பகரமான கனவு! அசோக வனத்திலிருந்த 
சீதையிடம்‌ திரிஜடை தான்‌ கண்ட கனவைக்‌ கூறி வந்தாள்‌. சீதை மிகவும்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ அதைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. கடைசியாகத்‌ திரிஜடை, 
"....இராவணனுடைய மாளிகையிலிருந்து செந்தாமரையாள்‌ ஆயிரம்‌ முகமுடைய 
திருவிளக்கைக்‌ கையில்‌ ஏந்திக்‌ கிளம்பி வந்து விபீஷணன்‌ மனையில்‌ புகக்‌ கண்டேன்‌. 
ஜானகி! இத்‌ தருணத்தில்‌ நீ என்னை எழுப்பவே கண்‌ விழித்தேன்‌" என்று கூறி 
முடித்தாள்‌. அப்போது சீதை, "அம்மா! மறுபடியும்‌ தூங்கு, அந்தக்‌ கனவின்‌ 


குறையையும்‌ கண்டுவிட்டு எனக்குச்‌ சொல்லு" என்று வேண்டிக்‌ கொண்டாள்‌. 


["இது என்ன? நீர்‌ கூட இராமாயண ஆராய்ச்சியில்‌ இறங்கிவிட்டீரா?"] 


இல்லை, இல்லை உதாரணத்துக்காகவே மேற்படி சம்பவத்தைக்‌ குறிப்பிட்டேன்‌. 
ரகுராமன்‌ கனவிலிருந்து கண்‌ விழித்ததும்‌ ஏறக்குறைய சீதையைப்‌ போலவேதான்‌ 
ஆதங்கப்பட்டான்‌. "மறுபடியும்‌ தூங்க மாட்டோ மா? அந்தக்‌ கனவின்‌ பாக்கியையும்‌ 


காணமாட்டோ மா?" என்று ஏங்கினான்‌. 


87 


" [ப்‌ J ர 
ரகுராமனா? எந்த ரகுராமன்‌? 


ஓகோ! மன்னிக்க வேண்டும்‌. 


இராமாயணத்தின்‌ கதாநாயகனாகிய ரகுராமன்‌ அல்ல; இவன்‌ கணையாழி கே.பி. 


ரகுராமன்‌, பி.ஏ. 


["கணையாழியா? எந்தக்‌ கணையாழி?"] 


அட உபத்திரவமே! கணையாழி என்றால்‌, அநுமார்‌ இராமரிடமிருந்து வாங்கிச்‌ 
சீதையிடம்‌ கொண்டுபோய்க்‌ கொடுத்த கணையாழி அல்ல. இது, நான்‌ சொல்லப்‌ 
போகும்‌ கதை நடந்த ஊர்‌. அந்த ஊருக்கு ஏன்‌ 'கணையாழி' என்ற பெயர்‌ 


வந்ததென்பது வேறு கதை. அதை மற்றொரு சமயம்‌ சொல்லலாம்‌. இப்போது ரகுராமன்‌ 


கண்ட ரஸமான கனவைக்‌ கூறுகிறேன்‌. 


சகுந்தலை - இது அவளுடைய உண்மையான பெயரல்ல; மற்றோர்‌ இராமயணப்‌ 
பெயர்‌ வந்தால்‌ வாசகர்களால்‌ தாங்க முடியாது என்று பயந்து நான்‌ மாற்றி இட்ட 
பெயர்‌. சகுந்தலை ஆற்றங்கரை அரசமரத்தின்‌ அடிக்கிளையில்‌ ஏறி, உல்லாசமாய்ச்‌ 
சாய்ந்து கால்களைத்‌ தொங்கவிட்டுக்‌ கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள்‌. அவள்‌ வலது 
கரத்தில்‌ ஒரு பூமாலை தொங்குகிறது. கே.பி.ரகுராமனும்‌, இன்னும்‌ கணையாழி 
கிராமத்திலே கதாநாயகர்களாவதற்குத்‌ தகுதி வாய்ந்தவர்களாயிருந்த இளைஞர்கள்‌ 
அனைவரும்‌ அந்த மரத்தடியில்‌ நின்று - உட்கார்ந்து - நின்று - உட்கார்ந்து 
கொண்டிருந்தார்கள்‌. தெளிவாய்ச்‌ சொன்னால்‌, தோப்புக்கரணம்‌ போட்டுக்‌ 


கொண்டிருந்தார்கள்‌! 


சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு, அவர்கள்‌ ஒவ்வொருவராகக்‌ களைத்துப்‌ போய்‌ உட்காரத்‌ 
தொடங்கினார்கள்‌. ஒருவர்‌, இருவர்‌, மூவர்‌, நால்வர்‌... உட்கார்ந்து விட்டார்கள்‌. 
ரகுராமனும்‌, வைத்தியநாதனும்‌ மட்டுந்தான்‌ பாக்கி. கடைசியில்‌, வைத்தியநாதனும்‌ 
தோல்வியுற்று உட்கார்ந்தான்‌, அப்போது மரத்தின்‌ மீதிருந்த சகுந்தலை குயிலினும்‌ 
யாழினும்‌ இனிய குரலில்‌, "ரகுராமனே ஜயித்தார்‌. அவருக்கே நான்‌ மாலையிடுவேன்‌" 


88 


என்று சொல்லிக்‌ கொண்டே மரத்திலிருந்து கீழிறங்கலானாள்‌. அப்போது ரகுராமன்‌ 
அவளுக்குக்‌ கைகொடுத்து இறக்கிவிடுவதற்காகத்‌ துள்ளிக்‌ குதித்துச்‌ சென்றான்‌. 
இத்தகைய ரஸமான, ருசிகரமான, நாவிலே ஜலம்‌ ஊறச்‌ செய்யும்படியான 
இடத்திலேதான்‌ ரகுராமன்‌ கண்‌ விழித்தது. நிதானித்துப்‌ பார்த்தான்‌. தான்‌ 
படுக்கையிலிருந்து எழுந்து தாழ்வாரத்தின்‌ தூணையும்‌, கூரை விட்டத்தையும்‌ பிடித்த 
வண்ணமாய்‌ நிற்பதைக்‌ கண்டான்‌. மறுபடியும்‌ படுத்துத்‌ தூங்கி, அந்தக்‌ கனவின்‌ 
குறையையும்‌ காணமாட்டோ மாவென்று அவன்‌ உள்ளம்‌ துடிதுடித்தது. ஆனால்‌, பிறகு 


தூக்கம்‌ வரவேயில்லை. மனம்‌ எண்ணாததெல்லாம்‌ எண்ணிற்று. 


இந்தக்‌ கனவு, முதல்‌ நாள்‌ சாயங்காலம்‌ தானும்‌ மற்றக்‌ கணையாழி இளைஞர்களும்‌ 
பேசிக்‌ கொண்டிருந்ததன்‌ பயனேயென்பது அவனுக்கு ஞாபகம்‌ வந்தது. 


"முன்னெல்லாம்போல்‌ இக்காலத்திலும்‌ சுயம்வரம்‌ ஏன்‌ நடத்தக்‌ கூடாது? நமக்குள்‌ 
தீரமான காரியம்‌ செய்கிறவன்‌ சகுந்தலையை மணம்‌ புரிவதென்று ஏற்படுத்தி 


விட்டால்‌?..." என்றான்‌ கல்யாணசுந்தரம்‌. 


"அப்படி ஏற்படுத்தினால்‌ நீதான்‌ ஜயிப்பாய்‌ என்று எண்ணமோ ?" என்றான்‌ 


இராமமூர்த்தி. 


"எனக்கு ஒன்று தெரியும்‌; யார்‌ அதிகமான தோப்புக்‌ கரணம்‌ போட முடியும்‌ என்று 
பந்தயம்‌ ஏற்படுத்தினால்‌, ரகுராமன்‌ தான்‌ ஜெயிப்பான்‌" என்று வைத்தியநாதன்‌ 


சொன்னான்‌. 


எல்லாரும்‌ சிரித்தார்கள்‌. வைத்தியநாதன்‌ கூறியதில்‌ கொஞ்சம்‌ உண்மையுண்டு. 
ரகுராமன்‌ சிறு பையனாயிருந்த போதிலிருந்து பஸ்கி போட்டுப்‌ பழகியவன்‌. முன்னூறு, 
நானூறு பஸ்கி ஒரே மூச்சில்‌ அவனால்‌ போட முடியும்‌. 


பிறகு, அவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌ எந்தெந்தப்‌ பந்தயத்தில்‌ ஜயிப்பான்‌ என்பதைப்‌ 
பற்றிப்‌ பேச்சு நடந்தது. 


இவ்வாறு, தன்னைப்‌ பரிகாசம்‌ செய்வதற்காக, அவர்கள்‌ சொன்னதையே தான்‌ 


89 


கனவில்‌ செய்ததாகக்‌ கண்டதை நினைக்க ரகுராமனுக்குச்‌ சிறிது நாணமாயிருந்தது. 
ஆனாலும்‌ என்ன? மற்றவர்களுக்கு அது தெரியப்‌ போவதில்லை. தன்‌ வரையில்‌ 
மறுபடியும்‌ கண்விழித்தே எழாமல்‌ அந்தக்‌ கனவு காண்பதிலேயே வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
கழித்துவிட மாட்டோ மா என்று அவனுக்குத்‌ தோன்றியது. 


கணையாழியில்‌ அன்றிரவு ரகுராமனைப்‌ போல்‌ பந்தயத்தில்‌ மற்றவர்களைத்‌ 
தோற்கடித்துச்‌ சகுந்தலையை மணம்‌ புரிவது சம்பந்தமான கனவு கண்டவர்கள்‌ 
இன்னும்‌ பலர்‌ உண்டு. வைத்தியநாதன்‌ என்ன கனவு கண்டான்‌ தெரியுமா? அவனும்‌, 
இராமமூர்த்தி, ரகுராமன்‌ முதலியோரும்‌ வரிசையாக இலைகளுக்கு முன்னால்‌ 
உட்கார்ந்தார்கள்‌. எதிரில்‌ ஒரு பெரிய அண்டா நிறைய இட்டிலியும்‌, ஒரு ஜாடி நிறைய 
எண்ணெயும்‌, மிளகாய்ப்‌ பொடி வகையராக்களும்‌ வைத்திருந்தன. சகுந்தலை அந்த 
இட்டிலிகளை எடுத்துப்‌ பரிமாற ஆரம்பித்தாள்‌. அருகில்‌ வைத்திருந்த கறுப்புப்‌ 
பலகையில்‌ அவர்கள்‌ தின்ற இட்டிலிகளுக்குக்‌ கணக்குப்‌ போட்டு வந்தாள்‌. மற்றவர்கள்‌ 
எட்டு, பத்து, பதினைந்து, பதினெட்டாவது இட்டிலியில்‌ நின்று விட்டார்கள்‌. ஆனால்‌ 
வைத்தியநாதனோ மேலே மேலே போய்க்‌ கொண்டிருந்தான்‌. இட்டிலி பரிமாறிக்‌ 
கொண்டிருந்த - ஒரே ஒரு தந்த வளையல்‌ மட்டும்‌ அணிந்த - சகுந்தலையின்‌ மலர்க்‌ 
கரத்தை அவன்‌ பார்ப்பான்‌. "இத்தகைய அழகிய கையினால்‌ இட்டிலி பரிமாறப்‌ 
படுகையில்‌, அந்த அண்டாவிலுள்ள இட்டிலிகளைச்‌ சாப்பிடுவதுதானா ஒரு பிரமாதம்‌? 
முடிவென்பதே இல்லாமல்‌ இட்டிலிகளைச்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டேயிருக்கலாமே!" 
என்று அவனுக்குத்‌ தோன்றும்‌. கடைசியாக, அவன்‌ நாற்பத்தாறாவது இட்டிலி தின்று 
கொண்டிருக்கையில்‌, சகுந்தலை பவழத்தை வென்ற தன்‌ இதழ்களைத்‌ திறந்து, "இதோ 
வைத்தியநாதனேதான்‌ வெற்றி பெற்றார்‌. அவருக்கே நான்‌ மாலை சூட்டுவேன்‌!" என்று 
கூறி மாலையை எடுத்து வந்தாள்‌. அந்த சமயத்தில்‌ - நாற்பத்தாறாவது இட்டிலி 
வைத்தியநாதனுடைய தொண்டைக்குக்‌ கீழே இறங்காமல்‌ அங்கேயே நின்றுவிட்டது. 
திக்கு முக்காடிப்‌ போய்‌ வைத்தியநாதன்‌ உளறிக்‌ கொண்டே படுக்கையில்‌ எழுந்து 
உட்கார்ந்தான்‌. பனிக்காக அவன்‌ தலையில்‌ கட்டிக்‌ கொண்டிருந்த கம்பளித்‌ துணியின்‌ 
முடிச்சு கழுத்தில்‌ இறுகியிருப்பதை உணர்ந்து அதைத்‌ தளர்த்தி விட்டான்‌. 


இம்மாதிரியே கல்யாணசுந்தரம்‌, ராஜசேகரன்‌, மாசிலாமணி, இராமமூர்த்தி 
முதலியவர்கள்‌ எல்லோரும்‌ அன்றிரவு வெவ்வேறு விதமான கனவுகள்‌ கண்டார்கள்‌. 


90 


2. கல்கத்தா ரங்கநாதம்‌ 


கணையாழி, அருணை நதி தீரத்திலுள்ள வளம்‌ பொருந்திய கிராமம்‌. அந்தக்‌ 
கிராமத்தார்‌ பரம்பரையான புத்திசாலிகள்‌. அவர்கள்‌ தானிய லக்ஷ்மியை 
இஷ்டதெய்வமாகக்‌ கொண்டு வழிபட்டு வந்தார்கள்‌. இந்த வழிபாட்டில்‌ வட்டி, 
வட்டிக்கு வட்டி, கூட்டு வட்டி ஆகிய மந்திரங்களை இடை விடாமல்‌ உச்சரித்து 


வந்தார்கள்‌. சக்திவாய்ந்த இந்த மந்திரங்களுக்குக்‌ கட்டுப்பட்டு, தனலக்ஷ்மியும்‌ 
அக்கிராமவாசிகளுக்கு அடிமை பூண்டு வாழ்ந்து வந்தாள்‌. 


இத்தகைய கிராமத்தில்‌ இளந்தலைமுறையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எல்லாரும்‌ ஆங்கிலப்‌ 
படிப்புள்ளவர்களாயிருந்ததில்‌ ஆச்சரியமில்லையல்லவா? அந்த ஊரில்‌ இருபது 
வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள்‌ எல்லாரும்‌ அநேகமாக எம்‌.ஏ.க்கள்‌; எம்‌.ஏ. 
அல்லாதவர்கள்‌ பி.ஏ.க்கள்‌; அதுவும்‌ இல்லாதவர்கள்‌ பாதி பி.ஏ.க்கள்‌. எல்லோரும்‌ 
பணக்காரர்கள்‌ ஆதலால்‌, உத்தியோகத்தைத்‌ தேடி அலையாமல்‌ வேண்டுமானால்‌ 


உத்தியோகம்‌ தங்களைத்‌ தேடி வரட்டும்‌ என்று ஊரில்‌ தங்கி விட்டவர்கள்‌. 


அப்படிப்பட்ட கணையாழி கிராமத்தில்‌ இப்போது வசித்து வந்த முந்தின 
தலைமுறையைச்‌ சேர்ந்தவர்களில்‌ கல்கத்தா ரங்கநாதம்‌ என்று ஒருவர்‌ இருந்தார்‌. 
கணையாழியில்‌ பிறந்துங்கூட லேவாதேவி செய்யாத அபூர்வ மனிதர்களில்‌ இவர்‌ 
ஒருவர்‌. அக்கவுண்டண்ட்‌ ஜெனரல்‌ உத்தியோகத்திலிருந்து பென்ஷன்‌ பெற்றுச்‌ 
சமீபத்தில்‌ விலகியவர்‌. வெகுகாலம்‌ கல்கத்தாவில்‌ வசித்தபடியால்‌, இவருக்குக்‌ 
கல்கத்தா ரங்கநாதம்‌ என்று பெயர்‌ வந்தது. இரண்டு வருஷத்துக்கு முன்பு இவருடைய 
அருமை மனைவியும்‌, மூத்த புதல்வனும்‌ ஏறக்குறைய ஒரே சமயத்தில்‌ காலஞ்சென்ற 
பிறகு, தம்‌ புதல்வி சகுந்தலையை ஸ்ரீ ரவீந்தரநாதரின்‌ சாந்திநிகேதனத்தில்‌ 
விட்டுவிட்டுத்‌ தாம்‌ கணையாழிக்கே வந்துவிட்டார்‌. இங்கு ஒரு சமையற்காரனை 


வைத்துக்‌ கொண்டு ஏகாங்கியாய்‌ வாழ்ந்து வந்தார்‌. 


ஐந்தாறு பீரோக்கள்‌ நிரம்பிய அடுக்கி வைத்திருந்த புத்தகங்கள்தான்‌ அவருக்குத்‌ 
துணையாய்‌ இருந்து வந்தனர்‌. 


சில சமயம்‌ கணையாழி இளைஞர்களில்‌ சிலர்‌, அவர்‌ வீட்டுக்குப்‌ போய்‌ அவருடன்‌ 


பேசிக்‌ கொண்டிருப்பதுண்டு. அதாவது, பெரும்பாலும்‌ அவர்கள்‌ பேசிக்‌ 


91 


கொண்டிருப்பார்கள்‌; அவர்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்பார்‌. ஆனால்‌, சிற்சில சமயம்‌ அவர்‌ 
உண்மையில்‌ தாங்கள்‌ பேசுவதைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கிறாரா, அல்லது கேட்டுக்‌ 
கொண்டிருப்பது போல்‌ பாசாங்கு செய்கிறாரா என்று அவர்களுக்குச்‌ சந்தேகம்‌ 


உண்டாவதுண்டு. 


உதாரணமாக, அவர்கள்‌ ஒரு நாள்‌ கிரிக்கெட்டைப்‌ பற்றிப்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, 
ஸி.கே.நாயுடு எந்த ஊர்க்காரர்‌ என்று கேள்வி பிறந்தது. அவர்‌ தமிழ்நாட்டில்‌ 
பிறந்தவர்தான்‌ என்று ஒருவன்‌ சொன்னான்‌. "இல்லை, இல்லை! அவர்‌ 
பங்களூர்க்காரர்‌" என்றான்‌ மற்றொருவன்‌. "என்ன, உங்களுக்குத்‌ தெரியுமா 
ஸி.கே.நாயுடு எந்த ஊர்க்காரர்‌ என்று?" என்பதாக ஒருவன்‌ ரங்கநாதம்‌ அவர்களைப்‌ 


பார்த்துக்‌ கேட்டான்‌. அப்போது அவர்‌ அரை நிமிஷம்‌ திகைத்திருந்துவிட்டு, 
"ஸரோஜினி நாயுடு தானே? வங்காளி ஸ்திரீதான்‌. சந்தேகமென்ன?" என்று கூறினார்‌. 


இத்தகைய மெய்மறந்த பேர்வழி ஒரு நாள்‌ கணையாழி இளைஞர்களிடம்‌ மிகவும்‌ 
உற்சாகமாகவும்‌, பரபரப்புடனும்‌ வார்த்தகளைக்‌ கொட்டிப்‌ பேசத்‌ தொடங்கியபோது 
அவர்களுக்குப்‌ பெரிதும்‌ ஆச்சரியமாய்ப்‌ போயிற்று. முதலில்‌ அவர்‌ கணையாழி 
ஸ்டேஷனில்‌ எந்தெந்த ரயில்‌ எவ்வெப்போது வருகிறதென்பதை மிக நுட்பமாய்‌ 
விசாரித்தார்‌. பிறகு கணையாழியைச்‌ சுற்றி மோட்டார்‌ போகக்கூடிய நல்ல சாலைகள்‌ 
என்னென்ன இருக்கின்றனவென்று கேட்டார்‌. அப்புறம்‌, அந்த இளைஞர்களில்‌ 
யாருக்காவது கலியாணம்‌ ஆகியிருக்கிறதாவென்று வினவினார்‌. ஒருவருக்கும்‌ 
ஆகவில்லையென்றார்கள்‌. ஸ்ரீதரன்‌ என்பவனுக்கு மட்டும்‌ சமீபத்தில்‌ கலியாணம்‌ 
நிச்சயமாகியிருக்கிறது. மணப்பெண்ணுக்கு வயது பதினொன்று என்று அறிந்த போது 
அவரால்‌ சிரிப்பைத்‌ தாங்கவே முடியவில்லை. 


"இந்தக்‌ காலத்திலே கூடவா இத்தகைய பொம்மைக்‌ கலியாணங்கள்‌ நடக்கின்றன?" 
என்று ஆச்சரியப்பட்டார்‌. கலியாணத்தைப்‌ பற்றிய பேச்சு வளர்ந்தது. "பெண்களுக்கு 
வயது வந்த பிறகு அவர்களே கணவர்களைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கொள்ளும்படி விட்டு 

விட வேண்டும்‌" என்னும்‌ தமது கொள்கையைத்‌ தாங்கி ஸ்ரீ ரங்கநாதம்‌ விரிவாகப்‌ 


பேசினார்‌. 


பிறகு, அந்த ஊரில்‌ படிப்புள்ள ஸ்திரீகள்‌ யாராவது இருக்கிறார்களா என்றும்‌, 
மாதர்கள்‌ கூடிப்‌ பொழுது போக்குவதற்குரிய சங்கம்‌ ஏதாவது இருக்கிறதா என்றும்‌, 


இன்னும்‌ என்னவெல்லாமோ விசாரித்தார்‌. ஒரு நாளும்‌ இல்லாத புதுமையாக, 
கணையாழியின்‌ சமூக வாழ்க்கையில்‌ கிழவர்‌ இவ்வளவு சிரத்தை காட்டியது ஏன்‌ 
என்பது கடைசியாகத்‌ தெரியவந்தது. அவருடைய புதல்வி சகுந்தலைக்கு விசுவ 
பாரதியில்‌ கல்விப்‌ பயிற்சி முடிந்து விட்டதென்றும்‌, அவள்‌ மறுநாள்‌ காலை ரயிலில்‌ 
கணையாமழிக்கு வருகிறாளென்றும்‌ இரண்டு முன்று மாதம்‌ இங்கே 
தங்கியிருப்பாளென்றும்‌ அறிவித்தார்‌. 


தங்களுடைய வாழ்க்கையிலேயே புதுமையான அநுபவம்‌ ஒன்று ஏற்படப்‌ 
போகிறதென்ற உணர்ச்சியுடன்‌, அன்றிரவு கணையாழி இளைஞர்கள்‌ படுக்கச்‌ 
சென்றார்கள்‌. 


3. புதுமைப்‌ பெண்‌ வருகை 


மறுநாள்‌ காலையில்‌ ரயில்வே ஸ்டேஷனில்‌ அத்தனை பேருக்கும்‌ சேர்ந்தாற்போல்‌ 
என்ன காரியந்தான்‌ இருக்கும்‌? ரகுராமன்‌ டிக்கட்‌ கொடுக்கும்‌ குமாஸ்தாவின்‌ 
அறையில்‌ உட்கார்ந்து, அவருடன்‌ வெகு சுவாரஸ்யமாய்‌ ஏதோ பேசிக்‌ 
கொண்டிருந்தான்‌. ஆனால்‌ அவனுடைய கண்‌ அடிக்கடி கடிகாரத்தின்‌ முள்ளைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தது. 


வைத்தியநாதன்‌, போர்ட்டர்‌ சின்னப்பனுடன்‌ ஏதோ ரஸமான சம்பாஷணையில்‌ 


92 


ஆழ்ந்திருந்தான்‌. ஸ்ரீதரன்‌, ஸ்டேஷன்‌ பிளாட்பாரத்தைச்‌ சென்னைக்‌ கடற்கரையாகப்‌ 


பாவித்து உலாவிக்‌ கொண்டிருந்தான்‌. கல்யாணசுந்தரம்‌, எடை போடும்‌ இயந்திரத்தின்‌ 


மேல்‌ உட்கார்ந்து நேற்று வந்த தினசரிப்‌ பத்திரிகையின்‌ விளம்பரப்‌ பத்திகளை 
ஏகாக்கிர சிந்தையுடன்‌ படித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


வண்டி வந்து நின்றது. ரங்கநாதம்‌ ஸ்திரீகளின்‌ பிரத்தியேக வண்டியை நோக்கி 


விரைவாய்ச்‌ சென்றார்‌. அவர்‌ அவ்வளவு வேகமாக நடந்ததை ரகுராமன்‌ 


பார்த்ததேயில்லை. அடுத்த கணம்‌ ஸ்திரீகளின்‌ வண்டிக்குள்ளிருந்து ஒரு சந்திர பிம்பம்‌ 


வெளியே தோன்றுவதை அவன்‌ கண்டான்‌. 'இதென்ன பிம்பத்தின்‌ மத்தியில்‌ 
திடீரென்று முத்து வரிசை தோன்றுகிறது! அடடே! ஒரு பெண்ணின்‌ முகமா அது? 
அவளுடைய இளநகையா அப்படிப்‌ பளீரென்று ஒளி வீசுகிறது!' "அப்பா! இதோ 


93 


இருக்கிறேன்‌!" என்று அவள்‌ சொன்ன சொற்கள்‌ தேனிற்‌ குழைத்தவையா? அல்லது 
தேவாமிர்தத்துடன்‌ தான்‌ கலந்தவையா? ரகுராமனுடைய கால்கள்‌ அவனையறியாமல்‌ 


அந்தப்‌ பக்கம்‌ நோக்கி நடந்தன. 


சாமான்கள்‌ இறக்கப்பட்டு, சகுந்தலை வண்டியிலிருந்து கீழே இறங்குவதற்குள்‌, 
கணையாழியில்‌ கதாநாயகர்களாவதற்குத்‌ தகுதிவாய்ந்த அவ்வளவு இளைஞர்களும்‌ 
அங்கே சூழ்ந்து விட்டார்கள்‌. போர்ட்டர்‌ சின்னப்பன்‌ தனது உத்தியோக வாழ்க்கையில்‌ 
என்றும்‌ காணாத அதிசயத்தை அன்று கண்டான்‌. சாதாரணமாய்‌ ஒரு சிறு 
கைப்பெட்டியைத்‌ தூக்குவதற்குக்‌ கூடத்‌ தன்னைத்‌ தேடிப்‌ பிடிக்கும்‌ வழக்கமுடைய 
சின்ன எஜமான்கள்‌ எல்லாம்‌ தலைக்குத்‌ தலை பெட்டியோ, படுக்கையோ, வேறு 


சாமானோ எடுத்துக்‌ கொண்டு போவதை அவன்‌ அன்று பார்த்தான்‌. 


சாமான்கள்‌ ஏற்றப்பட்டு, ரங்கநாதமும்‌ சகுந்தலையும்‌ வண்டியில்‌ ஏறி உட்கார்ந்ததும்‌, 
"சரி, சாயங்காலம்‌ வருகிறோம்‌. மற்ற விஷயங்கள்‌ பேசிக்‌ கொள்ளலாம்‌" என்று 


வைத்தியநாதன்‌ சொன்னான்‌. 


"சரி, சாயங்காலம்‌ வாருங்கள்‌" என்று ரங்கநாதமும்‌ சொன்னார்‌. ஆனால்‌ வழியில்‌ 
சகுந்தலை, "மற்ற விஷயங்கள்‌ என்ன?" என்று கேட்டபோது, அவர்‌ தமது வழுக்கை 


மண்டையைச்‌ சொறியத்‌ தொடங்கினார்‌. 


அன்றைய தினத்துச்‌ சாயங்காலமானது, மத்தியான்னம்‌ இரண்டு மணிக்கே 


வந்துவிட்டதாகத்‌ தோன்றியது. மணி மூன்று அடிப்பதற்குள்‌ ரகுராமன்‌, 
வைத்தியநாதன்‌ முதலான ஏழெட்டுப்‌ பேரும்‌ ரங்கநாதம்‌ அவர்களின்‌ வீட்டுக்‌ கூடத்தில்‌ 
கூடிவிட்டார்கள்‌. ரங்கநாதமும்‌ அவர்களை எப்போதையும்‌ விட அதிக உற்சாகத்துடன்‌ 
வரவேற்றார்‌. ஒரு நாளும்‌ இல்லாத திருநாளாக அவர்களுக்கெல்லாம்‌ காப்பிக்‌ 
கொண்டு வரும்படி சமையற்காரனுக்கு உத்தரவிட்டார்‌. 


காப்பியுடன்‌ சகுந்தலையும்‌ வந்தாள்‌. அவள்‌ உட்கார்ந்ததும்‌, "நேற்றுச்‌ 


சொன்னேனல்லவா? என்னுடைய பெண்‌ இவள்‌ தான்‌" என்று ரங்கநாதம்‌ கூறினார்‌. 


"காலையிலேயே தெரிந்து கொண்டோம்‌" என்றான்‌ கல்யாணசுந்தரம்‌. 


94 


"காலையில்‌ நீங்களாக அல்லவா தெரிந்து கொண்டீர்கள்‌! இப்போது நான்‌ முறைப்படி 


அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்‌" என்றார்‌. 


"எனக்கு இவர்களை இன்னார்‌ என்று அறிமுகப்படுத்தவில்லையே, அப்பா?" என்றாள்‌ 


சகுந்தலை. 


"ஆமாம்‌, அதைத்தான்‌ இப்போது செய்யப்‌ போகிறேன்‌. இதோ இவர்‌ தான்‌ 
வைத்தியநாதன்‌" என்றதும்‌, எல்லாரும்‌ கொல்லென்று சிரித்தார்கள்‌. ஏனென்றால்‌, 


அவரால்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்டவன்‌ பெயர்‌ கல்யாணசுந்தரம்‌. 


"இல்லை, என்‌ பெயர்‌ கல்யாணசுந்தரம்‌. அதோ அவர்‌ பெயர்‌ வைத்தியநாதன்‌" 


என்றான்‌ கல்யாணசுந்தரம்‌. 


"வைத்தியநாதன்‌, எம்‌.ஏ." என்றான்‌ அவ்வாறு சுட்டிக்‌ காட்டப்பட்டவன்‌. "எம்‌.ஏ." 
என்று பரிகாசமாயச்‌ சேர்த்ததாக அவனுடைய எண்ணம்‌. சமயத்தில்‌ அதையும்‌ போட்டு 


வைத்துவிடலாமென்று உத்தேசமும்‌ உண்டு. 


"அப்பா எப்போதுமே இப்படித்தான்‌. அவருக்குப்‌ பெயர்‌, ஊர்‌ ஒன்றும்‌ ஞாபகம்‌ 
இருப்பதில்லை. ஏன்‌, அப்பா! என்‌ பெயர்‌ உங்களுக்கு ஞாபகம்‌ இருக்கிறதா?" என்று 


சகுந்தலை கேட்டாள்‌. 


உடனே ஒரு பலமான அதிர்வேட்டுச்‌ சிரிப்பு கிளம்பிற்று. அதில்‌ ரங்கநாதமும்‌ 
சமையற்காரனும்‌ கூடக்‌ கலந்து கொண்டார்கள்‌. ஆனால்‌ ரகுராமன்‌ மட்டும்‌ 
சிரிக்கவில்லை. காரணம்‌, அரை நாழிகையாக அவன்‌ வேறொரு யோசனையில்‌ 
ஆழ்ந்திருந்தான்‌. சகுந்தலையிடம்‌ ஏதாவது பேச வேண்டுமென்பது அவனுக்கு 


எண்ணம்‌. ஆனால்‌ என்னத்தைப்‌ பேசுவது?... 
கடைசியாக தைரியம்‌ கொண்டு, "கல்கத்தாவிலே என்ன விசேஷம்‌?" என்று கேட்டு 
விட்டான்‌. இந்த மூன்று வார்த்தைகளை வெளியே கொண்டு வருவதற்குள்‌ அவனுக்கு 


மூச்சு முட்டிவிடும்‌ போல்‌ இருந்தது. 


"கல்கத்தாவிலா? எவ்வளவோ விசேஷம்‌!" என்றாள்‌ சகுந்தலை. அப்போது 


95 


தேசமெங்கும்‌ சுதந்திர இயக்கம்‌ தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. கல்கத்தாவில்‌ 
வெகு மும்முரமாயிருந்தது. அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளைச்‌ சகுந்தலை கூறலானாள்‌. 
வாயில்‌ ஈ புகுந்தது தெரியவில்லை என்பார்களே, அந்த மாதிரி எல்லாரும்‌ 


அவ்விவரங்களைக்‌ கேட்கலாயினர்‌. 
சாயங்காலம்‌ அவர்கள்‌ வீடு திரும்பிச்‌ சென்றபோது, "பாரதியார்‌ புதுமைப்‌ பெண்‌ என்று 


பாடியிருக்கிறாரே, அவள்‌ இவள்‌ தான்‌ போல்‌ இருக்கிறது" என்றான்‌ கல்யாணசுந்தரம்‌. 


அந்தச்‌ சமயந்தான்‌ முதல்‌ அத்தியாயத்தில்‌ குறிப்பிட்ட சம்பாஷணை அவர்களுக்குள்‌ 
நடந்தது. அன்றிரவேதான்‌ ரகுராமன்‌, வைத்தியநாதன்‌ முதலியோர்‌ இன்பக்‌ கனவுகள்‌ 


கண்டார்கள்‌. 


இரவு படுக்கைக்குப்‌ போகுமுன்‌ சகுந்தலை, ரங்கநாதம்‌ அவர்களிடம்‌, "அப்பா! இந்த 
ஊர்ப்‌ பிள்ளைகள்‌ கொஞ்சம்‌ பைத்தியமாயிருப்பார்கள்‌ போல்‌ இருக்கிறதே!" என்று 


சொன்னாள்‌. 


"என்ன? பைத்தியம்‌ என்றா சொன்னாய்‌?" என்று ரங்கநாதம்‌ கேட்டார்‌. 


ய்‌ உர 
ஆமாம. 


"ரொம்ப சந்தோஷம்‌." 


"அதில்‌ சந்தோஷம்‌ என்ன, அப்பா?" என்று சகுந்தலை சிரித்துக்‌ கொண்டே கேட்டாள்‌. 


"இல்லை, நான்‌ அவர்களை அசடுகள்‌ என்று நினைத்தேன்‌, நீ பைத்தியம்‌ 


என்கிறாயே?" 


சகுந்தலை இன்னும்‌ அதிகமாகச்‌ சிரித்துவிட்டு, "அதென்ன அப்பா! அசடைவிடப்‌ 


பைத்தியம்‌ மேலா?" என்று கேட்டாள்‌. 


"ஆமாம்‌! அசடுகளினால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. ஆனால்‌ பைத்தியங்களினால்‌ 
ஏதாவது காரியம்‌ செய்ய முடியும்‌." 


96 


"அவர்களைக்‌ கொண்டு கொஞ்சம்‌ காரியம்‌ செய்விக்கலாமென்றுதான்‌ நினைக்கிறேன்‌! 
பார்க்கலாம்‌" என்றாள்‌ சகுந்தலை. 


4. அல்லோல கல்லோலம்‌ 


கணையாழியில்‌ பெண்கள்‌ பள்ளிக்கூடம்‌ ஒன்று இருந்தது. அதன்‌ உபாத்தியாயரின்‌ 
பெயர்‌ கனகசபை வாத்தியார்‌. கொஞ்சம்‌ பழைய காலத்து மனிதர்‌. ஐயோ! சாமி! அன்று 
அவர்‌ அடைந்த காப்ராவைப்‌ போல்‌ அதற்கு முன்‌ அவருடைய வாழ்நாளில்‌ என்றும்‌ 
அடைந்ததில்லை. 


"ஸார்‌! ஸார்‌! யாரோ வரா, ஸார்‌?" என்று ஒரு பெண்‌ கூவினாள்‌. உடனே எல்லாப்‌ 
பெண்களும்‌ ஜன்னலண்டை குவிந்து வேடிக்கை பார்க்கலானார்கள்‌. வாத்தியாரும்‌ 
அந்தப்‌ பக்கம்‌ நோக்கினார்‌. உடனே பள்ளிக்கூடம்‌, பெஞ்சு, நாற்காலி, மேஜை, 
மைக்கூடு எல்லாம்‌ அவரைச்‌ சுற்றிச்‌ சுழலத்‌ தொடங்கின. சட்டென்று 'பிளாக்‌ போர்டு' 
துடைக்கும்‌ குட்டையை எடுத்துத்‌ தலைப்பாகையாகச்‌ சுற்றிக்‌ கொண்டார்‌. மேஜை 
மீதிருந்த தலைப்பாகையை உதறி அங்கவஸ்திரமாகப்‌ போட்டுக்‌ கொண்டார்‌. பிறகு, 
நாற்காலி முதுகின்‌ மேல்‌ கிடந்த மேல்‌ வேஷ்டியை எடுத்து, அதை என்ன 
செய்வதென்று தெரியாமல்‌ விழித்தார்‌. இதற்குள்‌, சமீபத்தில்‌ காலடிச்‌ சத்தம்‌ கேட்கவே 
அதை மேஜை அறையில்‌ செருகிவிட்டுப்‌ பெண்களைப்‌ பார்த்து, "சனியன்களே! 
உட்காருங்கள்‌. அவரவர்கள்‌ இடங்களில்‌ உட்காருங்கள்‌!" என்று பாம்பு சீறுவது 


போன்ற குரலில்‌ அதட்டினார்‌. 


அடுத்த நிமிஷத்தில்‌ ஸ்ரீமதி சகுந்தலா தேவியும்‌, அவளுடைய தகப்பனாரும்‌ 
பள்ளிக்கூட அறைக்குள்‌ வந்தார்கள்‌. "வாத்தியாரே! இவள்‌ என்னுடைய பெண்‌, 
கல்கத்தாவிலிருந்து வந்திருக்கிறாள்‌. பள்ளிக்கூடத்தைப்‌ பார்க்க வேண்டுமென்றாள்‌. 
அழைத்து வந்திருக்கிறேன்‌" என்று ரங்கநாதம்‌ கூறினார்‌. வாத்தியாருக்கு இந்த விஷயம்‌ 
விளங்கச்‌ சற்று நேரம்‌ பிடித்தது. அவர்‌ பள்ளிக்கூட இன்ஸ்பெக்டரெஸ்‌ அம்மாள்தான்‌, 
தீடீரென்று வந்துவிட்டாள்‌ என்று எண்ணியே அவ்வளவு குழப்பத்துக்குள்ளாகி- 
யிருந்தார்‌. இந்தக்‌ காலத்தில்‌ தான்‌ சின்னச்‌ சின்னப்‌ பெண்களுக்கெல்லாம்‌ 


97 


இன்ஸ்பெக்டரெஸ்‌ உத்தியோகம்‌ கொடுத்து தலை நரைத்த கிழவர்களை 
மிரட்டுவதற்கென்று அனுப்பி விடுகிறார்களே! 


வாத்தியாருடைய கோலத்தைப்‌ பார்த்துச்‌ சகுந்தலை புன்னகை செய்து கொண்டு, 


"உங்களுக்கு ஒன்றும்‌ ஆட்சேபம்‌ இல்லையே?" என்று கேட்டாள்‌. 


"எதற்கு?" என்றார்‌ வாத்தியார்‌. 


"தினம்‌ நான்‌ இங்கு வந்து குழந்தைகளுக்குப்‌ பாட்டுச்‌ சொல்லிக்‌ கொடுக்கலாமென்று 


நினைக்கிறேன்‌. செய்யலாமல்லவா ?" என்றாள்‌. 


கனகசபை வாத்தியாருக்கு திடீரென்று பேசும்‌ சக்தி வந்தது. "அடடா! இப்படி ஒருவரும்‌ 
இல்லையே என்று தானே காத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌? இந்த ஊரில்‌ இவ்வளவு பேர்‌ 
இருக்கிறார்களே? ஒருவராவது இங்கு வந்து எட்டிப்‌ பார்த்தது கிடையாது. குழந்தைகள்‌ 
வீட்டில்‌ இருந்தால்‌ தொல்லையென்று பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி விடுகிறார்கள்‌. 
அதுவும்‌ பாதி நாளைக்கு அனுப்புவதில்லை. 'கணக்கு வரவில்லை", 'பாட்டு வரவில்லை' 
என்று மட்டும்‌ அடிக்கடி புகார்‌ செய்கிறார்கள்‌..." என்று இவ்வாறு வாத்தியார்‌ தம்‌ 
முறையீட்டை ஆரம்பித்தார்‌. 


சகுந்தலை கால்மணி நேரத்திற்குள்‌ பள்ளிக்கூடத்திலுள்ள குழந்தைகளிடத்திலெல்லாம்‌ 
பேசிப்‌ பெயர்‌, வகுப்பு எல்லாம்‌ விசாரித்து சிநேகம்‌ செய்து கொண்டாள்‌. பிறகு, 
'ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா" என்னும்‌ ஹிந்தி தேசியக்‌ கொடிப்‌ பாட்டில்‌ இரண்டடி 
சொல்லிக்‌ கொடுத்தாள்‌. பின்னர்‌, "நாளைக்கு வருகிறேன்‌" என்று சொல்லிவிட்டு 


வெளிக்‌ கிளம்பினாள்‌. 


சகுந்தலையும்‌ அவள்‌ தகப்பனாரும்‌ திரும்பி வீட்டுக்குப்‌ போகையில்‌ கணையாழியின்‌ 
வீதியில்‌ ஓர்‌ அதிசயமான காட்சியைக்‌ கண்டார்கள்‌. ஒவ்வொரு வீட்டிலும்‌ உள்ள 
ஆண்கள்‌, பெண்கள்‌ எல்லாருக்கும்‌ ஏக காலத்தில்‌ வாசல்‌ பக்கத்தில்‌ என்ன தான்‌ 
வேலை இருந்ததோ, தெரியவில்லை. புருஷர்களும்‌ கொஞ்சம்‌ வயதான ஸ்திரீகளும்‌ 
வாசலிலும்‌ திண்ணையிலும்‌ காணப்பட்டனர்‌. இளம்‌ பெண்களோ வீட்டு நடைகளின்‌ 


கதவிடுக்குகளிலும்‌, காமரா உள்ளின்‌ ஜன்னல்‌ ஓரங்களிலும்‌ நின்று கொண்டு எட்டி 


98 


எட்டிப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. விஷயம்‌ என்னவென்றால்‌, சகுந்தலையும்‌ 


அவள்‌ தந்தையும்‌ அந்த ஊர்ப்‌ பெண்கள்‌ பள்ளிக்கூடத்தைப்‌ பார்க்கப்‌ 


போயிருக்கிறார்கள்‌ என்ற செய்தி பரவவே, கல்கத்தா பெண்ணைப்‌ பார்ப்பதற்கென்று 


அவர்கள்‌ திரும்பி வருவதை எதிர்பார்த்து அவ்வளவு பேரும்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 


இவ்வாறு கணையாழி முழுவதும்‌ ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்தது. 


5. புரட்சி 


சகுந்தலை வந்தது முதல்‌ கணையாழி இளைஞர்களுக்குக்‌ கல்கத்தா ரங்கநாதம்‌ வீட்டில்‌ 
அடிக்கடி ஏதாவது வேலை ஏற்பட்டுக்‌ கொண்டிருந்தது. அவர்களுக்கு எந்த 
விஷயத்தில்‌, என்ன சந்தேகம்‌ ஏற்பட்டாலும்‌ அதைத்‌ தீர்த்து வைக்கக்‌ கூடியவர்‌ அவர்‌ 


ஒருவரே என்று கருதுவது போல்‌ காணப்பட்டது. 


ஒரு நாள்‌ எல்லாரும்‌ உட்கார்ந்து பேசிக்‌ கொண்டிருந்த போது சகுந்தலை, "இந்த ஊர்‌ 


எனக்குப்‌ பிடிக்கவேயில்லை. ஏன்‌ வந்தோம்‌ என்று இருக்கிறது" என்றாள்‌. ரங்கநாதம்‌ 


சற்றுத்‌ தூக்கிவாரிப்‌ போட்டவர்‌ போல அவள்‌ முகத்தைப்‌ பார்த்தார்‌. 


"ஏன்‌ அப்படிச்‌ சொல்லுகிறீர்கள்‌? இந்த ஊரில்‌ என்ன பிடிக்கவில்லை? இந்த 
ஜில்லாவிலேயே அழகான கிராமம்‌ என்று இதற்குப்‌ பெயர்‌ ஆயிற்றே?" என்று 


கல்யாணசுந்தரம்‌ சொன்னான்‌. 


"ஊர்‌ அழகானதுதான்‌. ஆனால்‌, மனிதர்கள்‌ மோசமானவர்கள்‌. எப்பொழுது 
பார்த்தாலும்‌ தெருவெல்லாம்‌ அசிங்கம்‌. பள்ளிக்கூடத்துக்குப்‌ பக்கதில்‌ குப்பை மேடு; 
கோவிலுக்குப்‌ பக்கத்தில்‌ மாட்டுக்‌ கொட்டகை; குடியானவர்கள்‌ தெருப்‌ பக்கம்‌ 
போகவே முடியவில்லை; அவ்வளவு குப்பையும்‌, நாற்றமும்‌. நேற்றுக்‌ கொஞ்சம்‌ தூரம்‌ 


போய்ப்‌ பார்த்தேன்‌. முடியாமல்‌, திரும்பி வந்து விட்டேன்‌" என்றாள்‌. 


அப்போது அவள்‌ தந்தை, "அதற்கு என்ன அம்மா செய்யலாம்‌? நம்முடைய ஜாதி 


99 


வழக்கமே அப்படி. வீதிகளையும்‌, வீட்டுச்‌ சுற்றுப்புறங்களையும்‌ சுத்தமாய்‌ 
வைத்திருப்பதற்கு வெள்ளைக்காரர்கள்‌ தான்‌. நமக்கு எப்போதுதான்‌ அந்த வழக்கம்‌ 
வரப்போகிறதோ தெரியவில்லை" என்றார்‌. 


"இந்த நண்பர்கள்‌ எல்லாரும்‌ மனம்‌ வைத்தால்‌ காரியம்‌ ஒரு நிமிஷத்தில்‌ நடந்து 
விடுகிறது. வேண்டுமானால்‌, சாந்திநிகேதனத்துக்கு அருகாமையில்‌ உள்ள 
கிராமங்களுக்கு இப்போது வந்து பாருங்கள்‌! எவ்வளவு சுத்தமாயிருக்கும்‌, தெரியுமா? 
படித்தவர்களாய்‌ உள்ளவர்கள்‌ கொஞ்ச நாளைக்குச்‌ செய்து காட்டினால்‌ மற்றவர்கள்‌ 
அப்புறம்‌ கிராமத்தைச்‌ சுத்தமாய்‌ வைத்துக்‌ கொண்டிருக்கத்‌ தாங்களே கற்றுக்‌ கொண்டு 


விடுவார்கள்‌" என்றாள்‌ சகுந்தலை. 


அது என்ன அதிசயமோ, தெரியாது. அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்‌ 
கணையாழியின்‌ வீதிகளில்‌ குவிந்து கிடந்த குப்பைகள்‌ எல்லாம்‌ எங்கேதான்‌ 
போயினவோ? கணையாழி இளைஞர்களுக்குத்‌ திடீரென்று கிராம சுகாதாரத்தில்‌ 
அக்கறை உண்டாகிவிட்டது. வீட்டிற்குள்ளேயும்‌, வெளியிலும்‌ அவர்கள்‌ சுத்தத்தைப்‌ 


பற்றியே பேசலானார்கள்‌. அவர்களுடைய முயற்சி 'கீழ்‌' ஜாதியினரின்‌ தெருக்களில்‌ 
கூடப்‌ பலன்‌ தர ஆரம்பித்து விட்டது. கோழிகளும்‌, பன்றிகளும்‌ பேசக்கூடுமானால்‌ 
அவை தங்களைப்‌ பட்டினிக்குள்ளாக்கிய கணையாழி இளைஞர்களின்‌ மீது பெரிதும்‌ 
புகார்‌ கூறியிருக்குமென்பதில்‌ சந்தேகமில்லை. உண்மையில்‌ குடியானவர்கள்‌ 
எல்லாரும்‌ கூடப்‌ புகார்‌ சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள்‌. "சின்ன எஜமான்கள்‌ இப்படி 
மூன்று மாதம்‌ வீதி துப்புரவு செய்தால்‌ அடுத்த பஸலி சாகுபடிக்கு வயலுக்கு எருக்கூடக்‌ 
கிடைக்காது" என்று முறையிடத்‌ தொடங்கினார்கள்‌. இவ்வாறு கணையாழியின்‌ சமூக 
வாழ்க்கையில்‌ ஒவ்வொரு துறையிலும்‌ புரட்சி ஏற்படலாயிற்று. 


6. பெருமழை 


மற்றொரு நாள்‌ சகுந்தலை வாழ்க்கையிலே வெறுப்புக்‌ கொண்டவள்‌ போல்‌ பேசினாள்‌! 


"இந்த உலகத்தில்‌ ஏன்‌ உயிர்‌ வாழ வேண்டுமென்று தோன்றுகிறது. அதிலும்‌ 


பெண்ணாய்ப்‌ பிறந்தவர்கள்‌ உயிரை வைத்துக்‌ கொண்டிருக்க வேண்டாம்‌. 


முன்னெல்லாம்‌, நம்‌ தேசத்தில்‌ பெண்‌ பிறந்தால்‌ கங்கையில்‌ எரிந்து விடுவது 


100 


வழக்கமாமே? ஏன்‌, அப்பா! என்னை ஏன்‌ அப்படி நீங்கள்‌ செய்யவில்லை?" என்று 


கேட்டாள்‌. 


ரங்கநாதத்தின்‌ முகத்தில்‌ திகைப்புக்‌ குறி காணப்பட்டது. அருகிலிருந்த ரகுராமன்‌, 
வைத்தியநாதன்‌, கல்யாணசுந்தரம்‌ முதலியோரின்‌ நெஞ்சுகள்‌ துடிதுடித்தன. அவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ அந்தச்‌ சமயம்‌ தங்கள்‌ தங்கள்‌ உயிர்களைக்‌ கொடுத்துச்‌ 


சகுந்தலையின்‌ உயிரைக்‌ காப்பாற்றுவதென்று தீர்மானித்துக்‌ கொண்டார்கள்‌. 


"ஏன்‌ அம்மா, அப்படிச்‌ சொல்லுகிறாய்‌?" என்று ரங்கநாதம்‌ கனிந்த குரலில்‌ கேட்டார்‌. 


"நான்‌ உங்கள்‌ பெண்ணாய்ப்‌ பிறந்ததால்‌ சுகமாய்‌ இருந்து கொண்டிருக்கிறேன்‌. 
அப்படியின்றி, சொர்ணம்மாளாய்ப்‌ பிறந்திருந்தால்‌?" 


"சொர்ணம்மாள்‌ யார்‌?" என்று ஸ்ரீதரன்‌ கேட்டான்‌. எல்லாருக்கும்‌ அந்தச்‌ 


சொர்ணம்மாளின்‌ பேரில்‌ சொல்ல முடியாத இரக்கமுண்டாயிற்று. 


"சொர்ணம்மாள்‌ எங்கள்‌ வீட்டு வேலைக்காரி" என்றாள்‌ சகுந்தலை. உடனே, அந்த 


இளைஞர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ அலட்சிய புத்தி ஏற்பட்டது. 


"அவளுக்கு என்ன இப்போது வந்துவிட்டது?" 


சகுந்தலை சொல்லத்‌ தொடங்கினாள்‌: "சொர்ணம்மாளுக்கு என்னுடைய வயதுதான்‌. 
அவள்‌ ஏழு மாதம்‌ கர்ப்பமாயிருக்கிறாள்‌. இன்று காலையில்‌, இனிமேல்‌ அவள்‌ 
வேலைக்கு வர வேண்டாமென்றும்‌, வேறு வேலைக்காரி வைத்துக்‌ 
கொள்கிறேனென்றும்‌ சொன்னேன்‌. உடனே அழத்‌ தொடங்கிவிட்டாள்‌. வேலையை 
விட்டுப்‌ போனால்‌ அவள்‌ புருஷன்‌ அவளைக்‌ கொன்று விடுவானாம்‌. அவள்‌ உடம்பின்‌ 
மீதிருந்த காயங்களையும்‌, வீங்கியிருந்த இடங்களையும்‌ காட்டினாள்‌. நேற்றுச்‌ 
சாயங்காலம்‌ அவள்‌ புருஷன்‌ நன்றாய்க்‌ குடித்துவிட்டு வந்து, 'கண்ணே! நம்முடைய 


லோகிதாட்சன்‌ எங்கே! கொண்டா இங்கே' என்றானாம்‌..." 


ரகுராமன்‌ முதலியோர்‌ சிரித்தார்கள்‌. "எனக்கும்‌ அதைக்‌ கேட்ட போது முதலில்‌ சிரிப்பு 


101 


வந்தது. ஆனால்‌ சொர்ணத்தின்‌ உடம்பிலிருந்த காயங்களை மறுபடி பார்த்ததும்‌ 
அழுகை வந்துவிட்டது. பிறகு பொன்னன்‌, 'அடி பாதகி! என்னுடைய அருமைக்‌ 
கண்மணி லோகிதாட்சனைக்‌ கொன்றுவிட்டாயல்லவா?' என்று சொல்லிக்‌ கொண்டே 


அவளை அடி அடியென்று அடித்தானாம்‌. வேலைக்குப்‌ போகாவிட்டால்‌ கொன்று 
போட்டே விடுவான்‌ என்று சொன்னாள்‌" - அப்போது சகுந்தலையின்‌ கண்களில்‌ நீர்‌ 


துளித்தது. 


"இப்படி எத்தனை பெண்கள்‌ கஷ்டப்படுகிறார்களோ? பாழும்‌ கள்ளுக்‌ யை 

டி எத்த ர ற ழு பம்‌ இடு. 
ஒழிப்பதற்கு வழியொன்றும்‌ இல்லையா? இந்த ஊரில்‌ பெரிய மனிதர்கள்‌ எல்லாரும்‌ 
கூடத்‌ தென்னை மரங்களைக்‌ கள்ளுக்கு விடுகிறார்களாமே? என்ன அநியாயம்‌?" 


என்றாள்‌. 


மறுநாள்‌ குடிகாரப்‌ பொன்னன்‌ பக்கத்தில்‌ ரகுராமனும்‌ கல்யாணசுந்தரமும்‌ நின்றார்கள்‌. 
பொன்னன்‌ சொல்கிறான்‌: "அதோ வாரும்‌ பிள்ளாய்‌, மதிமந்திரி சத்தியகீர்த்தியே! 
நம்முடைய அருமை நாயகியான சூர்ப்பணகாதேவியை நீ ஒளித்து வைத்துக்‌ கொண்டு 
அனுப்ப மாட்டேன்‌ என்கிறாயல்லவா? இந்த நிமிஷத்தில்‌ அவளை இங்கே 
கொண்டுவிட்டால்‌ ஆயிற்று. இல்லாவிடில்‌ இந்திரஜித்திடம்‌ சொல்லி உம்மைச்‌ 


சிரச்சேதம்‌ செய்து விடுவோம்‌. பிள்ளாய்‌!... 


"பொன்னா! இதோ பாரு. மதுபானம்‌ குடி கெடுக்கும்‌. ரொம்பப்‌ பொல்லாதது. 


குடிப்பதை விட்டு விடு" என்றான்‌ ரகுராமன்‌. 


"எஜமான்களே, இதோ பாருங்க! நீங்கள்‌ காலைக்‌ காப்பி குடிக்கிறதை நிறுத்திவிடுங்க. 


நானும்‌ மாலைக்‌ காப்பி குடிக்கிறதை விட்டுடறேன்‌" என்றான்‌ பொன்னன்‌. 


இம்மாதிரியாக ஒவ்வொரு குடிகாரனையும்‌ இரண்டு மூன்று படித்த, நாகரிக 
இளைஞர்கள்‌ சுற்றிக்‌ கொண்டு பிரசங்கப்‌ பெருமழை பொழியும்‌ காட்சிகள்‌ மாலை 
நேரங்களில்‌ காணப்பட்டது. 


102 


7. பூகம்பம்‌ 


கணையாழி கிராமத்து ஸ்திரீ சமூகத்தின்‌ வாழ்க்கையில்‌ ஒரு பெரிய மானஸீக பூகம்பம்‌ 
நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பூகம்பத்தினால்‌ ஏற்பட்ட பெரும்‌ பிளவுகளில்‌, வெகு 


நாளைய நம்பிக்கைகள்‌, மாமூல்‌ வழக்கங்கள்‌ எல்லாம்‌ விழுந்து மறைந்து போய்க்‌ 


கொண்டிருந்தன. 


ஒரு நாள்‌ இரவு, சந்திரசேகரன்‌ வழக்கம்போல்‌ படுக்கையறைக்குள்‌ புகுந்தபோது 
பெரியதோர்‌ அதிசயத்தைக்‌ கண்டான்‌. அவனுடைய தர்மபத்தினி ஸ்ரீமதி சாரதாம்பாள்‌ 
ஹரிஹரய்யர்‌ இங்கிலீஷ்‌ பாலபாடத்தைப்‌ பிரித்து வைத்துக்‌ கொண்டு, "பி-ஐ- 


ஜி-பிக்கு£பன்றி" என்று எழுத்துக்‌ கூட்டிப்‌ படித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 


ட்‌ என்ன சயம்‌? இங்கிலீஷ்‌ படிப்பிலே திடீரென்‌ வ்வளவு பிரேமை 
து ௮ ஷீ படி று வு 


ஏற்பட்டதென்ன?" என்று சந்திரசேகரன்‌ பரிகாசக்‌ குரலில்‌ கேட்டான்‌. 


"ஆமாம்‌; பரிகாசம்‌ பண்ணத்தான்‌ உங்களுக்குத்‌ தெரியும்‌. இல்லாவிட்டால்‌ உலகத்தில்‌ 
நாலு பேரைப்‌ போல்‌ எனக்கு இரண்டு எழுத்துத்‌ தெரிய வேண்டுமென்று உங்களுக்கு 
இருந்தால்‌ தானே?" என்றாள்‌ சாரதா. அவளுடைய நீலக்‌ கருவிழிகள்‌ கண்ணீர்ப்‌ 
பிரவாகத்தைப்‌ பெருக்குவதற்கு ஆயத்தம்‌ செய்யத்‌ தொடங்கின. ஆனால்‌ 
சந்திரசேகரன்‌ வெறும்‌ ஆண்‌ சடந்தானே? ஆகவே அவன்‌ அதைக்‌ கவனியாமல்‌, "நான்‌ 
வேண்டுமானால்‌ காரணம்‌ சொல்லட்டுமா? சகுந்தலை மாதிரி நாமும்‌ 


ஆகவேண்டுமென்று ஆசை. நிஜமா, இல்லையா?" என்றான்‌. 


உடனே ஒரு தேமல்‌ சத்தம்‌ - "எனக்குத்‌ தெரியுமே, நீங்கள்‌ அவளையே நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறீர்கள்‌ என்று!" - அவ்வளவுதான்‌. கண்ணீர்‌ வெள்ளம்‌ பெருகத்‌ 
தொடங்கி விட்டது. அன்றிரவு வெகுநேரம்‌ வரை அந்த வெள்ளத்தில்‌ கரை காணாமல்‌ 
தத்தளித்துக்‌ கொண்டிருந்தான்‌ சந்திரசேகரன்‌. 


%%%்% 


மறுநாள்‌ மத்தியானம்‌, (ஸ்ரீராஜமய்யர்‌ அவர்களால்‌ இலக்கியப்‌ பிரசித்தி பெற்ற) வம்பர்‌ 


103 


மகாசபை கணையாழியில்‌ கூடியபோது, "கல்கத்தாப்‌ பெண்‌" என்னும்‌ விஷயம்‌ பற்றி 
விவாதம்‌ நடந்தது. ஏற்கனவே இந்தக்‌ கதையில்‌ ஏராளமான பெயர்கள்‌ 
வந்துவிட்டபடியாலும்‌, இக்கதையில்‌ பெயர்கள்‌ அவ்வளவு முக்கியமல்ல 
வாகையாலும்‌, மகாசபை அங்கத்தினரின்‌ பெயர்களை விட்டுவிட்டு விவாகத்தின்‌ 


சாராம்சத்தை மட்டும்‌ தருகிறேன்‌: 


"என்‌ காலத்தில்‌ எவ்வளவோ அதிசயத்தைப்‌ பார்த்துவிட்டேன்‌. இப்போது கல்கத்தாப்‌ 


பெண்‌ ஒரு அதிசயமாய்‌ வந்திருக்கிறாள்‌. இந்தக்‌ கட்டை போவதற்குள்‌ இன்னும்‌ 


என்னென்ன அதிசயம்‌ பார்க்கப்‌ போகிறதோ?" 


"அந்தக்‌ கடன்காரி பார்வதி செத்துப்‌ போனாளே அவள்‌ மட்டும்‌ இருந்திருந்தால்‌ இந்தப்‌ 


பெண்ணை இப்படி வளர்த்துவிட்டிருக்க மாட்டாள்‌." 


"அவளே இந்தப்‌ புருஷனைக்‌ கட்டிண்டு, எவ்வளவோ சிரமப்பட்டாளாமே? இழுத்த 


இழுப்புக்கெல்லாம்‌ வரணுமென்று பிடிவாதம்‌ பிடித்தானாம்‌. அந்தக்‌ கஷ்டம்‌ 
தாங்காமலேயே அவள்‌ கங்கையில்‌ விழுந்து செத்துப்‌ போனதாகக்‌ கேள்வி." 


"போனவள்‌ இந்தப்‌ பெண்ணையும்‌ கங்கையில்‌ தள்ளிவிட்டுச்‌ செத்துப்‌ 


போயிருக்கலாம்‌, ஒரு பாடாய்ப்‌ போயிருக்கும்‌!" 


"ஏன்‌ அத்தை, அப்படி அநியாயமாகச்‌ சொல்கிறாய்‌? சகுந்தலைக்கு என்ன 
வந்துவிட்டது? ராஜாத்தி மாதிரி இருக்கிறாள்‌. எங்களையெல்லாம்‌ போல்‌ 
அடுப்பங்கரையே கதியாயிருக்க வேண்டுமா?" என்றது ஓர்‌ இளங்குரல்‌. 


"அடுப்பங்கரை வேண்டாம்‌; சந்திக்கரையிலேயே நிற்கட்டும்‌. நாலு குழந்தை 
பெற்றெடுக்க வயதாச்சு. காளை மாதிரி திரிகிறது! அவளுக்கு என்ன வந்துடுத்தாம்‌?" 


"நாலு குழந்தை பெற்றவர்களெல்லாம்‌ என்ன சுகத்தைக்‌ கண்டுவிட்டோ ம்‌, அவள்‌ 
அதைக்‌ காணாமல்‌ போய்‌ விட்டாள்‌? கோடி வீட்டு அம்மணியைப்‌ பார்‌. பதினேழு 


வயது ஆகவில்லை; மூன்றாவது குழந்தை பிறந்திருக்கிறது. தினம்‌ பொழுது விடிந்தால்‌ 


104 


குழந்தைகளை அடித்துக்‌ கொல்கிறார்கள்‌. என்னைக்‌ கேட்டால்‌, சகுந்தலைதான்‌ 


பாக்கியசாலி என்பேன்‌" 


"ஆமாண்டி, அம்மா! நீயும்‌ வேண்டுமானால்‌ அவளைப்‌ போலச்‌ செருப்புப்‌ போட்டுக்‌ 


கொண்டு குடை பிடித்துக்‌ கொண்டு வீதியோடு உலாவி வாயேன்‌." 


"செருப்புப்‌ போட்டுக்‌ கொண்டு குடை பிடித்துக்‌ கொண்டு வந்தால்‌ சகுந்தலையைப்‌ 


போல்‌ ஆகிவிட முடியுமா? அதற்கு வேண்டிய படிப்பும்‌ புத்திசாலித்தனமும்‌ 


வேண்டாமா?" 


"அவள்‌ மட்டும்‌ என்ன கொம்பிலிருந்து குதித்து வந்தாளா? என்னையும்‌ படிக்க 
வைத்திருந்தால்‌ நானுந்தான்‌ அவளைப்‌ போல்‌ ஆகியிருப்பேன்‌, என்ன ஒசத்தி?" 


"ஆமாம்‌, நீயும்‌ அவளைப்‌ போலவே படித்து, பாஸ்‌ பண்ணி, புடவைத்‌ தலைப்பை வீசிக்‌ 
கொண்டு திரியணும்‌; ஊரிலிருக்கிற தடிப்‌ பிரம்மச்சாரிகள்‌ எல்லாம்‌ உன்னைச்‌ சுற்றிக்‌ 


கொண்டு அலையணும்‌ என்று ஆசைப்படுகிறாயாக்கும்‌!" 


"சீ! என்ன அத்தை! வயதாயிற்றே தவிர உங்களுக்கு மானம்‌, வெட்கம்‌ ஒன்றும்‌ 
கிடையாது. இப்படித்தானா பேசுவது?" 


சீக்கிரத்தில்‌ கணையாழி வம்பர்‌ மகாசபை அங்கத்தினருக்குள்‌ அபிப்பிராய பேதம்‌ 
வலுபடலாயிற்று. இளங்கோஷ்டியென்றும்‌ முதிய கோஷ்டியென்றும்‌ பிரிவினை 
உண்டாயிற்று. இளங்கோஷ்டியைச்‌ சேர்ந்த பெண்கள்‌ சகுந்தலையிடம்‌ அநுதாபமும்‌, 
அபிமானமும்‌ கொள்ளலானார்கள்‌. சமயம்‌ நேர்ந்தபோது அவளுக்குப்‌ பரிந்து 


பேசினார்கள்‌. 


இதற்கெல்லாம்‌ காரணம்‌ ஒரு நாள்‌ ஜானகி துணிந்து சென்று சகுந்தலையைத்‌ தன்‌ 
வீட்டில்‌ மஞ்சள்‌ குங்குமம்‌ வாங்கிக்‌ கொண்டு போக அழைத்ததுதான்‌. அப்போது 
ஜானகி வீட்டுக்கு வந்திருந்த இளம்‌ பெண்களுடன்‌ சகுந்தலை வெகு சீக்கிரம்‌ சிநேகம்‌ 


செய்து கொண்டாள்‌. 


105 


கணையாழி யுவதிகளுக்கெல்லாம்‌ திடீரென்று படிப்பில்‌ அபரிமிதமான ருசி 


உண்டாகிவிட்டது. லலிதா ஒரு நாள்‌ ஒரு தமிழ்‌ நாவலைக்‌ கையில்‌ வைத்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. சகுந்தலை, "அது என்ன புத்தகம்‌?" என்று கேட்டுக்‌ கொண்டே 
புஸ்தகத்தை வாங்குவதற்குக்‌ கையை நீட்டினாள்‌. "இது, தமிழ்‌; உங்களுக்குத்‌ 
தெரியாது" என்றாள்‌ லலிதா. 


சகுந்தலை சிரித்தாள்‌. "அது என்ன? எனக்குத்‌ தமிழ்‌ தெரியாது என்று 
அடித்துவிட்டீர்களா? என்‌ சொந்த பாஷை தமிழ்தானே?" என்றாள்‌ அவள்‌. 


"இல்லை; வெகுகாலம்‌ வடக்கேயே இருந்தவளாச்சே; இங்கிலீஷ்தான்‌ தெரியும்‌, தமிழ்‌ 
படிக்கத்‌ தெரியாது என்று நினைத்தேன்‌" என்று லலிதா சொன்னான்‌. 


"அதெல்லாம்‌ இல்லை. வடக்கே இருந்தால்தான்‌ தமிழிலே அபிமானம்‌ அதிகமாக 
உண்டாகிறது. வங்காளிகளெல்லாம்‌ தங்கள்‌ சொந்த பாஷையில்‌ தான்‌ அதிகமாய்ப்‌ 
படிப்பார்கள்‌. தெற்கத்தியாரை இங்கிலீஷ்‌ பைத்தியம்‌ பிடித்தவர்கள்‌ என்று பரிகாசம்‌ 


செய்வார்கள்‌" என்று சகுந்தலை சொன்னாள்‌. 
று சகுந்த 


"என்ன இருந்தாலும்‌ இங்கிலீஷ்‌ தெரிந்திருந்தால்‌ அது ஒரு ஒசத்திதானே?" என்றாள்‌ 


தங்கம்மாள்‌. 


"ஒரு ஒசத்தியுமில்லை. இங்கிலீஷ்‌ வெள்ளைக்காரர்களுடைய பாஷை. தமிழ்‌ நமது 
சொந்த பாஷை நம்முடைய பாஷையில்‌ பேசுவதும்‌ படிப்பதும்தான்‌ நமக்கு மேன்மை" 


என்றாள்‌ சகுந்தலை. 


ஆண்டாளுவின்‌ குழந்தைக்கு ஆண்டு நிறைவு வந்தபோது குழந்தையை மணையில்‌ 
வைத்துப்‌ பாடுவதற்குச்‌ சகுந்தலையையும்‌ அழைத்திருந்தார்கள்‌. ஊர்ப்‌ 
பெண்களைல்லாரும்‌ அவரவர்களுக்கு தெரிந்திருந்த "மருகேலரா," "சுஜன ஜீவனா," 


"நகுமோமு," "தினமணி வம்ச" முதலிய தியாகராஜ கீர்த்தனைகளைப்‌ பாடினார்கள்‌. 


"ஒருவருக்கும்‌ தமிழ்ப்‌ பாட்டுத்‌ தெரியாதா?" என்று சகுந்தலை ஜானகியிடம்‌ கேட்டாள்‌. 


"தமிழில்‌ நலங்குப்‌ பாட்டுத்தான்‌ தெரியும்‌. அது நன்றாயிராது" என்றாள்‌ ஜானகி. 


106 


"பாரதி பாட்டுக்கூடத்‌ தெரியாதா?" என்று சகுந்தலை மறுபடியும்‌ கேட்டது லலிதாவின்‌ 


காதில்‌ விழுந்தது. அவள்‌, "ஆகா, நம்முடைய அலமேலுவுக்குப்‌ பாரதி பாட்டுத்‌ 
தெரியுமே. அலமேலு! சகுந்தலைக்குப்‌ பாரதி பாட்டுக்‌ கேட்கவேண்டுமாம்‌. உனக்குத்‌ 
தெரியுமே, சொல்லு" என்றாள்‌. அலமேலு கொஞ்ச நேரம்‌ கிராக்கி செய்த பிறகு, 


'இராஜ விசுவாச லாலா லஜபதியே!' 


என்று பாடத்‌ தொடங்கினாள்‌. "இராஜத்‌ துரோகக்‌ குற்றத்திற்காகத்‌ தேசப்பிரஷ்டம்‌ 
செய்யப்பட்ட லஜபதிராய்‌ இங்கே இராஜ விசுவாசியாகி விட்டாரே!" என்று 
எண்ணியபோது சகுந்தலைக்குத்‌ தாங்க முடியாத சிரிப்பு வந்தது. ஆயினும்‌ சிரிப்பை 
அடக்கிக்‌ கொண்டாள்‌. அலமேலுவை இன்னொரு பாட்டுப்‌ பாடச்‌ சொன்னார்கள்‌. 
அவள்‌, 


'வந்தே மாதரமே! மனதிற்கோர்‌ ஆதாரமே!' 


என்று ஆரம்பித்து, 


"காட்சி கண்காட்சியே! திருவனந்தபுரத்துக்‌ 


காட்சி, கண்காட்சியே!" 


என்று முடிவு செய்தாள்‌. 


எல்லாம்‌ முடிந்த பிறகு சகுந்தலை தன்‌ சிநேகிதிகளிடம்‌ அலமேலு சொன்ன பாட்டுக்கள்‌ 
பாரதி பாடியவையல்லவென்று தெரிவித்தாள்‌. 


"உங்களுக்கு பாரதி பாட்டுத்‌ தெரியுமா?" என்று ஜானகி கேட்டாள்‌. 


"எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ என்னிடம்‌ பாரதி புத்தகம்‌ இருக்கிறது. நீங்கள்‌ என்‌ 


வீட்டிற்கு வந்தால்‌ நாமே மெட்டுப்‌ போட்டுப்‌ பாடக்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌. உங்களுக்கு 


107 


ஹிந்துஸ்தானி, வங்காளிப்‌ பாட்டுகளும்‌ சொல்லிக்‌ கொடுக்கிறேன்‌" என்றாள்‌ 
சகுந்தலை. 


"வருவதற்கு இஷ்டந்தான்‌. ஆனால்‌ உங்கள்‌ வீட்டில்‌ ஓயாமல்‌ புருஷப்பிள்ளைகள்‌ 


வருகிறார்களே?" என்று லலிதா கேட்டாள்‌. 


"வந்தால்‌ உங்களுக்கென்ன? நீங்கள்‌ ஏன்‌ அவர்களைக்‌ கண்டு பயப்பட வேண்டும்‌? 


அவர்கள்தான்‌ உங்களைக்‌ கண்டு பயப்படட்டுமே?" என்றாள்‌ சகுந்தலை. 


பத்துப்‌ பதினைந்து தினங்களுக்குள்‌ கணையாழியில்‌ இருந்த இளம்பெண்களில்‌ 
ஒவ்வொருத்தியும்‌ தனித்தனியே சகுந்தலையைத்‌ தன்னுடைய பிராண சிநேகிதியாகக்‌ 
கருதத்‌ தொடங்கினாள்‌. 


8. புயல்‌ 


சகுந்தலை கணையாழிக்கு வந்து சுமார்‌ மூன்று மாதமாயிற்று. அப்போது கணையாழி 
வாலிபர்களில்‌ மனோ நிலைமையை, பெரிய புயற்‌ காற்றினால்‌ அலைப்புண்ட 


தோப்பின்‌ நிலைமைக்கே ஒப்பிடக்கூடும்‌. 


வாலிபர்களைச்‌ சொல்லப்‌ போவானேன்‌? வயது நாற்பது ஆனவரின்‌ விஷயம்‌ என்ன? 
ஸ்ரீமான்‌ இராமசுப்பிரமண்யம்‌ என்பவரின்‌ மனைவி இரண்டு வருஷங்களுக்கு முன்னர்‌ 
காலஞ்‌ சென்றபோது அவர்‌, 'கிருகஸ்தாசிரமம்‌ இனி நமக்கு வேண்டாம்‌' என்று 
தீர்மானம்‌ செய்து, வந்த இடங்களையெல்லாம்‌ தட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. அவரே 
இப்போது சகுந்தலையை முன்னிட்டுத்‌ தமது சங்கல்பத்தை மாற்றிக்‌ கொள்ளத்‌ 
தயாராயிருந்தாரென்றால்‌, அதிகம்‌ சொல்வானேன்‌? அவர்‌ என்ணியதாவது; 
"சகுந்தலையைப்‌ போல்‌ கல்வியறிவும்‌, புத்திசாலித்தனமும்‌ உள்ள பெண்ணுக்கு 
வாழ்க்கைத்‌ துணையாகத்‌ தகுதியுள்ள இளைஞன்‌ இந்தத்‌ தேசத்தில்‌ எங்கே 
இருக்கிறான்‌? அதற்கென்ன? சின்னப்‌ பயல்கள்‌ 'கக்கேபிக்கே' என்று பல்லை 
இளித்துக்‌ கொண்டு வேண்டுமானால்‌ நிற்பார்கள்‌. அதைத்‌ தவிர அவளுடைய அறிவு 
முதிர்ச்சிக்குத்‌ தகுந்தபடி, மனமொத்து வாழக்கூடிய கணவன்‌ அவர்களுக்குள்‌ இருக்க 


108 


முடியாது. ஆகையால்‌ சகுந்தலை சின்னப்‌ பையன்‌ யாரையாவது மணந்து கொண்டால்‌ 
நிச்சயமாக அவளுடைய வாழ்க்கை பாழாகிவிடும்‌. அவளுக்குத்‌ தக்க வாழ்க்கைத்‌ 


துணையாகக்‌ கூடியவன்‌ நான்‌ ஒருவன்‌ தான்‌." 


நாற்பது வயதுக்காரருடைய மனோநிலை இதுவானால்‌ இருபது, இருபத்தைந்து 
வயதுப்‌ பிள்ளைகளைப்‌ பற்றிக்‌ கேட்க வேண்டுமா? நாளாக ஆக, அவர்களுடைய 


உள்ளத்தில்‌ அடித்துக்‌ கொண்டிருந்த புயலின்‌ வேகம்‌ அதிகமாகிக்‌ கொண்டிருந்தது. 


ஸ்ரீதரன்‌ தனக்கு நிச்சயமாகியிருந்த கலியாணத்தைத்‌ தட்டிக்‌ கழித்துவிட்டான்‌. பி.எல்‌. 
படிக்கும்‌ உத்தேசம்‌ தனக்கு இருப்பதாகவும்‌, நியாயவாதியாகப்‌ போகிற தான்‌ சட்ட 
விரோதமாய்‌ 12 வயதுப்‌ பெண்ணை மணக்கச்‌ சம்மதிக்க முடியாதென்றும்‌, அடுத்த 
வருஷம்‌ பார்த்துக்‌ கொள்ளலாமென்றும்‌ அவன்‌ கூறினான்‌. இதைப்‌ பற்றி சகுந்தலை 
அவனைப்‌ பாராட்டியபோது, வயது வந்த பெண்ணாயிருந்தால்‌ இவ்வருஷமே 


கலியாணம்‌ செய்து கொள்வதில்‌ தனக்கு ஆக்ஷேபமில்லையென்று குறிப்பாகத்‌ 
தெரிவித்தான்‌. 


குப்புசாமி கலியாணமாகி இரண்டு வருஷமாய்‌ இல்வாழ்க்கையில்‌ இருப்பவன்‌. 
அவனுக்குத்‌ திடீரென்று இப்போது விவாகப்‌ பிரிவினை உரிமையில்‌ விசேஷ சிரத்தை 
உண்டாயிற்று. "ஆனாலும்‌ நமது சமூக ஏற்பாடுகள்‌ மகா அநீதியானவை. மனிதன்‌ 
தவறு செய்வது சகஜம்‌. ஒரு தடவை தவறு செய்துவிட்டால்‌ அப்புறம்‌ பரிகாரமே 


கிடையாதா? ஏதோ நல்ல நோக்கத்துடன்‌ தான்‌ கலியாணம்‌ செய்து கொள்கிறோம்‌. 
அது தவறு என்று தெரிந்தபின்‌ இரு தரப்பிலும்‌ கலந்து தவறை நிவர்த்தி செய்தல்‌ ஏன்‌ 
கூடாது? இதை நான்‌ புருஷனுடைய செளகரியத்துக்காகச்‌ சொல்லவில்லை. புருஷன்‌ 
தான்‌ எவ்வளவு பேரை வேண்டுமானாலும்‌ கலியாணம்‌ செய்து கொள்ளலாமே? 
ஸ்திரீகளுடைய நன்மையை உத்தேசித்துத்தான்‌ விவாகப்‌ பிரிவினை முக்கியமாக 
வேண்டும்‌. இஷ்டமில்லாத பந்தத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
கஷ்டப்படுவதைவிட ஒரேயடியாக உயிரை விட்டுவிடலாம்‌" என்று அவன்‌ 


உபந்நியாசம்‌ செய்த வண்ணமிருந்தான்‌. 


கலியாணமாகாத கணையாழிப்‌ பிள்ளைகளுக்கெல்லாம்‌ இரவு பகல்‌ ஒரே 
சிந்தனைதான்‌. சகுந்தலையைத்‌ தனிமையாக எப்படிச்‌ சந்திப்பது, அவளிடம்‌ தங்கள்‌ 
மனோரதத்தை எப்படி வெளியிடுவது? இதற்குச்‌ சந்தர்ப்பம்‌ வாய்த்தல்‌ நாளுக்கு நாள்‌ 
கஷ்டமாகி வந்தது. 


109 


ஸ்ரீமான்‌ ரங்கநாதம்‌ அவர்களின்‌ தோட்ட வீட்டிற்கு இதுவரை கணையாழி 
இளைஞர்கள்‌ வந்து கொண்டிருந்தது போதாதென்று யுவதிகளும்‌ அடிக்கடி வரத்‌ 


தொடங்கினார்கள்‌. அவர்கள்‌ வருவதைப்‌ பார்த்ததும்‌ இளைஞர்கள்‌ மெதுவாக நழுவி 
விடுதல்‌ வழக்கமாயிருந்தது. இதைக்‌ குறித்துச்‌ சகுந்தலை அவர்களைப்‌ பரிகஸித்தாள்‌. 
"இது என்ன, என்னிடம்‌ உங்களுக்கில்லாத ப்யம்‌ உங்களூர்ப்‌ பெண்களைக்‌ கண்டதும்‌ 
உண்டாகிறது?" என்று கேட்டாள்‌. அவர்கள்‌ பதில்‌ சொல்ல முடியாமல்‌ திகைத்தபோது, 
"இருந்தாலும்‌ ரொம்ப அநியாயம்‌ செய்கிறீர்கள்‌. இந்த ஊரில்‌ காலேஜில்‌ படித்த நீங்கள்‌ 
இவ்வளவு பேர்‌ இருந்துகொண்டு ஸ்திரீகளை இவ்வளவு உலகமறியாதவர்களாய்‌ 
வைத்திருக்கக்‌ கூடாது. நீங்கள்‌ உங்கள்‌ பாட்டனார்களைப்‌ போலவே இருந்திருந்தால்‌, 


உங்கள்‌ மனைவிகளையும்‌ பாட்டிகளாக வைத்திருக்கலாம்‌" என்றாள்‌. 


தங்களுக்கு வரப்போகும்‌ மனைவிகளைப்‌ பாட்டிகளாக எண்ணிப்‌ பார்த்தபோது 
அவர்களுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்தது. ரகுராமன்‌ ஒரு நிமிஷம்‌ 
யோசித்துவிட்ட்டு "எனக்கு வரப்போகும்‌ மனைவிக்கு நான்‌ எல்லா விஷயங்களிலும்‌ 
பூரண சம உரிமை கொடுக்கத்‌ தயார்‌" என்றான்‌. ஆனால்‌ சகுந்தலை அவனுடைய 
குறிப்பை உணர்ந்ததாகத்‌ தெரியவில்லை. 


இவ்விஷயத்தில்‌ கல்யாணசுந்தரத்தின்‌ அநுபவமும்‌ அப்படியேதான்‌ இருந்தது. 
சகுந்தலை ஒரு நாள்‌ அடுத்த கிராமத்துப்‌ பெண்‌ பாடசாலையைப்‌ பார்த்துவிட்டு 
வரவேண்டுமென்று விருப்பம்‌ தெரிவித்தாள்‌. கல்யாணசுந்தரம்‌ அவளை அழைத்துப்‌ 
போக முன்‌ வந்தான்‌. எதிர்பாராமல்‌ கிடைத்த அரிய சந்தர்ப்பத்தில்‌ தன்‌ உள்ளத்தில்‌ 
குமுறிக்‌ கொண்டிருந்த காதலை வெளியிட்டு விடுவதென்று தீர்மானித்தான்‌. ஆனால்‌ 
பேச்சு இலகுவில்‌ வரவில்லை. 


ரொம்ப நேரம்‌ தயங்கிய பிறகு, தட்டுத்‌ தடுமாறிக்‌ கொண்டு "சகுந்தலை! நாம்‌ இரண்டு 
பேரும்‌ எங்கேயோ அதிவேகமாகப்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறோம்‌ இல்லையா?" 


என்றான்‌ கல்யாணசுந்தரம்‌. 


"நாமா? ரொம்ப மெதுவாகவல்லவோ நடக்கிறோம்‌? மணிக்கு இரண்டரை மைல்‌ 


வேகங்கூட இராதே?" என்றாள்‌ சகுந்தலை. 


110 


இதற்குப்‌ பிறகு கொஞ்ச நேரம்‌ அவனுக்கு ஒன்றும்‌ சொல்லத்‌ தோன்றவில்லை. 
வழியில்‌ ஒரு மரக்கிளையில்‌ ஆணும்‌ பெண்ணுமாய்‌ இரண்டு பட்சிகள்‌ 
உட்கார்ந்திருப்பதைக்‌ கண்டதும்‌ ஒரு யோசனை தோன்றிற்று. 


"நாம்‌ இருவரும்‌ இரண்டு பறவைகளாக மாறிவிடக்‌ கூடாதா என்று தோன்றுகிறது. 
அப்போது உலகக்‌ கவலையென்பதேயின்றி ஆகாயத்தில்‌ என்றும்‌ ஆனந்தமாய்‌ 


உலாவித்‌ திரிந்து கொண்டிருக்கலாமல்லவா?" என்றான்‌. 


அதற்கு சகுந்தலை, "இப்போதுதான்‌ ஆகாய விமானம்‌ வந்து, பறவைகளைப்‌ போல்‌ 
மனிதனும்‌ பறக்க முடியுமென்று ஏற்பட்டுவிட்டதே. இன்னும்‌ பத்து வருஷத்தில்‌ ஆகாய 
விமானம்‌ சர்வ சாதாரணமாகிவிடும்‌. அப்போது நீங்கள்‌, நான்‌ எல்லோரும்‌ 


தாராளமாய்ப்‌ பறக்கலாம்‌" என்றாள்‌. 


கல்யாணசுந்தரம்‌ மெளனக்‌ கடலில்‌ ஆழ்ந்தான்‌. 


9. அமைதி 


ஒரு நாள்‌ கல்கத்தா ரங்கநாதம்‌ அவர்களின்‌ வீட்டிற்கு ஒரு புதிய விருந்தாளி 
வந்திருப்பதாகக்‌ கணையாழியில்‌ செய்தி பரவிற்று. அவரைப்‌ பார்த்தால்‌ வடக்கத்தியார்‌ 
மாதிரி இருக்கிறதென்றும்‌, அவரை எதிர்‌ கொண்டு அழைத்துச்‌ செல்வதற்கு 
ரங்கநாதமும்‌ அவர்‌ புதல்வியும்‌ ஸ்டேஷனுக்குப்‌ போயிருந்தார்களென்றும்‌, 
வந்தவருடன்‌ கை கோத்துக்‌ கொண்டு சகுந்தலை ஸ்டேஷன்‌ பிளாட்பாரத்தில்‌ 


நடந்தாளென்றும்‌, இன்னும்‌ இந்த மாதிரி சில்லறை விவரங்களும்‌ அந்தரத்‌ தபால்‌ மூலம்‌ 


பரவின. 


நல்ல வேளையாக கணையாழி வாசிகளின்‌ உண்மையறியும்‌ ஆவல்‌ அதிகமாக 
வளருவதற்கு இடம்‌ ஏற்படவில்லை. ஏனென்றால்‌ ஸ்ரீ ரங்கநாதம்‌ அவ்வூரில்‌ தமக்கு 
அறிமுகமான இளைஞர்களையெல்லாம்‌ அன்று மாலை ஒரு சிற்றுண்டி விருந்துக்கு 
அழைத்திருந்தார்‌. எல்லாரும்‌ கூடியதும்‌ அவர்‌ புது விருந்தாளியைச்‌ சுட்டிக்‌ காட்டி, 
"இவர்தான்‌ சகுந்தலையின்‌ கணவர்‌; பெயர்‌ ஷியாம்‌ பாபு. இவரை உங்களுக்கு 


அறிமுகம்‌ செய்து வைக்கவே இச்சிறு விருந்துக்கு உங்களை அழைத்தேன்‌" என்றார்‌. 


இப்படி அறிமுகம்‌ செய்து வைக்கப்பட்டவர்‌ சுமார்‌ 25 வயதுள்ள ஒரு வங்காள 


இளைஞர்‌. 


அப்போது அங்கே கூடியிருந்த வாலிபர்கள்‌ எல்லாருடைய மனமும்‌ என்ன 
நிலையடைந்திருக்குமென்று நினைக்கிறீர்கள்‌? காதல்‌ சாஸ்திர விதிகளின்படி 
அவர்கள்‌ மனோநிலை எப்படி ஆகியிருக்க வேண்டுமென்பதை நான்‌ அறியேன்‌. 
உண்மையாக நடந்தது மட்டும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. அவர்கள்‌ உள்ளத்தில்‌ சென்ற 
மூன்று மாத காலமாய்‌ அடித்துக்‌ கொண்டிருந்த பெரும்‌ புயல்‌ திடீரென்று ஓய்ந்து, 
ஆழ்ந்த, நிறைந்த அமைதி நிலவலாயிற்று. பரபரப்பெல்லாம்‌ பழைய கதையாய்‌ 


விட்டது. அன்று காப்பி சாப்பிட்டபோது யாரும்‌ சட்டையில்‌ கொட்டிக்‌ 


கொள்ளவில்லை. 


ஷியாம்‌ பாபு கல்கத்தாவில்‌ ஒரு கலாசாலை ஆசிரியர்‌ என்றும்‌, சத்தியாக்கிரஹ 


யக்கத்தில்‌ ஈடுபட்டுச்‌ சென்‌ ரண்டு வ மாய்ச்‌ சிறையில்‌ ந்தாரென்றும்‌, 
த்‌ ப, றுஷீ பி ருந்த று 


அவருடைய நெற்றியில்‌ பெரிய காயத்தின்‌ வடு போலீஸாரின்‌ தடியடியினால்‌ 


111 


ஏற்பட்டதென்றும்‌, இப்போது மறுபடியும்‌ கல்கத்தா திரும்பியதும்‌ கலாசாலை ஆசிரியர்‌ 


பதவியை ஏற்றுக்‌ கொள்ளப்‌ போகிறாரென்றும்‌ சம்பாஷணையின்‌ போது 
தெரியவந்தன. 


"உங்களுக்கெல்லாம்‌ நான்‌ பெரிதும்‌ கடமைப்பட்டிருக்கிறேன்‌. இந்த மூன்று மாதமும்‌ 


எப்படிப்‌ போகப்‌ போகிறதோ என்று பயமாயிருந்தது. உங்களுடைய சிநேகத்தினால்‌ 


எவ்வளவோ சந்தோஷமாயும்‌ உபயோகமாயும்‌ காலம்‌ போயிற்று. இரண்டு மூன்று 
நாளில்‌ பிரயாணப்பட்டு விடுவோம்‌. தமிழ்நாடு முழுவதும்‌ சுற்றிப்‌ பார்த்துவிட்டுக்‌ 
கல்கத்தா போவதாயிருக்கிறோம்‌" என்றாள்‌ சகுந்தலை. 


இதற்கு அடுத்த நாலாம்‌ நாளன்று கல்கத்தா ரங்கநாதம்‌ அவர்களின்‌ வீடு பூட்டிக்‌ 
கிடந்தது. 


கணையாழியின்‌ வீதிகளில்‌ முன்போல்‌ குப்பைகள்‌ சேரலாயின! 


112 


35. கேதாரியின்‌ தாயார்‌ 


முன்னுரை 


சமீபத்தில்‌ பத்திரிகைகளில்‌ 'அம்மாமி அப்பளாம்‌' என்னும்‌ விளம்பரத்தைப்‌ பார்த்ததும்‌, 
எனக்குத்‌ தூக்கி வாரிப்‌ போட்டது. உடனே பாகீரதி அம்மாமியின்‌ ஞாபகம்‌ வந்தது. 


அவளுடைய அருமைப்‌ புதல்வனும்‌ என்னுடைய பிராண சிநேகிதனுமான கேதாரியின்‌ 
அகால மரணத்தை எண்ணிய போது உடம்பை என்னவோ செய்தது. கேதாரிக்கு 


இந்தக்‌ கதி நேருமென்று யார்‌ நினைத்தார்கள்‌? இது போன்ற சம்பவங்களை 
எண்ணும்போது தான்‌ மனித யத்தனத்தில்‌ நமக்கு நம்பிக்கை குன்றி, விதியின்‌ 
வலிமையில்‌ நம்பிக்கை பலப்படுகிறது. 


கேதாரி நோய்ப்பட்டு கிடந்தபோது அவனை வந்து பரிசோதனை செய்யாத பெரிய 
டாக்டர்கள்‌ சென்னையில்‌ யாரும்‌ இல்லை. ஆயினும்‌ அவர்களில்‌ யாரும்‌ அவனுடைய 
நோயின்‌ மூல காரணத்தைக்‌ கண்டுபிடிக்கவில்லை. ஏதேதோ வியாதியென்றும்‌, 
காம்ளிகேஷன்‌ என்றும்‌ சொல்லி வைத்தியம்‌ செய்தார்கள்‌. கேதாரி பிழைக்கவுமில்லை. 
அவனுடைய சிநேகிதர்களையும்‌ உறவினர்களையும்‌ பரிதவிக்க விட்டு இறந்துதான்‌ 
போனான்‌. இதுபற்றி அச்சமயம்‌ டாக்டர்களுக்கே ஒரு கெட்ட பெயர்‌ ஏற்பட்டிருந்தது. 


"என்ன வைத்திய சாஸ்திரம்‌? என்ன டாக்டர்கள்‌? எல்லாம்‌ வெறும்‌ படாடோ பந்தான்‌' 


என்று ஜனங்கள்‌ சொன்னார்கள்‌. 


கேதாரியின்‌ விஷயத்தில்‌ டாக்டர்கள்‌ பேரிலாவது வைத்திய சாஸ்திரத்தின்‌ மேலாவது 
யாதொரு தவறுமில்லை யென்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இதை நான்‌ 
எழுதுகிறேன்‌. அவனுடைய உடல்‌ நோயின்‌ வேர்‌ அவனுடைய மனோ வியாதியில்‌ 
இருந்தது என்பதும்‌, அந்த மனோவியாதி நமது சமூகத்தைப்‌ பிடித்திருக்கும்‌ பல 


வியாதிகளில்‌ ஒன்றைக்‌ காரணமாகக்‌ கொண்டதென்பதும்‌ டாக்டர்களுக்கு எப்படித்‌ 


தெரியும்‌? அவனுடைய அருமைத்‌ தாயாருக்கும்‌, இளம்‌ மனைவிக்கும்‌ கூட அது 


தெரியாத விஷயமே. அவனுடைய அத்தியந்த நண்பனான நான்‌ ஒருவனே அந்த 
இரகசியத்தை அறிந்தவன்‌. கேதாரி மரணமடைந்த புதிதில்‌ அதைப்பற்றிப்‌ பேசவோ 
எழுதவோ முடியாதபடி துக்கத்தில்‌ ஆழ்ந்திருந்தேன்‌. இப்போது ஒரு வருஷத்துக்குமேல்‌ 
ஆகிவிட்டது. என்னுடைய ஆத்ம சிநேகிதனுக்கு நான்‌ செய்யவேண்டிய கடமையாகக்‌ 
கருதி அவனுடைய கதையை வெளியிடுகிறேன்‌. 


113 


ஆமாம்‌; ரொம்பவும்‌ துயரமான கதைதான்‌. நம்முன்‌ சிலர்‌ சோக ரசத்தை 
அநுபவிப்பதற்காக நாடகங்களுக்குப்‌ போவோம்‌; ஆனால்‌ வாழ்க்கையில்‌ நம்‌ கண்‌ முன்‌ 
நிகழும்‌ சோக சம்பவங்களைப்‌ பார்க்கப்‌ பிடிக்காமல்‌ கண்களை மூடிக்‌ கொள்வோம்‌. 
அத்தகையவர்கள்‌ கேதாரியின்‌ கதையைப்‌ படிக்காமல்‌ விடுவதே நல்லது! 


கேதாரிக்கு அவனுடைய தந்தையைப்‌ பற்றிய ஞாபகமே கிடையாது. அவன்‌ மூன்று 


வயதுக்‌ குழந்தையாயிருந்த போது அவனுடைய தந்தை வீட்டை விட்டு, ஊரை விட்டு 
ஓடிப்‌ போய்‌ விட்டார்‌. ஒரு நாடகக்காரியின்‌ மையலில்‌ அகப்பட்டு அவர்‌ தம்முடைய 
இளம்‌ மனைவியையும்‌, மூன்று வயதுப்‌ பிள்ளையையும்‌ அநாதையாக விட்டுவிட்டுப்‌ 


போனார்‌. இந்த விவரமெல்லாம்‌ எங்களுக்கு வெகு நாள்‌ வரையில்‌ தெரியாது. 


கேதாரிக்குக்‌ கலியாணப்‌ பேச்சு நடந்த போதுதான்‌ அவனுடைய தாயார்‌ சொல்லித்‌ 
தெரிந்து கொண்டோம்‌. 


பெண்ணைப்‌ போய்ப்‌ பார்த்துவிட்டு வரும்படி பாகீரதி அம்மாமி சொன்னபோது, "நீ 
பார்த்து நிச்சயம்‌ செய்தால்‌ சரிதான்‌, அம்மா! ஒரு மூளிப்‌ பெண்ணைக்‌ கலியாணம்‌ 


பண்ணிக்‌ கொள்ளச்‌ சொன்னாலும்‌ பண்ணிக்‌ கொள்கிறேன்‌" என்றான்‌ கேதாரி. 


"பின்‌, என்ன, அம்மாமி உங்களுக்கு? இந்தக்‌ கலியுகத்தில்‌ இந்த மாதிரி பிள்ளை 
இன்னொருவனைக்‌ காணவே முடியாது. நீங்களே முடிவு செய்து விடுங்களேன்‌" 


என்றேன்‌ நான்‌. 


ஆனால்‌ பாகீரதி அம்மாமி கேட்கவில்லை. "கேதாரி போய்ப்‌ பெண்ணைப்‌ பார்த்துப்‌ 
பிடித்திருக்கிறது" என்று சொன்னால்தான்‌ கலியாணம்‌ நிச்சயம்‌ பண்ணுவேன்‌ என்று 
சொன்னாள்‌. அப்போதுதான்‌ கேதாரியின்‌ தகப்பனாரின்‌ பேச்சை அவள்‌ எடுத்து நான்‌ 


கேட்டது. 


"இப்படியெல்லாம்‌ பிள்ளையையும்‌ பெண்ணையும்‌ சம்மதம்‌ கேட்காமல்‌ கலியாணம்‌ 
பண்ணிப்‌ பண்ணித்தான்‌ குடும்பங்களில்‌ கஷ்டம்‌ ஏற்படுகிறது. இவனுடைய 
(கேதாரியினுடைய) தகப்பனார்‌ எங்களை விட்டுவிட்டுப்‌ போனதற்காக ஊரெல்லாம்‌ 
அவரைத்‌ திட்டினார்கள்‌. எனக்கும்‌ அப்போது கோபமும்‌ ஆத்திரமும்‌ அடைத்துக்‌ 
கொண்டு தான்‌ வந்தது. நாற்பது நாள்‌ படுத்த படுக்கையாய்க்‌ கிடந்தேன்‌. ஆனால்‌, 


114 


பின்னால்‌ ஆற அமர யோசித்துப்‌ பார்த்ததில்‌ அவர்‌ மேல்‌ ஒரு குற்றமும்‌ 
இல்லையென்று தோன்றிற்று. என்னைக்‌ கலியாணம்‌ செய்து கொள்வதில்‌ அவருக்கு 
இஷ்டமே இல்லையாம்‌. அப்படிச்‌ சொல்லவும்‌ சொன்னாராம்‌. ஆனால்‌ பெரியவர்கள்‌ 
பலவந்தப்படுத்திக்‌ கலியாணம்‌ செய்து வைத்தார்களாம்‌. ஏதோ ஐந்தாறு வருஷம்‌ 
பல்லைக்‌ கடித்துக்‌ கொண்டு குடும்பம்‌ நடத்தினோம்‌. அப்புறம்‌ அந்தக்‌ கூத்தாடிச்சி 


வந்து சேர்ந்தாள்‌; போய்விட்டார்‌." 


இப்படி பாகீரதி அம்மாமியே அந்தப்‌ பேச்சை எடுத்த போது, நானும்‌ பக்குவமாகச்‌ 
சிற்சில கேள்விகளைப்‌ போட்டு மற்ற விவரங்களையும்‌ அறிந்தேன்‌. கேதாரியின்‌ 
தகப்பனார்‌ சுந்தரராமையர்‌ பார்ப்பதற்கு வாட்ட சாட்டமாய்‌ ஆள்‌ நன்றாயிருப்பாராம்‌. 
ரொம்ப நன்றாய்ப்‌ பாடுவாராம்‌. அப்போது திருமங்கலத்தில்‌ தபாலாபீஸில்‌ அவருக்குக்‌ 
குமாஸ்தா உத்தியோகம்‌. ரங்கமணி என்னும்‌ பெயர்‌ பெற்ற நாடகக்காரி அவ்வூரில்‌ 
நாடகம்‌ நடத்திக்‌ கொண்டிருந்தாள்‌. ஒரு நாள்‌ அயன்‌ ராஜபார்ட்‌ போடுகிறவனுக்கு 


ரொம்ப உடம்பு சரிப்படவில்லையென்றும்‌, அன்று அநேகமாய்‌ நாடகம்‌ 
நடைபெறாதென்றும்‌ செய்தி வந்தது. கேதாரியின்‌ தகப்பனாருக்கு நாடகம்‌ என்றால்‌ 


பித்து. நாடகம்‌ பார்த்துப்‌ பார்த்து எல்லா நாடகங்களும்‌ நெட்டுரு; பாட்டுக்கள்‌ 


தலைகீழ்ப்‌ பாடம்‌. ஆகவே இவர்‌ போய்‌ "நான்‌ ராஜபார்ட்‌ போட்டுக்‌ கொள்கிறேன்‌" 
என்றார்‌. சில பாட்டுக்களும்‌ பாடிக்‌ காட்டினார்‌. ரங்கமணி சம்மதித்தாள்‌. நாடகம்‌ 
நடந்தது. எல்லாரும்‌ அதிசயிக்கும்படி கேதாரியின்‌ தகப்பனார்‌ நடித்தார்‌. அம்மாமிக்குக்‌ 
கூட அது பெருமையாயிருந்தது. அப்புறம்‌ திருமங்கலத்தில்‌ அந்தக்‌ கம்பெனி 
இருந்தவரையில்‌ அவர்களுடனேயே இருந்தார்‌. வேலையை ராஜீனாமாக்‌ கொடுத்து 
விட்டாரென்றும்‌, தன்னுடன்‌ அழைத்துக்‌ கொண்டு போகப்‌ போகிறாளென்றும்‌ 


ஊரிலே பேசிக்‌ கொண்டார்கள்‌. ஆனால்‌ பாகீரதி அம்மாமி அதையெல்லாம்‌ 


நம்பவில்லை. கடைசியில்‌, நாடகக்‌ கம்பெனி ஊரைவிட்டுப்‌ போயிற்று. அதற்கு 
மறுநாள்‌ சுந்தரராமையரையும்‌ காணவில்லை. நாடகக்‌ கம்பெனி இலங்கைக்குப்‌ 
போயிற்றென்றும்‌, அங்கே போய்‌ இவரும்‌ சேர்ந்து கொண்டாரென்றும்‌ பின்னால்‌ 
தகவல்‌ தெரிய வந்தது. 


அதற்குப்‌ பிறகு அவரைப்‌ பற்றி ஒரு விவரமும்‌ தெரியவில்லை. மேற்படி நாடகக்‌ 
கம்பெனியார்‌ இலங்கை, பர்மா, சிங்கப்பூர்‌, பினாங்கு முதலிய வெளி நாடுகளிலேயே 
சுற்றிக்‌ கொண்டிருந்ததாகத்‌ தெரிந்தது. பல வருஷங்களுக்குப்‌ பிறகு இரண்டொரு 
தடவை சென்னை நகருக்கும்‌ வந்திருந்தனராம்‌. ஆனால்‌ பாகீரதி அம்மாமி அதற்குள்‌ 
அவரைப்‌ பற்றி எண்ணுவதையே விட்டு விட்டாள்‌. இப்போது அவளுடைய ஆசை 
முழுவதையும்‌ கேதாரியின்‌ மேல்‌ வைத்திருந்தாள்‌. 


115 


சுந்தரராமையர்‌ ஓடிப்‌ போன செய்தியறிந்து, பாகீரதி அம்மாமியின்‌ தாய்‌ தந்தையர்கள்‌ 
திருமங்கலத்துக்கு வந்து அவளைத்‌ தங்களுடன்‌ கிராமத்துக்கு அழைத்துப்‌ போனார்கள்‌. 
அவர்கள்‌ சொற்பக்‌ குடித்தனக்காரர்கள்‌. பாகீரதியைத்‌ தவிர அவர்களுக்கு வேறு 


பிள்ளைக்‌ குட்டி கிடையாது. கிராமத்தில்‌ ஐந்தாறு வருஷம்‌ இருந்தார்கள்‌. அப்புறம்‌ 
கேதாரியைப்‌ படிக்க வைப்பதற்காகத்‌ திருச்சிராப்பள்ளிக்குக்‌ குடி வந்தார்கள்‌. 


நேற்று நடந்தது போல்‌ தோன்றுகிறது. அப்போது திருச்சிராப்பள்ளியில்‌ மாத்ருபூதம்‌ 
ஸ்டோ ரில்‌ நானும்‌ என்‌ பெற்றோர்களும்‌ குடியிருந்தோம்‌. நான்‌ முதலாவது பாரத்தில்‌ 
படித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. ஸ்டோ ரில்‌ எங்களுக்கு எதிர்‌ வீடு சில நாளாகப்‌ பூட்டிக்‌ 
கிடந்தது. அன்றைக்கு யாரோ புதிதாகக்‌ குடி வரப்‌ போகிறார்கள்‌ என்று கேள்விப்பட்டு 
ஆவலுடன்‌ அவர்களுடைய வரவை எதிர்பார்த்தேன்‌. ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு 
அம்மாமி, ஒரு பையன்‌ - இவர்கள்‌ பழைய தகரப்‌ பெட்டிகளுடனும்‌ மூட்டை 
முடிச்சுகளுடனும்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. அந்தப்‌ பையன்‌ கையில்‌ தங்கக்‌ காப்புப்‌ 
போட்டுக்‌ கொண்டும்‌, தலை பின்னிக்‌ கொண்டும்‌, குல்லா வைத்துக்‌ கொண்டும்‌ 
இருந்ததை நான்‌ வியப்புடன்‌ பார்த்துக்‌ கொண்டு நின்றது நன்றாய்‌ ஞாபகம்‌ 
இருக்கிறது. 


அந்தப்‌ பையன்‌ தான்‌ கேதாரி. அவனுடன்‌ முதல்‌ தடவை பேசின உடனேயே எனக்குப்‌ 
பிடித்துப்‌ போயிற்று. பட்டிக்காட்டிலிருந்து வந்தவனாதலால்‌ எதைப்‌ பார்த்தாலும்‌ 
அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. குழாயிலிருந்து தண்ணீர்‌ கொட்டுவதைக்‌ கண்டு 
இடியிடியென்று சிரித்தான்‌. காலையில்‌ தாயுமான ஸ்வாமிக்குத்‌ திருமஞ்சனம்‌ 
கொண்டு வருவதற்காகப்‌ போன யானையை அவன்‌ பார்த்த பார்வையில்‌ விழி 
பிதுங்கிவிடும்‌ போல்‌ இருந்தது. ஓயாமல்‌ அது என்ன, இது என்ன என்று கேட்டுக்‌ 


கொண்டேயிருப்பான்‌. நானும்‌ சலிக்காமல்‌ பதில்‌ சொல்லி வந்தேன்‌. 


நான்‌ படித்த அதே பள்ளிக்கூடத்தில்‌ அதே வகுப்பில்‌ கேதாரியைச்‌ சேர்த்தார்கள்‌. 
நாங்கள்‌ இணைபிரியாத சிநேகிதர்கள்‌ ஆனோம்‌. நிஜத்தைச்‌ சொல்லிவிடுகிறேனே; 
படிப்பிலே நான்‌ கொஞ்சம்‌ சுமார்‌ தான்‌. மற்றபடி விளையாட்டு, வம்பு முதலியவற்றில்‌ 
நான்‌ தான்‌ முதல்‌. அவனோ படிப்பில்‌ முதல்‌; மற்றவற்றில்‌ ரொம்ப சுமார்‌. எல்லாப்‌ 


பள்ளிக்கூடங்களிலும்‌ இந்த மாதிரி படிப்பில்‌ கெட்டிக்காரனாயுள்ள பையனைப்‌ 


116 


பரிகாசம்‌ பண்ணி உபத்திரவப்படுத்துவதற்குச்‌ சில போக்கிரிப்‌ பையன்கள்‌ 
இருப்பார்கள்‌. ஆனால்‌ எங்கள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ எனக்குப்‌ பயந்து கேதாரியின்‌ வழிக்கு 
ஒருவரும்‌ போவதில்லை. 


அவர்கள்‌ திருச்சிக்கு வந்து மூன்று வருஷத்துக்கெல்லாம்‌, தாத்தா காலமானார்‌. 
அதற்குள்‌ அவர்‌ கையிலிருந்த பணமும்‌ அநேகமாகச்‌ செலவழிந்து போயிற்று. 
கேதாரிக்கு உபகாரச்‌ சம்பளம்‌ கிடைத்திருந்தபடியால்‌, பள்ளிக்கூடச்‌ செலவு 


கிடையாது. ஊரில்‌ விளைந்து வரும்‌ நெல்‌ சாப்பாட்டுக்குப்‌ போதும்‌. ஆனால்‌ வீட்டு 
வாடகைக்கும்‌ மேல்‌ செலவுக்கும்‌ என்ன செய்வது? அம்மாமியும்‌ பாட்டியும்‌ அப்பளம்‌ 


இட்டு விற்க ஆரம்பித்தார்கள்‌. 


அதென்னவோ, சில சமயம்‌ முன்பின்‌ தெரியாதவர்களிடம்‌ கூட நமக்குப்‌ பிரியம்‌ 
ஏற்பட்டு விடுகிறது. அவர்களை முதன்‌ முதல்‌ நாம்‌ பார்க்கும்‌ வேளையைப்‌ 
பொருத்ததோ என்னவோ தெரியவில்லை. பாகீரதி அம்மாமியிடம்‌ என்‌ சொந்தத்‌ 
தாயாரைவிட அதிகப்‌ பிரியம்‌ எனக்கு ஏற்பட்டிருந்தது. அக்கம்‌ பக்கத்தார்கள்‌ அவளை 
'வாழா வெட்டி' என்று அவமதிப்பாய்ப்‌ பேசுவதுண்டு. இதெல்லாம்‌ அவளிடம்‌ 
எனக்கிருந்த அபிமானத்தை அதிகமேயாக்கிற்று. என்‌ பள்ளிக்கூடத்துச்‌ 
சிநேகிதர்களுக்கெல்லாம்‌ சொல்லி, பாகீரதி அம்மாமியின்‌ அப்பளங்களை நானே 
ஏராளமாய்‌ விற்றுக்‌ கொடுத்திருக்கிறேன்‌. 


பாட்டியும்‌ கொஞ்ச காலத்திற்குப்‌ பிறகு இறந்து போய்விட்டாள்‌. தாயும்‌ பிள்ளையும்‌ 
அதே வீட்டில்‌ இருந்து வந்தார்கள்‌. கேதாரி அவனுடைய தாயார்‌ அவன்‌ விஷயத்தில்‌ 
பட்ட கஷ்டத்துக்கெல்லாம்‌ பாத்திரமாய்‌ நடந்து கொண்டான்‌. ஒவ்வொரு வகுப்பிலும்‌ 
பரீட்சையில்‌ முதன்மையாகத்‌ தேறி வந்து கடைசியில்‌ பி.ஏ. பரீட்சையில்‌ சென்னை 
இராஜதானியிலேயே முதலாவதாகத்‌ தேறினான்‌. அந்தச்‌ சந்தோஷத்தில்‌, நான்‌ 
அவ்வருஷம்‌ 'கோட்‌' அடித்த வெட்கத்தைக்‌ கூட அதிகமாய்‌ உணரவில்லை. 


கேதாரி காலேஜ்‌ வகுப்புக்குப்‌ போனதிலிருந்தே பெண்ணைப்‌ பெற்றவர்கள்‌ 


அவனுடைய தாயாரைப்‌ பிய்த்து எடுத்த வண்ணமாயிருந்தார்கள்‌. அந்த நிலைமையில்‌ 
வேறு யாராயிருந்தாலும்‌ "அப்பளம்‌ இடும்‌ தொல்லை ஒழிந்தது" என்று எண்ணி, 
ஏதாவது ஒரு பெண்ணைப்‌ பிடித்துக்‌ கேதாரியின்‌ கழுத்தில்‌ கட்டியிருப்பார்கள்‌. 


117 


ஆனால்‌ பாகீரதி அம்மாமி, வாழ்க்கை என்னும்‌ பள்ளிக்கூடத்தில்‌ மிகவும்‌ கடினமான 
பாடங்களைப்‌ படித்து அறிவு பெற்றவள்‌. "பி.ஏ. முடிகிற வரையில்‌ கல்யாணப்‌ பேச்சே 


கூடாது" என்று பிடிவாதமாய்ச்‌ சொல்லி வந்தாள்‌. 


ஆகவே, இப்போது கேதாரி, பி.ஏ. தேறியதும்‌ கலியாணத்தைப்‌ பற்றி யோசிக்க 
வேண்டியதாயிற்று. மணிபுரம்‌ பண்ணையார்‌ என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களல்லவா? 
அவர்‌ அப்போது எங்கள்‌ காலேஜ்‌ பழைய மாணாக்கர்‌ சங்கத்தின்‌ 
அக்கிராசனராயிருந்தார்‌. ஒவ்வொரு வருஷமும்‌, கேதாரி வகுப்பில்‌ முதலாவதாகத்‌ தேறி 
முதற்பரிசுகள்‌ பெற்று வருவதைக்‌ கவனித்திருந்தார்‌. பையனுடைய முகவெட்டு, நடை 
உடை பாவனை எல்லாம்‌ அவருக்குப்‌ பிடித்திருந்தன. ஆகவே தம்முடைய பெண்ணை 
அவனுக்குக்‌ கொடுப்பதென்று பேசத்‌ தொடங்கினார்‌. பையனைக்‌ கேட்டதில்‌ 
அம்மாவைக்‌ கேட்க வேண்டுமென்று சொல்லிவிட்டான்‌. பாகீரதி அம்மாமி இவ்வளவு 
பெரிய சம்பந்தம்‌ கிடைக்கப்‌ போகிறதை எண்ணியபோது பிரமித்துப்‌ போய்விட்டாள்‌. 


ஆனாலும்‌ காரியத்தில்‌ கண்ணாயிருந்தாள்‌. இன்னொரு ஸ்திரீயாயிருந்தால்‌, 
"ஐயாயிரம்‌ வேணும்‌; பத்தாயிரம்‌ வேணும்‌" என்று கேட்டிருப்பார்கள்‌. பாகீரதி 
அம்மாமியோ, "பணங்காசு ஒன்றும்‌ வேண்டாம்‌; கலியாணம்‌ சீர்வகையரா எல்லாம்‌ 
உங்கள்‌ இஷ்டம்‌. பையனைச்‌ சீமைக்கு அனுப்பி ஐ.ஸி.எஸ்‌. படிக்க வைப்பதற்கு 


மட்டும்‌ ஒப்புக்‌ கொண்டால்‌ போதும்‌" என்றாள்‌. 


இந்த மாதிரி எண்ணம்‌ அம்மாமிக்கு உண்டென்று எனக்கு முன்னாலேயே தெரியும்‌. 
ஏனென்றால்‌, ஐ.ஸி.எஸ்‌.ஸாுக்குப்‌ போவது பற்றிய விவரங்களையெல்லாம்‌ ஒரு நாள்‌ 
என்னை அவள்‌ கேட்டது உண்டு. அக்கம்‌ பக்கத்தில்‌ எல்லாரும்‌ அதிசயப்பட்டார்கள்‌; 
சிலர்‌ அம்மாமியை வையக்கூட வைதார்கள்‌. "பார்‌! என்ன நெஞ்சழுத்தம்‌ இவளுக்கு? 


ஒரு பிள்ளை; அதைச்‌ சீமைக்கு அனுப்புகிறாளே?" என்றார்கள்‌. 


பண்ணையார்‌ நரசிம்மய்யர்‌ வைதிகப்பற்று உள்ளவர்‌. ஆகையால்‌ முதலில்‌ 
தயங்கினார்‌. கடைசியில்‌, பெரிய சாஸ்திரிகள்‌ தீசஷிதர்கள்‌ எல்லாருடனும்‌ யோசித்து, 
"சாஸ்திரங்களில்‌ சமுத்திரப்‌ பிரயாணத்துக்குப்‌ பிராயச்சித்தம்‌ இருக்கிறது" என்று 
உறுதிப்படுத்திக்‌ கொண்டு சம்மதித்தார்‌. எனக்கென்னவோ, "ஒரு ஸ்திரீக்குள்ள 
மனோதிடம்‌ நமக்கு வேண்டாமா?" என்ற எண்ணத்தினாலேதான்‌ அவர்‌ சம்மதித்தார்‌ 


என்று தோன்றிற்று. 


118 


இதற்குப்‌ பிறகுதான்‌ கேதாரியைப்‌ போய்ப்‌ பெண்ணைப்‌ பார்த்துவிட்டு வரும்படி 
அம்மாமி சொன்னது. நானும்‌ கூடப்‌ போயிருந்தேன்‌. கேதாரி தன்‌ தாயிடம்‌ 
வைத்திருந்த நம்பிக்கை எவ்வளவு நியாயமானது என்று விளங்கிற்று. கிளி என்றால்‌ 


கிளி, பெண்‌ அவ்வளவு அழகாயிருந்தாள்‌. பதின்மூன்று, பதினாலு வயது இருக்கலாம்‌. 


அந்தக்‌ கதையையெல்லாம்‌ இப்போது வளர்ப்பதில்‌ பயன்‌ என்ன? கல்யாணம்‌ 


சிறப்பாக நடந்தது. அடுத்த வருஷம்‌ கேதாரி இங்கிலாந்துக்குப்‌ பிரயாணமானான்‌. 
பம்பாய்‌ வரையில்‌ நான்‌ சென்று கப்பல்‌ ஏற்றிவிட்டு வந்தேன்‌. 


பாகீரதி அம்மாமியைத்‌ தங்கள்‌ வீட்டிலேயே வந்திருக்க வேண்டும்‌ என்று மணிபுரத்தார்‌ 
எவ்வளவோ வருந்தி அழைத்தார்கள்‌. அம்மாமி கேட்கவில்லை. அவளுடைய சித்தி 
ஒருத்தி இரண்டு குழந்தைகளை அநாதையாய்‌ விட்டு விட்டு, இறந்து போய்விட்டாள்‌. 
அவர்களைக்‌ கிராமத்திலிருந்து தருவித்துத்‌ தனியாக ஒரு வீட்டில்‌ ஜாகை ஏற்படுத்திக்‌ 
கொண்டு அவர்களைப்‌ பராமரித்து வந்தாள்‌. ஆனால்‌ சம்பந்திகளின்‌ கெளரவத்தையும்‌ 
மற்ற விஷயங்களையும்‌ உத்தேசித்து அப்பளம்‌ இட்டு விற்பதை மட்டும்‌ நிறுத்தி 


விட்டாள்‌. 


கேதாரி சீமைக்குப்‌ போய்‌ எழெட்டு மாதங்களுக்குப்‌ பிறகு, மணிபுரம்‌ மிராசுதார்‌ 
வீட்டிலிருந்து ஆள்‌ வந்து என்னைக்‌ கூப்பிட்டான்‌. அவ்வாறே போயிருந்தேன்‌. 
நரசிம்மய்யர்‌ ஒரு கடிதத்தை என்னிடம்‌ கொடுத்துப்‌ படிக்கச்‌ சொன்னார்‌. அது 
இரங்கூனிலிருந்து சுந்தரராமய்யர்‌ என்பவரால்‌ எழுதப்பட்டது. தம்முடைய 
புதல்வனுக்கு இவர்கள்‌ பெண்ணைக்‌ கொடுத்திருப்பதாக அறிந்து 
சந்தோஷப்படுவதாகவும்‌, திருச்சியிலிருந்து சமீபத்தில்‌ இரங்கூனுக்கு வந்து ஒருவர்‌ 
மூலம்‌ சகல விவரமும்‌ தெரிந்து கொண்டதாகவும்‌, தாம்‌ இப்போது திரும்பவும்‌ 
ஜன்மதேசம்‌ வந்து எல்லாரையும்‌ பார்க்க விரும்புகிறபடியால்‌ அதற்குப்‌ பிரயாணச்‌ 
செலவுக்காகப்‌ பணம்‌ அனுப்ப வேண்டுமென்றும்‌ எழுதியிருந்தது. 


"என்ன, சங்கரா! இது நிஜமாயிருக்குமா?" என்று நரசிம்மய்யர்‌ கேட்டார்‌. 


"நிஜமாயிருக்கலாமென்று தான்‌ தோன்றுகிறது. எல்லாவற்றிற்கும்‌ அம்மாமியைக்‌ 


119 


கேட்டுக்‌ கொண்டு வருகிறேன்‌" என்று சொல்லிவிட்டுக்‌ கடிதத்தை எடுத்துக்‌ கொண்டு 
சென்றேன்‌. 


அம்மாமியிடம்‌ கடிதத்தைக்‌ கொடுத்தேன்‌. அவள்‌ ஒருவேளை அழுது கண்ணீர்‌ விட்டுத்‌ 
தடபுடல்‌ செய்வாளோ என்று நான்‌ பயந்ததெல்லாம்‌ வீண்‌ எண்ணம்‌ என்று தெரிந்தது. 
தன்னுடைய ஏக புதல்வனைச்‌ சீமைக்கு அனுப்பி வைக்கும்படி நெஞ்சைக்‌ கல்லாகச்‌ 
செய்து கொண்டவள்‌ அல்லவா? கடிதத்தைப்‌ படித்து விட்டு "இது அவருடைய 
கையெழுத்துத்தான்‌" என்றாள்‌. பிறகு மெளனமாய்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தவள்‌ போல்‌ 
இருந்தாள்‌. இரண்டொரு தடவை பெருமூச்சு மட்டும்‌ வந்தது. ஒரு துளி கண்ணீர்‌ கூட 
வரவில்லை. 


"அம்மாமி! நரசிம்மய்யர்‌ பணம்‌ அனுப்புவதாகச்‌ சொல்கிறார்‌" என்றேன்‌. 


அம்மாமி அவசரமாய்‌ உள்ளே எழுந்து போய்‌ பெட்டியிலிருந்த பண நோட்டுகளை 
எடுத்து வந்து என்னிடம்‌ கொடுத்தாள்‌. எண்பது ரூபாய்‌ இருந்தது. 


"சங்கரா! நான்‌ அப்பளம்‌ இட்டுச்‌ சேர்த்த பணத்தில்‌ மீதி இது. அவருக்கு என்‌ பேரால்‌ 
இதை அனுப்பு. இந்த வீட்டு விலாசம்‌ கொடுத்து இங்கேயே நேரே வந்து சேரும்படி 


எழுது" என்றாள்‌. 


அம்மாமியின்‌ குரல்‌ கொஞ்சம்‌ கம்மியிருந்தது; அவ்வளவுதான்‌. எனக்கோ கண்ணில்‌ 
ஜலம்‌ வந்தது. 


மேல்‌ சம்பவங்களைப்‌ பற்றி நினைத்தாலே எனக்கு நெஞ்சு படபடவென்று அடித்துக்‌ 
கொள்கிறது; கைகூட நடுங்குகிறது. 


பத்து நாளைக்கெல்லாம்‌ மணியார்டர்‌ திரும்பி வந்துவிட்டது. மணியார்டரை எந்த 
விலாசத்துக்கு அனுப்பினோமோ, அந்த வீட்டிலிருந்து ஒருவர்‌ மணியார்டர்‌ வருவதற்கு 
முன்‌ சுந்தரராமைய்யர்‌ காலஞ்சென்று விட்டதாகவும்‌, அநாதைப்‌ பிரேத ஸம்ஸ்காரம்‌ 


செய்யப்‌ பட்டதாகவும்‌ கடிதம்‌ எழுதியிருந்தார்‌. 


பதினெட்டு வருஷமாய்க்‌ கண்ணால்‌ பாராத புருஷனுக்காகப்‌ பாகீரதி அம்மாள்‌ துக்கம்‌ 


120 


காத்தாள்‌. பத்தாம்‌ நாள்‌, பிராமண சாதியில்‌ வழக்கமான அலங்கோலங்கள்‌ 


அம்மாமிக்கும்‌ செய்யப்பட்டது. 


கேதாரிக்கு இதைப்பற்றி ஒன்றும்‌ எழுதக்கூடாதென்றும்‌, திரும்பி ஊருக்கு வந்த பிறகு 
தெரிவித்தால்‌ போதுமென்றும்‌, அம்மாமி கண்டிப்பாகச்‌ சொல்லி விட்டாள்‌. 


காலம்‌ எப்படியோ சென்றது. நானும்‌ மலையைக்‌ கல்லி எலியைப்‌ பிடித்தது போல 
பி.ஏ. பாஸ்‌ செய்து, நான்‌ படித்த பள்ளிக்கூடத்திலேயே உபாத்தியாயர்‌ ஆனேன்‌. 
கேதாரி சீமையிலிருந்து திரும்பி வரும்‌ காலம்‌ சமீபித்தது. 


எதிர்பார்த்தது போலவே அவன்‌ மிகச்‌ சிறப்புடன்‌ ஐ.ஸி.எஸ்‌. தேறினான்‌. அவனுடைய 
தகப்பனாருடைய மரணத்தைப்‌ பற்றியும்‌, மற்ற விவரங்களைப்‌ பற்றியும்‌ அவனைத்‌ 
திடுக்கிடச்‌ செய்யாத விதத்தில்‌ கடிதம்‌ எழுதி, அது பம்பாயில்‌ அவன்‌ கையில்‌ 
கிடைக்கும்படி அனுப்பியிருந்தோம்‌. ஆனால்‌ அவனுக்கிருந்த அவசரத்தில்‌, 
கப்பலிலிருந்து நேரே ரயிலுக்கு வந்து விட்டானாதலால்‌, மேற்படி கடிதம்‌ அவன்‌ 


கையில்‌ சேரவில்லையென்று பின்னால்‌ தெரிய வந்தது. 


அவன்‌ வரும்‌ விவரம்‌ தந்தியில்‌ தெரிவித்திருந்தானாதலால்‌ வீட்டு வாசலில்‌ தயாராய்க்‌ 
காத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. என்‌ கழுத்தைக்‌ கட்டியவண்ணமாய்‌ இழுத்துக்‌ கொண்டு 
அவசரமாய்‌ உள்ளே போனான்‌. தாழ்வாரத்தில்‌ உட்கார்ந்திருந்த அம்மாமியின்‌ மேல்‌ 
அவன்‌ பார்வை விழவில்லையோ, அல்லது விழுந்தும்‌ அடையாளம்‌ 
தெரியவில்லையோ, நான்‌ அறியேன்‌. அவன்‌ பாட்டுக்கு "அம்மா! அம்மா!' என்று 


கூப்பிட்டுக்‌ கொண்டு உள்ளே சென்றான்‌. 


அம்மாமியின்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ வந்ததை முதன்‌ முதலாக அப்போதுதான்‌ நான்‌ 
பார்த்தேன்‌. 


"அடே கேதாரி! என்னடா இது? அம்மா இதோ இருக்கிறாள்‌; எங்கேயோ தேடிக்‌ 
கொண்டு போகிறாயே!" என்றேன்‌. 


கேதாரி திரும்பி வந்தான்‌. வெள்ளைப்புடவை அணிந்து மொட்டைத்‌ தலையை 
முக்காடால்‌ மூடிக்‌ கொண்டு உட்கார்ந்திருந்த பாகீரதி அம்மாமியை உற்றுப்‌ 


பார்த்தான்‌. 


"ஐயோ! அம்மா..." என்று பயங்கரமாக ஒரு கூச்சல்‌ போட்டுவிட்டுத்‌ தொப்பென்று 


கீழே உட்கார்ந்தான்‌. தலையைக்‌ கைகளால்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. 


%%% ஸ்‌ 


கேதாரிக்கு கடுமையான ஜுரம்‌ அடித்துக்‌ கொண்டிருந்தது. திருச்சிராப்பள்ளியில்‌ 
அவனை வந்து பார்க்காத டாக்டர்‌ இல்லை; அவனுக்குச்‌ செய்யாத சிகிச்சை பாக்கி 


கிடையாது. ஒன்றும்‌ பயன்படவில்லை. 


அவனுடைய உடம்பு கொதித்துக்‌ கொண்டிருந்ததைப்‌ போல்‌ உள்ளமும்‌ கொதித்துக்‌ 


121 


கொண்டிருந்தது. ஒரே நினைவு, ஒரே ஞாபகந்தான்‌. நான்‌ தனியாய்‌ அவனுடன்‌ இருக்க 


நேர்ந்து விட்டால்‌ போதும்‌; உடனே ஆரம்பித்து விடுவான்‌. 


"சங்கரா! அது என்ன சாஸ்திரமடா அது? அநாதையாய்‌ விட்டுப்‌ போய்ப்‌ பதினெட்டு 


வருஷம்‌ திரும்பிப்‌ பாராமலிருந்த புருஷன்‌ செத்ததற்காகத்‌ தலையை மொட்டையடிக்கச்‌ 


சொல்லும்‌ சாஸ்திரம்‌! அதைக்‌ கொண்டு வாடா, தீயில்‌ போட்டுக்‌ கொளுத்துவோம்‌!" 


என்பான்‌. 


"இதோ பார்‌, சங்கர்‌! என்‌ தாயார்‌ ரொம்ப புத்திசாலி, இந்த முட்டாள்தனத்திற்கு ஒரு 
நாளும்‌ உட்பட்டிருக்க மாட்டாள்‌. எல்லாம்‌ என்னால்‌ வந்ததுதான்‌. நான்‌ பெரிய 
இடத்தில்‌ - வைதிகக்‌ குடுக்கைகளின்‌ வீட்டில்‌ - கலியாணம்‌ செய்து கொண்டேன்‌ 
அல்லவா? அவர்களுடைய ஏச்சுக்குப்‌ பயந்துதான்‌ அம்மா இதர்குச்‌ சம்மதித்திருக்க 


வேண்டும்‌" என்பான்‌. 


ஒரு நாள்‌ வாசலில்‌ இரண்டு கூலி வேலைக்காரர்கள்‌ பேசிக்‌ கொண்டு போனார்கள்‌. 


ஒருவன்‌, "அண்ணே! இன்று காலை புறப்படும்‌ போது ஒரு மொட்டைப்‌ பாப்பாத்தி 


எதிரில்‌ வந்தாள்‌. அது தான்‌ வேலை அகப்படவில்லை" என்று சொன்னது கேதாரியின்‌ 


காதில்‌ விழுந்துவிட்டது. 


122 


"சங்கர்‌! கேட்டாயா? என்‌ தாயாரின்‌ முகத்தில்‌ விழித்தால்‌ சகல பீடைகளும்‌ 
நீங்குமென்று சொல்வார்களடா! இப்போது அவளும்‌ அபசகுனந்தானே?" என்று 


புலம்பினான்‌. 


எவ்வளவோ சமாதானம்‌ சொல்லித்‌ தேற்றினேன்‌. ஆனாலும்‌ அவன்‌ அந்தப்‌ பேச்சை 
மட்டும்‌ விடுவதில்லை. 


"இதைக்‌ கேள்‌, சங்கர்‌! உத்தியோகமும்‌ ஆயிற்று. மண்ணும்‌ ஆயிற்று. நான்‌ மட்டும்‌ 
பிழைத்து எழுந்தேனானால்‌ ஒரே ஒரு காரியந்தான்‌ செய்யப்‌ போகிறேன்‌. பிராமண 
ஸ்திரீகள்‌, புருஷனை இழந்தால்‌ தலையை மொட்டையடிக்கும்‌ வழக்கத்தையொழிக்க 
ஒரு பெரிய கிளர்ச்சியை நடத்தப்‌ போகிறேன்‌. இந்தத்‌ தனி கெளரவம்‌ நம்முடைய 


சாதிக்கு மட்டும்‌ வேண்டாம்‌" என்றான்‌. 


ஆனால்‌ ஐ.ஸி.எஸ்‌. வர்க்கத்தைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ இந்த மாதிரி அற்பமான 
காரியங்களில்‌ இறங்குவது யமதர்மனுக்கே விருப்பமில்லை போலிருக்கிறது. கேதாரி 
உடல்‌ குணமடையாமலே, சீமையிலிருந்து வந்த இருபத்தோராம்‌ நாள்‌ காலஞ்‌ 
சென்றான்‌. 


%%%்% 


இந்த பரிதாப வரலாற்றில்‌ சொல்ல வேண்டியது இன்னும்‌ ஒன்றே ஒன்று தான்‌ 
பாக்கியிருக்கிறது. கேதாரியின்‌ மாமனார்‌ அவனுடைய புகைப்படம்‌ ஒன்று இருந்தால்‌ 
கொண்டு தரும்படி எனக்குச்‌ சொல்லியிருந்தார்‌. நானும்‌ அவனும்‌ சேர்ந்து எடுத்துக்‌ 
கொண்ட படம்‌ ஒன்று என்னிடம்‌ இருந்தது. அதிலிருந்து அவனுடைய படத்தை மட்டும்‌ 
தனியாக எடுக்கச்‌ செய்து சட்டம்‌ போட்டு எடுத்துக்‌ கொண்டு போனேன்‌. அப்போது 


அவர்களுடைய வீட்டில்‌ தற்செயலாய்க்‌ கேதாரியின்‌ மனைவியைக்‌ காண நேரிட்டது. 
அவளைப்‌ பார்த்ததும்‌ என்‌ உடம்பு நடுங்கிற்று; மயிர்‌ சிலிர்த்தது. அவளைக்‌ "கிளி" 
என்று சொன்னேனல்லவா? அந்தக்‌ கிளிக்கு இப்போது தலையை மொட்டையடித்து 
முக்காடும்‌ போட்டிருந்தார்கள்‌! 


123 


36. காந்திமதியின்‌ காதலன்‌ 


"ஸ்வாமி! இந்தக்‌ கட்டை கேட்கிறதேயென்று வித்தியாசமாய்‌ நினைக்க வேண்டாம்‌; 
ஸ்வாமியின்‌ மனத்தில்‌ சாந்தி ஏற்படவில்லையென்று இந்த ஜடத்துக்குத்‌ 
தோன்றுகிறது. ஒரு வேளை இது தவறாயிருந்தாலும்‌ இருக்கலாம்‌. அப்படி ஏதாவது 
ஸ்வாமி மனத்தில்‌ இருந்தால்‌ இந்தக்‌ கட்டையிடம்‌ சொல்ல யோசிக்க வேண்டாம்‌" 
என்று பெரிய ஸ்வாமியார்‌ சின்ன ஸ்வாமியாரிடம்‌ சொன்னார்‌. "ஸ்வாமி சொல்வது 
நிஜம்‌; இந்தக்‌ கட்டைக்கு இன்னும்‌ மனச்‌ சாந்தி ஏற்படவில்லை. இதன்‌ மனத்திலே ஒரு 
பந்தம்‌ இருக்கிறது; ஒரு தாபம்‌ இருக்கிறது. அது இந்தக்‌ கட்டையுடனேதான்‌ தீருமோ, 


என்னவோ தெரியாது" என்றார்‌ சின்ன ஸ்வாமியார்‌. 


தன்னுடைய எல்லைக்குள்ளே உயிரை விடுவோர்‌ அவ்வளவு பேரையும்‌ 
மோச்ஷத்துக்கு அனுப்பக்கூடிய மகிமை வாய்ந்த ஸ்ரீகாசி க்ஷேத்திரத்தில்‌ தமிழ்நாட்டுப்‌ 
பெரிய மடங்களுக்குச்‌ சொந்தமான கிளை மடங்கள்‌ பல இருக்கின்றன. அந்த 
மடங்களில்‌ ஒன்றிலேதான்‌, மேலே கூறியவாறு இரு ஸ்வாமியார்களுக்குள்‌ 
சம்பாஷணை ஆரம்பித்தது. அவர்களில்‌ ஒருவர்‌ கொஞ்சம்‌ வயதானவர்‌; ஐம்பது 
ஐம்பத்தைந்து இருக்கலாம்‌. அவருடைய திரு மார்பை நீண்டு வளர்ந்த தாடி 
மறைத்திருந்தது. முகத்தில்‌ ரோமத்தினால்‌ மறைக்கப்படாதிருந்த பாகமெல்லாம்‌ 
அம்மைத்‌ தழும்பு நிறைந்து கோரமாய்க்‌ காணப்பட்டது. ஆனாலும்‌ அவர்‌ முகம்‌ 
பார்ப்பதற்கு அருவருப்பு அளிக்கவில்லை. அந்த கோரத்திலும்‌ ஒரு திவ்ய களை 
இருந்தது. அவரது ஆழ்ந்த கண்களில்‌ சாந்தி குடிகொண்டு விளங்கிற்று. இந்தப்‌ பெரிய 
ஸ்வாமியார்‌ பல வருஷ காலமாக மேற்படி கிளை மடத்தில்‌ தலைவராயிருந்து வருபவர்‌. 
தென்னாட்டிலிருந்து காசிக்கு வரும்‌ தமிழர்களில்‌ அநேகர்‌ இந்த மடத்தில்‌ வந்து 
தங்குவதுண்டு. அவர்களுக்கெல்லாம்‌ வேண்டிய செளகரியங்கள்‌ செய்து கொடுப்பார்‌. 


இதனாலெல்லாம்‌, ஸ்வாமி பிரணவானந்தரின்‌ புகழ்‌ விஸ்தாரமாய்ப்‌ பரவியிருந்தது. 


இந்த மடத்துக்குக்‌ கொஞ்ச நாளைக்கு முன்‌ ஸ்ரீகுமாரானந்தர்‌ என்னும்‌ மற்றொரு தமிழ்‌ 
ஸ்வாமி வந்து சேர்ந்தார்‌. இவருக்குப்‌ பிராயம்‌ சுமார்‌ 35க்கு மேல்‌ 40க்குள்‌ இருக்கலாம்‌. 
இவர்‌ ஜடை, தாடி முதலியவை வளர்க்காமல்‌ நன்றாய்த்‌ தலையை மொட்டையடித்து 
முக க்ஷவரமும்‌ செய்து கொண்டிருந்தார்‌. பெரிய ஸ்வாமியார்‌ இவரை அன்புடன்‌ 
வரவேற்று, வேண்டிய செளகரியங்கள்‌ செய்து கொடுத்தார்‌. குமாரானந்தரிடம்‌ ஒரு 
விசேஷத்தைப்‌ பெரிய ஸ்வாமியார்‌ கண்டார்‌. குடும்பஸ்தன்‌ ஒருவனைவிட அதிகமாக 
அவருக்கு உலக விவகாரங்களில்‌ சம்பந்தம்‌ இருந்தது. கடிதப்‌ போக்கு வரவு அவருக்கு 


124 


அசாத்தியம்‌. முக்கியமாய்‌, தமிழ்நாட்டுப்‌ பத்திரிகைகளுடன்‌ அவருக்கு அதிக உறவு 
இருந்தது. ஓயாமல்‌, ஏதாவது கட்டுரைகள்‌ எழுதிப்‌ பத்திரிகைகளுக்கு அனுப்புவார்‌. 
பத்திரிகைக்காரர்களிடமிருந்து அவருக்கு ஐந்து ரூபாய்‌, மூன்று ரூபாய்‌, ஒன்றேகால்‌ 
ரூபாய்‌ இப்படிச்‌ சின்னத்‌ தொகைகளாக மணியார்டர்கள்‌ வரும்‌. அத்தொகைகளை 
அவர்‌ வாங்கிக்‌ கொண்டு தாம்‌ ஒரு விலாசத்துக்கு 15 அல்லது 20 ரூபாய்‌ மணியார்டர்‌ 
செய்வார்‌. ஒரு மாதத்தில்‌ சரியானபடி மணியார்டர்கள்‌ வராவிட்டால்‌, கோபம்‌ 


வந்துவிடும்‌. தமிழ்ப்‌ பத்திரிகை நடத்துவோர்களைக்‌ கண்டபடி திட்டுவார்‌. 


இவற்றையெல்லாம்‌ கவனித்துத்தான்‌ பெரிய ஸ்வாமியார்‌, தலைப்பில்‌ கண்டவாறு 


சம்பாஷணை துவக்கினார்‌. அவர்‌ மேலும்‌ கூறியதாவது: 


"எத்தனையோ பேர்‌ தங்களுடைய மனக்‌ கவலைகளை இந்த ஜடத்திடம்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. இந்தக்‌ கட்டை அவர்களுக்குத்‌ தக்க உபதேசம்‌ செய்து, மனச்‌ 
சாந்தி உண்டாக்கியிருக்கிறது. ஸ்வாமியும்‌ மனத்திலிருப்பதைச்‌ சொன்னால்‌, அதை 


நிவர்த்திக்க முடியுமா என்று பார்க்கலாம்‌." 


குமரானந்தர்‌ மோன வெளியில்‌ கலந்திருந்தார்‌. எனவே பிரணவானந்தர்‌ மறுபடியும்‌ 
கூறியதாவது: 


"ஒரு வேளை ஸ்வாமிக்குப்‌ பூர்வாசிரமத்திலே குழந்தைகள்‌ இருந்து எங்கேயாவது 


விட்டு வந்திருக்கிறதோ? அப்படியிருக்கும்‌ பட்சத்தில்‌ அதற்குத்‌ தக்க ஏற்பாடு செய்து 


விடலாமே!" 


குமாரானந்தர்‌ இப்போது வாய்‌ திறந்தார்‌. அவர்‌ சொன்னதாவது: "ஸ்வாமி ஊகித்தது 
பாதி வாஸ்தவம்‌. ஒரு குழந்தை இருக்கிறது. ஆனால்‌ அது இந்த ஜடத்தின்‌ 
குழந்தையல்ல. வேறொருவரின்‌ குழந்தை. இந்த ஜடத்தின்‌ கழுத்தில்‌ அதை 
கட்டியிருக்கிறது. அதனால்‌ தான்‌ துளிக்கூட இந்தக்‌ கட்டைக்கு மனச்‌ சாந்தி இல்லாமல்‌ 
போகிறது. தலைவிதி! தலைவிதி!" என்று படீர்‌ படீரென்று மொட்டைத்‌ தலையில்‌ 


போட்டுக்‌ கொண்டார்‌. 


பெரிய ஸ்வாமியார்‌ அவரைச்‌ சாந்தப்படுத்தி ஆதியோடந்தமாய்‌ அவருடைய 
வரலாற்றை விவரமாகச்‌ சொல்லும்படி கேட்கவே குமாரானந்தர்‌ அவ்வாறே கூறத்‌ 


125 


தொடங்கினார்‌. அவர்‌ கூறியபடியே ஸ்வாமியார்களின்‌ பரிபாஷையை மட்டும்‌ 
நீக்கிவிட்டு, இங்கே எழுதுகிறேன்‌: 


பூர்வாசிரமத்தில்‌ எனக்கு விருத்தாசலம்‌ என்று பெயர்‌. என்‌ பெற்றோர்களுக்கு நான்‌ 
ஒரே பிள்ளை. என்‌ தகப்பனார்‌ சர்க்கார்‌ உத்தியோகஸ்தர்‌. அவர்‌ இருந்த வரையில்‌ 
பணக்‌ கஷ்டம்‌ என்றால்‌ இன்னதென்று தெரியாதவனாயிருந்தேன்‌. திடீரென்று 


ஒருநாள்‌ அவர்‌ இறந்துபோனபோது நானும்‌ என்‌ தாயாரும்‌ தரித்திரத்தின்‌ 
கொடுமையை உணரத்‌ தொடங்கினோம்‌. அப்போது நான்‌ பட்டணத்தில்‌ காலேஜில்‌ 
படித்துக்‌ கொண்டிருந்தபடியால்‌, என்‌ தாயார்‌, என்‌ அம்மான்‌ ஊரில்‌ அவர்‌ வீட்டிலேயே 
வசித்து வந்தாள்‌. நல்ல வேளையாய்‌ என்‌ தகப்பனார்‌ இன்ஷியூர்‌ செய்திருந்தார்‌. 
இன்ஷியூரன்ஸ்‌ கம்பெனியார்‌ கொடுத்த பணந்தான்‌ என்‌ படிப்புச்‌ செலவுக்கு 
உதவிற்று. மற்றபடி எங்களுக்கு வீடு, வாசல்‌, சொத்து, சுதந்திரம்‌ ஒன்றுமேயில்லை. 
விடுமுறை நாட்களில்‌ என்‌ அம்மான்‌ ஊருக்கு நான்‌ போவதுண்டு. அந்தப்‌ 
பட்டிக்காட்டில்‌ யாருடனும்‌ அதிகமாய்ப்‌ பேசுவதற்கு எனக்குப்‌ பிடிக்காது. சாயங்கால 
வேளைகளில்‌ குளத்தங்கரை அல்லது ஆற்றங்கரையில்‌ தனிமையான இடத்தைத்‌ தேடிச்‌ 
சென்று ஏதாவது புத்தகம்‌ படித்துக்‌ கொண்டிருப்பேன்‌. அப்போதெல்லாம்‌ 
வருங்காலத்தைப்‌ பற்றி எனக்குச்‌ சிந்தனையே கிடையாது. பி.ஏ. பாஸ்‌ செய்து விட்டு 
ஏதேனும்‌ உத்தியோகத்துக்குப்‌ போக வேண்டுமென்று தான்‌ எண்ணியிருந்தேன்‌. 


ஒருநாள்‌ வழக்கம்‌ போல்‌ சாயங்காலம்‌ ஐந்து மணி சுமாருக்கு நான்‌ குளக்கரைக்குச்‌ 
சென்றேன்‌. அங்கே புதிதாய்த்‌ தளிர்விட்டு மாலைச்‌ சூரிய கிரணங்களால்‌ 
தகதகவென்று பொன்மயமாய்த்‌ திகழ்ந்து கொண்டிருந்த அரச மரத்தடியில்‌ உட்கார்ந்து, 
நான்‌ சாவகாசமாய்ப்‌ புத்தகம்‌ படிப்பது வழக்கம்‌. அன்றும்‌ அந்த அரசமரத்தடிக்குச்‌ 
சென்றேன்‌. அங்கே உட்கார்ந்து படிக்கத்‌ தொடங்கியதும்‌ 'களுக்‌' என்ற சிரிப்பின்‌ ஒலி 
கேட்டு, குளத்தின்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ பார்த்தேன்‌. குளத்தில்‌ ஒரு விநோதமான காட்சி 
புலப்பட்டது. இளம்‌ பெண்‌ ஒருத்தி குளித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அவளுடைய 
தேகமெல்லாம்‌ நீரில்‌ மூழ்கி இருந்தது. முகம்மட்டும்‌ ஆகாயத்தை நோக்கி அண்ணாந்து 
பார்த்த வண்ணம்‌ வெளியில்‌ தெரிந்தது. பெண்களின்‌ முகங்களைத்‌ தாமரை மலருக்கு 
ஒப்பிடுகிறார்களே, அதன்‌ பொருத்தம்‌ அப்போதுதான்‌ எனக்கு நன்றாய்த்‌ 
தெரியவந்தது. 


அந்தப்‌ பெண்‌ ஒருவித விளையாட்டு விளையாடிக்‌ கொண்டிருந்தாள்‌. அவள்‌ 


126 


வாயிலிருந்து ஜலத்தை ஆகாயத்தை நோக்கிக்‌ கொப்புளிப்பாள்‌. அது திரும்பி 
வருவதற்குள்‌ சடக்கென்று தண்ணீரில்‌ முழுகிவிடுவாள்‌. சில சமயம்‌ கொப்புளித்த ஜலம்‌ 
அவள்‌ முழுகுவதற்குள்‌ அவள்‌ முகத்திலே விழுந்துவிடும்‌. அப்படி விழும்‌ போதெல்லாம்‌ 


அவள்‌ 'களுக்‌' என்று சிரிப்பாள்‌. 


இந்த அசட்டு விளையாட்டு அப்போது என்‌ மனத்தை ஏன்‌ அவ்வளவு தூரம்‌ கவர்ந்தது 
என்பதைச்‌ சொல்ல முடியாது. குளத்தில்‌ இறங்கி அம்மாதிரி நானும்‌ விளையாட 
வேண்டுமென்று ஆசையுண்டாயிற்று. ஆனால்‌ இதற்குள்‌ அவ்வளவு தூரம்‌ நான்‌ புத்தி 
இழந்துவிடவில்லை. அந்தப்‌ பெண்‌ விளையாடும்‌ காட்சியைச்‌ சற்றுநேரம்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. ஒருமுறை தற்செயலாய்‌ அவள்‌ கரைப்‌ பக்கம்‌ திரும்பியபோது 
என்னைப்‌ பார்த்து விட்டாள்‌. நான்‌ அவள்‌ விளையாட்டைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்ததையும்‌ அவள்‌ அறிந்திருக்க வேண்டும்‌. வெட்கம்‌ தாங்க முடியாமல்‌ 
தண்ணீரில்‌ முழுகியவள்‌ வெகுநேரம்‌ எழுந்திருக்கவேயில்லை. "இதென்ன? இந்தப்‌ 


பெண்ணுக்கு மூச்சுப்‌ போய்விடப்‌ போகிறதே?" என்றுகூட எனக்குக்‌ கவலையாய்ப்‌ 
போயிற்று. அவள்‌ வெளியே தலையை எடுத்ததும்‌, இனிமேல்‌ அங்கு நிற்பது 
உசிதமாயிராதென்று நினைத்து விரைந்து சென்றேன்‌. 


இதற்குப்‌ பிறகு, அந்தப்‌ பெண்ணை வீதியிலும்‌ குளக்கரையிலும்‌ இரண்டு மூன்று 
தடவை சந்தித்தேன்‌. என்னைப்‌ பார்த்தபோதெல்லாம்‌ அவள்‌ வெட்கத்தினால்‌ தலை 
குனிந்து கொள்வாள்‌. அவள்‌ முகத்தில்‌ புன்சிரிப்பு உண்டாகும்‌. உடனே யாராவது 


பார்த்துவிடப்‌ போகிறார்களே என்ற பயத்தினால்‌ நாலு புறமும்‌ மிரண்டு நோக்குவாள்‌. 
ஐயோ! இந்தப்‌ பெண்‌ ஏன்‌ இப்படி அவஸ்தைப்படுகிறாள்‌! நல்லவேளை நாம்‌ 
சீக்கிரமாக இந்த ஊரைவிட்டுப்‌ போகிறோம்‌" என்று எண்ணிக்‌ கொண்டேன்‌. 


காலேஜ்‌ திறக்கும்‌ நாள்‌ சமீபித்துவிட்டபடியால்‌ சீக்கிரத்தில்‌ கிளம்பிச்‌ சென்னைக்குச்‌ 
சென்றேன்‌. ஆனால்‌ என்ன பிரயோசனம்‌? அவளுடைய முகமும்‌ என்னைப்‌ பின்‌ 
தொடர்ந்து வந்தது. ஏதாவது புத்தகம்‌ படித்துக்‌ கொண்டிருக்கும்போது திடீரென்று 
அந்த முகம்‌ - தண்ணீரில்‌ அண்ணாந்து பார்த்துக்‌ கொண்டிருந்த அவ்வழகிய முகம்‌ - 
என்‌ மனக்கண்ணில்‌ தோன்றும்‌. மாலை வேளையில்‌ கடற்கரைக்குச்‌ சென்று 
நீலக்கடலைப்‌ பார்த்தேனாயின்‌, திடீரென்று அங்கே அலைகளுக்கு மத்தியில்‌ அந்த 
முகம்‌ மிதப்பது போல்‌ பிரமையுண்டாகும்‌. வானத்தில்‌ கருமேகம்‌ சூழ்ந்திருக்கும்போது 
ஆகாயத்தை நோக்கினால்‌ அங்கேயும்‌ அந்த முகந்தான்‌ தோன்றும்‌. பளிச்சென்று நிலவு 
வீசிக்கொண்டிருக்கும்‌ இரவில்‌ சந்திரனைத்‌ தற்செயலாக நோக்கினால்‌, நீலவானமே 


குளம்‌ என்றும்‌, சந்திரனே அவளுடைய வதனம்‌ என்றும்‌ பிரமை உண்டாகும்‌. வீதியில்‌ 


127 


என்னைக்‌ கண்டதும்‌ வெட்கத்தினால்‌ குனிந்து புன்சிரிப்புத்‌ தவழ்ந்து கொண்டிருக்கும்‌ 


அவள்‌ முகமும்‌ சில சமயம்‌ இடையிடையே என்‌ மனக்கண்முன்‌ தோன்றும்‌. 


எப்படியோ ஒரு வருஷம்‌ சென்றது. அவ்வருஷ முடிவில்‌ நான்‌ பி.ஏ. பரீட்சை 
எழுதினேன்‌. பின்னர்‌ கிராமத்திற்குச்‌ சென்றேன்‌. 


கிராமத்தைச்‌ சேர்ந்த அன்றைய சாயங்காலம்‌ வழக்கம்‌ போல்‌ கையில்‌ புத்தகத்துடன்‌ 
குளத்தங்கரைக்குப்‌ போனேன்‌. ஆனால்‌ என்‌ மனம்‌ என்னவோ, புத்தகத்தில்‌ இல்லை. 
அந்தப்‌ பெண்ணைச்‌ சந்திப்போமா என்னும்‌ எண்ணமே மேலோங்கியிருந்தது. 
அவ்வெண்ணத்திலே மகிழ்ச்சியும்‌ வேதனையும்‌ பிரிக்க முடியாதபடி கலந்திருந்தன. 


நான்‌ குளத்தங்கரை சென்றபோது அவள்‌ ஸ்நானம்‌ செய்துவிட்டு இடுப்பில்‌ குடத்துடன்‌ 


கரையேறி வந்து கொண்டிருந்தாள்‌. என்னைப்‌ பார்த்தாள்‌. ஆனால்‌ இம்முறை அவள்‌ 
தலைகுனியவுமில்லை; புன்சிரிப்புக்‌ கொள்ளவுமில்லை. இரண்டாவது தடவை 
என்னைத்‌ திரும்பிப்‌ பார்க்கவுமில்லை. விர்ரென்று போய்விட்டாள்‌. ஆனால்‌ 
அவளுடைய அந்த ஒரு பார்வையே என்‌ இருதயத்தில்‌ ஊடுருவிப்‌ பாய்ந்து விட்டது. 
அதன்‌ பொருள்‌ முழுதும்‌ நான்‌ அப்போது அறிந்து கொள்ளவில்லையானாலும்‌, அதில்‌ 
நிந்தையும்‌ கோபமும்‌ நிறைந்திருந்தது மட்டும்‌ என்‌ உணர்வுக்குத்‌ தெரிந்தது. சொல்ல 


முடியாத மனவேதனை கொண்டேன்‌. 


அப்போதுதான்‌ 'கலியாணம்‌' என்னும்‌ யோசனை, முதல்‌ முதலில்‌ என்‌ உள்ளத்தில்‌ 
உதித்தது. ஆனால்‌ என்ன பைத்தியக்காரத்தனம்‌! எனக்கு வீடு இல்லை, வாசலில்லை. 
சொத்து நிலம்‌ ஒன்றும்‌ கிடையாது. பரீட்சை பாஸ்‌ ஆனால்‌, ஏதாவது உத்தியோகம்‌ 
தேடிச்‌ சம்பாதித்துக்‌ காலட்சேபம்‌ நடத்தலாம்‌. அதற்குள்ளாக இப்போது கலியாணம்‌ 


எப்படிச்‌ செய்து கொள்வது? 


இவ்வாறு குழம்பிய உள்ளத்துடன்‌ வீடு திரும்பினேன்‌. அந்தப்‌ பெண்ணைப்‌ பற்றி - 
என்னுடைய மனோநிலையைக்‌ காட்டிக்‌ கொள்ளாமல்‌ - மெதுவாக விசாரித்தேன்‌. 
கிராமாந்தரத்தில்‌ இத்தகைய விஷயங்கள்‌ சுலபமாய்த்‌ தெரிந்து கொள்ளலாமல்லவா? 
அவள்‌ பெயர்‌ காந்திமதி என்றும்‌, ஏழைப்‌ பெண்‌ என்றும்‌, அவளுடைய தாயார்‌ வாயு 
ரோகத்தினால்‌ கஷ்டப்படுகிறவள்‌ என்றும்‌, எப்படியாவது தான்‌ கண்‌ மூடுவதற்குள்‌ தன்‌ 
பெண்ணுக்குக்‌ கலியாணம்‌ செய்து வைத்துவிட வேண்டுமென்று அவள்‌ பெரிதும்‌ 
கவலைப்படுகிறாள்‌ என்றும்‌ தெரிந்து கொண்டேன்‌. 


128 


இவ்வளவு அழகும்‌ புத்திசாலித்தனமும்‌ வாய்ந்த பெண்ணைக்‌ கலியாணம்‌ 
பண்ணிக்கொள்ள நான்‌ முந்தி, நீ முந்தி என்று போட்டியிட்டுக்‌ கொண்டு வாலிபர்கள்‌ 
முன்‌ வரவில்லையென்னும்‌ விஷயம்‌ எனக்கு மிகவும்‌ வியப்பளித்தது. இது நம்முடைய 
அதிர்ஷ்டத்தினால்தான்‌ என்று எண்ணிக்‌ கொண்டேன்‌. 


ஆனாலும்‌ இப்போது கலியாணத்தைப்‌ பற்றிப்‌ பிரஸ்தாபிக்க எனக்கு மிகவும்‌ 
வெட்கமாயிருந்தது. கலியாணம்‌ செய்து கொண்டால்‌ பெண்ணை உடனே அழைத்துப்‌ 
போக வேண்டுமல்லவா? எங்கே அழைத்துப்‌ போவது? இவ்வருஷம்‌ பரீட்சையில்‌ 
தேறாவிட்டால்‌, இன்னும்‌ ஒரு வருஷம்‌ படிக்க வேண்டிவரும்‌. அப்போது அவளை 
எங்கே விடுவது? என்‌ தாயாரையே வைத்துக்‌ காப்பாற்ற முடியாமல்‌, மாமன்‌ வீட்டில்‌ 
விட்டு வைத்திருக்கும்‌ நான்‌, கலியாணம்‌ பண்ணிக்‌ கொள்கிறேன்‌ என்றால்‌ 


கேட்டவர்கள்‌ எல்லாரும்‌ சிரிக்க மாட்டார்களா? 


என்னவெல்லாமோ யோசித்து, கடைசியில்‌ உடனே பட்டணத்துக்குத்‌ 
திரும்புவதென்றும்‌, பரீட்சை தேறியிருந்தாலும்‌ தேறியிராவிட்டாலும்‌ ஏதாவது 
உத்தியோகத்துக்கு முயற்சி செய்வதென்றும்‌, உத்தியோகம்‌ கிடைத்ததும்‌ ஊருக்குத்‌ 
திரும்பி வந்து காந்திமதியைக்‌ கலியாணம்‌ செய்து கொள்வதென்றும்‌ முடிவுக்கு 
வந்தேன்‌. அவ்வாறே சென்னைக்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்றேன்‌. 


என்னுடைய தகப்பனாருடைய சிநேகிதர்‌ ஒருவர்‌ அப்போது சைதாப்பேட்டையில்‌ 
டிபுடி கலெக்டராயிருந்தார்‌. தம்முடைய ஆபீஸில்‌ ஓர்‌ ஆக்டிங்‌ குமாஸ்தா வேலை 
காலியிருப்பதாகவும்‌, இப்போதைக்கு அந்த வேலையில்‌ என்னை நியமிப்பதாகவும்‌, 
பிறகு சென்னை ஸெக்ரடேரியட்‌ ஆபீஸில்‌ உத்தியோகத்துக்குச்‌ சிபாரிசு 


செய்வதாகவும்‌ சொன்னார்‌. சாதாரணமாய்‌ உத்தியோகம்‌ கிடைப்பதனால்‌ 
ஏற்படக்கூடிய சந்தோஷத்தைக்‌ காட்டிலும்‌ எனக்குப்‌ பத்து மடங்கு அதிக சந்தோஷம்‌ 
உண்டாயிற்று. இதற்குள்‌ பரீட்சையில்‌ நான்‌ முதல்‌ வகுப்பில்‌ தேறிய செய்தியும்‌ 
கிடைத்தது. மறுபடியும்‌ ஊருக்குத்‌ திரும்பிப்‌ போனேன்‌. 


தாயாரிடம்‌ மேற்கூரிய விவரங்களைச்‌ சொல்லிவிட்டுக்‌ காந்திமதியைப்‌ பற்றிப்‌ 


129 


பிரஸ்தாபித்தேன்‌. அவள்‌ 'ஐயோ பைத்தியக்காரா! முன்னமே சொல்லியிருக்கக்‌ 
கூடாதா? அந்தப்‌ பெண்ணின்‌ தாயார்‌ கூட 'உன்‌ பிள்ளைக்குக்‌ காந்திமதியைக்‌ 
கலியாணம்‌ செய்துகொள்கிறாயா?' என்று கேட்டாளே? நான்‌ தானே 'இவனெல்லாம்‌ 
இங்கிலீஷ்‌ படித்துவிட்டானல்லவா? பட்டிக்காட்டுப்‌ பெண்ணைக்‌ கலியாணம்‌ செய்து 


கொள்ளமாட்டான்‌' என்று சொல்லிவிட்டேன்‌. இப்போது காரியம்‌ மிஞ்சி விட்டதே. 


யாரோ பெரிய உத்தியோகஸ்தன்‌ வந்து பெண்ணைக்‌ கொண்டுபோய்‌ விட்டானே! 


நகைகளாகச்‌ செய்து இழைத்திருக்கிறான்‌. காந்திமதியின்‌ அதிர்ஷ்டத்தைப்‌ பற்றி 


ஊரெல்லாம்‌ பேசுகிறார்களே!" என்றாள்‌. 


இதைக்‌ கேட்டதும்‌ என்னுடைய ஆகாசக்‌ கோட்டை அப்படியே பொலபொலவென்று 
உதிர்ந்து விழுந்துவிட்டது. வாழ்க்கையிலேயே ருசியின்றிப்‌ போயிற்று. இந்தச்‌ சோக 
சாகரத்திலிருந்து தப்புவதற்கு ஒரே ஒரு வழிதான்‌ உண்டென்று நினைத்தேன்‌. அது, 
ஏதாவது தீவிரமான வேலையில்‌ மனத்தை ஈடுபடுத்துதல்தான்‌. எனவே, சீக்கிரமாகவே 


சைதாப்பேட்டைக்குத்‌ திரும்பிச்‌ சென்று உத்தியோகத்தை ஒப்புக்‌ கொண்டேன்‌. 


இவ்வாறு இரண்டு வருஷங்கள்‌ சென்றன. ஸெக்ரடேரியட்‌ ஆபீஸில்‌ எனக்கு 
உத்தியோகமும்‌ கிடைத்தது. இதற்குள்‌ ஒருவாறு காந்திமதியை மறந்திருந்தேன்‌. 


வேறொரு பெண்ணைக்‌ கல்யாணம்‌ செய்து கொள்வதைப்‌ பற்றிக்கூட 


யோசிக்கலானேன்‌. 


ஸெக்ரடேரியட்டில்‌ என்னுடைய ஸெக்ஷனுக்கு ஒரு தலைமை உத்தியோகஸ்தர்‌ 
இருந்தார்‌. அவர்‌ பெயர்‌ காமாட்சிநாதன்‌. அவருக்குச்‌ சுமார்‌ 40 வயதிருக்கலாம்‌. ஆரம்ப 
முதலே எங்களுக்கு ஒருவரையொருவர்‌ பிடித்துப்‌ போயிற்று. பரம யோக்கியர்‌. 
வேதாந்தத்தில்‌ அதிகப்‌ பற்றுள்ளவர்‌. அவரைப்‌ பார்த்தவுடன்‌, "சம்சாரத்தில்‌ தாமரை 
இலையில்‌ தண்ணீர்‌ போல்‌ வாழவேண்டும்‌" என்பார்களே, அதற்கு உதாரண புருஷர்‌ 
இவர்தான்‌ என்று தோன்றும்‌. 


எனக்கும்‌ இளம்‌ பிராயம்‌ முதலே வேதாந்த விஷயங்களில்‌ பற்று உண்டு; அடிக்கடி 
நாங்கள்‌ பாரமார்த்திக தத்துவங்களைப்‌ பற்றிப்‌ பேசுவோம்‌. ஒரு சமயம்‌ அவர்‌, "என்‌ 
வீட்டில்‌ அருமையான வேதாந்த புத்தகங்கள்‌ பல வைத்திருக்கிறேன்‌. நீ ஒரு நாள்‌ 


வந்தால்‌ பார்க்கலாம்‌" என்றார்‌. 


130 


அவ்வாறே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர்‌ வீட்டுக்குச்‌ சென்றேன்‌. நானும்‌ அவரும்‌ 
பேசிக்‌ கொண்டிருக்கையில்‌, அவருடைய மனைவி எங்களுக்குச்‌ சிற்றுண்டி கொண்டு 
வந்தாள்‌. அவளும்‌ நானும்‌ ஏக காலத்தில்‌ ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ பார்த்தோம்‌. 
என்னுடைய நெஞ்சு ஒரு கணம்‌ ஸ்தம்பித்துவிட்டது. உடம்பிலிருந்த 
ரோமங்களெல்லாம்‌ குத்திட நின்றன. தேகமெல்லாம்‌ வியர்வை துளித்தது. அவளுக்கும்‌ 
அப்படித்தான்‌ இருந்திருக்க வேண்டும்‌. உடனே முகத்தை வேறு பக்கம்‌ திருப்பிக்‌ 
கொண்டாள்‌. அன்றியும்‌ கொண்டு வந்த தட்டுக்களை வைத்துவிட்டு விரைந்து உள்ளே 
சென்றாள்‌. டம்ளர்களில்‌ ஜலம்‌ எடுத்துக்கொண்டு அவள்‌ திரும்பி வருவதற்கு ஐந்து 
நிமிஷம்‌ பிடித்தது. 


அதற்குள்‌ என்‌ மனத்தை ஒருவாறு சாந்தப்படுத்திக்‌ கொண்டேன்‌. மறுபடி அவள்‌ 


வந்ததும்‌, "இவள்தான்‌ என்‌ மனைவி" என்று காமாட்சிநாதன்‌ தெரிவித்து என்னையும்‌ 


அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்‌. அவள்‌ விஷயத்தில்‌ இவருக்கு ரொம்பவும்‌ 
பெருமை என்பது நன்றாக வெளியாயிற்று. 


எனக்கு அவர்‌ மனைவியை முன்னமேயே தெரியும்‌ என்று நான்‌ சொல்லவில்லை. 
எப்படிச்‌ சொல்வது? என்ன சொல்வது? உண்மையிலேயே நாங்கள்‌ பேசிப்‌ 
பழகியிருந்தோமானால்‌ சொல்லலாம்‌. "குளக்கரையிலும்‌, வீதியிலும்‌ நாங்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்தித்திருக்கிறோம்‌; கண்களினால்‌ பேசிக்‌ கொண்டிருக்கிறோம்‌" 
என்று சொல்லமுடியுமா? ஆகையாலேயே அதைப்பற்றி நான்‌ பிரஸ்தாபிக்கவில்லை. 
ஒருவேளை அப்போதே அதைச்‌ சொல்லியிருந்தால்‌, பின்னால்‌ அவ்வளவு 
துன்பங்களுக்காளாகியிருக்க வேண்டாமோ, என்னவோ? 

'உள்ள நிறைவிலோர்‌ கள்ளம்‌ புகுந்திடில்‌ 

உள்ள நிறைவாமோ?' 


என்ற கவியின்‌ வாக்கு என்‌ விஷயத்தில்‌ உண்மையாயிற்று. 


அதன்‌ பிறகு அவருடைய வீட்டுக்கு நான்‌ அடிக்கடி போகத்‌ தொடங்கினேன்‌. என்‌ 
மனத்திலோ ஒரு பெரிய போராட்டம்‌ நடந்து கொண்டிருந்தது. "அவர்‌ வீட்டுக்குப்‌ 


போகாதே; போவதனால்‌ கஷ்டந்தான்‌ ஏற்படும்‌" என்று ஒரு புத்தி சொல்லிற்று. 
ஆனால்‌ அதை மீறிக்கொண்டு, "அங்கே போகவேண்டும்‌; போக வேண்டும்‌" என்ற 
ஆவல்‌ கட்டுக்கடங்காமல்‌ பொங்கி எழுந்து கொண்டிருந்தது. 


131 


"போகவேண்டாம்‌" என்ற கட்சி நாளடைவில்‌ மங்கி மறைந்தது. அடிக்கடி போகத்‌ 
தொடங்கினேன்‌. அதனால்‌ காமாட்சிநாதனும்‌ அதிக சந்தோஷமடைந்ததாகத்‌ 
தெரிந்தது. முதன்முதலில்‌ நானும்‌ அவர்‌ மனைவியும்‌ சந்தித்தபோது, எங்களுக்கு 
ஏற்பட்ட மனக்கலக்கத்தை அவர்‌ கவனித்தாரா என்றாவது, பின்னால்‌ என்னை அவர்‌ 
வீட்டுக்கு அடிக்கடி கவர்ந்திழுத்த காரணம்‌ இன்னதென்று அவர்‌ ஊகித்தாரா 
என்றாவது இன்றுவரை நான்‌ அறியேன்‌. இதெல்லாம்‌ தெரிந்தவராக அவர்‌ சிறிதும்‌ 


காட்டிக்‌ கொள்ளவில்லை. 


ஒரு நாள்‌ அவர்‌ வீட்டுக்குப்‌ போனபோது, இவர்‌ வெளியில்‌ போயிருந்தார்‌. 


"உட்காருங்கள்‌, வந்துவிடுவார்‌" என்று காந்திமதி சொன்னாள்‌. சற்று நேரம்‌ இருவரும்‌ 
சும்மா இருந்தோம்‌. ஏதாவது பேசாவிட்டால்‌ எனக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்துவிடும்‌ போல்‌ 
தோன்றிற்று. "என்னைப்‌ போல்‌ துர்ப்பாக்கியசாலி இந்த உலகத்திலே கிடையாது" 
என்றேன்‌. நான்‌ யோசித்துப்‌ பேசினேன்‌ என்று சொல்ல முடியாது. அந்த வார்த்தைகள்‌ 
தாமே வெளிவந்தன என்றே சொல்லலாம்‌. 


"நீங்கள்‌ இங்கே வரவேண்டாமென்று சொல்வதற்கிருந்தேன்‌. பாழும்‌ மனம்‌ 
கேட்கமாட்டேனென்கிறது" என்றாள்‌ காந்திமதி. 


அப்போது எனக்கு மயிர்‌ சிலிர்த்தது. உடம்பு முழுதும்‌ படபடவென்று அடித்துக்‌ 


கொண்டது. 


இவ்வாறு நாங்கள்‌ தனிமையில்‌ பேசத்‌ தொடங்கினோம்‌. குளக்கரையில்‌ என்னைச்‌ 
சந்தித்ததிலிருந்து அவளுக்கு என்னுடைய ஞாபகமாகவே இருந்ததாகவும்‌, சீக்கிரம்‌ 
வந்து தன்னைக்‌ கலியாணம்‌ செய்துகொள்வேனென்று ஆசை வைத்திருந்ததாகவும்‌ ஒரு 
வருஷம்‌ வரையில்‌ பேச்சுமூச்சு இல்லாமலிருக்கவே மனம்‌ வெறுத்துப்‌ போனதாகவும்‌, 
அந்த நிலைமையில்‌ காமாட்சிநாதன்‌ வந்து கலியாணம்‌ பண்ணிக்‌ கொள்வதாகச்‌ 
சொல்லவே அவருடைய நல்ல குணத்தைக்‌ கண்டு, வயதாகியிருந்தாலும்‌ 


பரவாயில்லையென்று சம்மதித்ததாகவும்‌ கூறினாள்‌. 


ஒரு மாதம்‌ அவள்‌ பொறுத்திருந்தால்‌ நான்‌ வந்து கலியாணம்‌ செய்து 
கொண்டிருப்பேனே என்று தெரிவித்தேன்‌. "ஒரு வார்த்தை என்னிடம்‌ 


சொல்லியிருந்தால்‌ ஒரு மாதமல்ல, ஒரு யுகம்‌ வேண்டுமானாலும்‌ 
காத்திருந்திருப்பேனே" என்று அவள்‌ கூறினாள்‌. 


132 


"தலைவிதி இப்படிப்‌ பண்ணிவிட்டது" என்று இரண்டு பேரும்‌ சேர்ந்து முடிவுக்கு 
வந்தோம்‌. 


அதன்‌ பிறகு, எப்போது காந்திமதியிடம்‌ பேசலாம்‌ என்றே சிந்தனை செய்யலானேன்‌. 
காமாட்சிநாதன்‌ வீட்டில்‌ இல்லாத சமயங்களை ஆராய்ந்து பார்த்துப்‌ போகத்‌ 
தொடங்கினேன்‌. இது பிசகு என்று நன்கு தெரிந்திருந்தது. ஆயினும்‌ என்ன பயன்‌? 
ஒருவனுக்குச்‌ செங்குத்தான மலைப்‌ பாறையில்‌ கால்‌ நழுவிவிடுகிறது. கீழே விழத்‌ 
தொடங்குகிறான்‌. அப்படியே போனால்‌ இன்னும்‌ சில நிமிஷத்தில்‌ கீழே 
அதலபாதாளத்தைச்‌ சேரவேண்டியதுதான்‌ என்று அவனுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 
ஆனாலும்‌ அவன்‌ தன்னைத்‌ தடுத்து நிறுத்திக்‌ கொள்ள முடிவதில்லை. மலைச்சரிவில்‌ 
விழுந்து கொண்டேயிருக்கிறான்‌ - என்னுடைய நிலையும்‌ அதுபோல்‌ தான்‌ இருந்தது. 


கடைசியாக, இத்தகைய வாழ்க்கையைச்‌ சகித்துக்‌ கொண்டிருக்க முடியாதென்ற 
தீர்மானத்துக்கு வந்தோம்‌. நாங்கள்‌ இருவரும்‌ ஒருவருக்கொருவராகவே படைக்கப்‌ 
பட்டவர்களென்றும்‌, கடவுள்‌ முன்னிலையில்‌ கல்யாணம்‌ செய்து கொண்ட 
சதிபதிகளேயென்றும்‌ முடிவு செய்தோம்‌. ஆனால்‌ இந்த முட்டாள்‌ உலகம்‌ - கொடிய 
ஜன சமூகம்‌ - அதை ஒத்துக்‌ கொள்ளாது. ஆகவே, இந்தச்‌ சமூகத்தை விட்டு 
எங்கேயாவது கண்காணாத இடத்துக்குப்‌ போய்ச்‌ சந்தோஷமாய்‌ வாழ்க்கை 
நடத்துவதுதான்‌ சரி; பணத்தைப்‌ பற்றியாவது, மற்ற உலக செளகரியங்களைப்‌ 
பற்றியாவது நாங்கள்‌ சிறிதும்‌ கவலைப்படவில்லை. எங்களுடைய காதல்‌ ஒன்றே 


எங்களுக்கு அரிய செல்வம்‌. மற்றவையெல்லாம்‌ யாருக்கு வேண்டும்‌? 


காமாட்சிநாதன்‌ சமீபத்தில்‌ அவருடைய கிராமத்துக்கு ஒரு காரியமாகப்‌ போக 
உத்தேசித்திருந்தார்‌. அச்சமயம்‌ காந்திமதி அவருக்கு ஒரு கடிதம்‌ எழுதி வைத்துவிட்டு 
என்னுடன்‌ கிளம்பி வந்துவிடுவதென்றும்‌, நாங்கள்‌ கல்கத்தா சென்று அங்கே 
கப்பலேறிப்‌ பர்மாவுக்குப்‌ போய்விடுவதென்றும்‌ தீர்மானம்‌ செய்து கொண்டோம்‌. 


[இடையில்‌ குறுக்கிடாமல்‌ பெரிய ஸ்வாமியார்‌ கதையைக்‌ கேட்டுக்‌ கொண்டு வந்தார்‌. 


அவருடைய கண்கள்‌ பாதி மூடியிருந்தன. ஆனால்‌ அவர்‌ தூங்கவுமில்லை; யோகத்தில்‌ 


133 


ஆழ்ந்து விடவுமில்லை சின்ன ஸ்வாமி நிறுத்தும்‌ போதெல்லாம்‌ அவர்‌ கண்களைக்‌ 
கொஞ்சம்‌ அதிகம்‌ திறந்து, "அப்புறம்‌?" என்பார்‌. குமாரானந்தர்‌ மேலே சொல்கிறார்‌:] 


காமாட்சிநாதன்‌ ஊருக்குப்‌ போகவேண்டிய நாள்‌ நெருங்கிற்று. ஒரு நாள்‌ அவர்‌ 
அதைப்பற்றிப்‌ பேசுகையில்‌, தமது மனைவியையும்‌ அழைத்துக்‌ கொண்டு போக 
உத்தேசித்திருப்பதாகச்‌ சொன்னார்‌. எனக்குத்‌ தூக்கிவாரிப்‌ போட்டது. அவர்‌ அவ்வாறு 
செய்தால்‌, நாங்கள்‌ பேசித்‌ தீர்மானித்திருந்தபடி செய்ய முடியாது. 


என்னுடைய மனக்கலக்கத்தை வெளியில்‌ காட்டிக்‌ கொள்ளாமல்‌, "போனால்‌ எப்போது 


ம்பி வருவீர்களோ?" என்று கேட்டேன்‌. 
ரூ ர று 


"காரியம்‌ ஆனதும்‌ திரும்ப வேண்டியதுதான்‌. மூன்று நாளைக்கு மேல்‌ ஆகாது" 


என்றார்‌. 


அதற்குள்‌ காந்திமதி, "இரண்டு மூன்று நாளைக்காக நான்‌ ஏன்‌ வரவேண்டும்‌? வீண்‌ 
அலைச்சல்‌ தானே? இங்கேயே இருந்து விடுகிறேனே?" என்றாள்‌. 


"எனக்கு ஆட்சேபணையில்லை. உனக்குத்‌ தனியாயிருக்கப்‌ பயமில்லையென்றால்‌ 


பேஷாக இரு" என்றார்‌. 


இப்படி லவலேசமும்‌ சந்தேகமில்லாத சாதுவை நாம்‌ ஏமாற்றப்‌ போகிறோமே என்று 
ஒரு நிமிஷம்‌ எனக்குப்‌ பச்சாத்தாபம்‌ உண்டாயிற்று. ஆனால்‌ அடுத்த நிமிஷத்தில்‌, 
"நான்‌ என்ன இவரை ஏமாற்றுவது? இவரல்லவா என்னை மோசம்‌ செய்தவர்‌? இவரை 
யார்‌ வந்து காந்திமதியைக்‌ கலியாணம்‌ செய்துகொள்ளச்‌ சொன்னது? தெய்வீகமான 
காதலினால்‌ இருதய ஒற்றுமை பெற்ற எங்களுக்கு நடுவே இவரல்லவா சாபக்கேடாக 
வந்து சேர்ந்தார்‌?" என்று எண்ணி நெஞ்சை உறுதி செய்து கொண்டேன்‌. 


குறிப்பிட்ட தினம்‌ இரவு காமாட்சிநாதன்‌ ஊருக்குப்‌ போனார்‌. மறுநாள்‌ காலையில்‌ 
நான்‌ காந்திமதியின்‌ வீட்டுக்குச்‌ சென்று அவளைச்‌ சந்தித்தேன்‌. எங்களுடைய 
பயணத்தைப்‌ பற்றிப்‌ பேசி முடிவு செய்தோம்‌. அதன்படி அன்று சாயங்காலம்‌ காந்திமதி 
வீட்டிலிருந்து புறப்பட்டு நான்‌ வசித்த அறைக்கு வந்துவிட வேண்டியது. அங்கிருந்து 


134 


சேர்ந்தாற்போல்‌ நாங்கள்‌ ரயில்வே ஸ்டேஷனுக்குப்‌ போய்க்‌ கல்கத்தாவுக்கு ரயில்‌ 
ஏறவேண்டியது. காமாட்சிநாதன்‌ செய்துபோட்ட நகைகள்‌ ஒன்றையும்‌ அவள்‌ எடுத்து 
வரக்கூடாது. அவற்றை இரும்புப்‌ பெட்டியில்‌ வைத்து, அத்துடன்‌ ஒரு கடிதம்‌ எழுதி 
வைக்க வேண்டியது. இரும்புப்‌ பெட்டிச்‌ சாவி ஒன்று காமாட்சிநாதனிடம்‌ இருப்பதால்‌ 
அவர்‌ வந்ததும்‌ திறந்து பார்த்துக்‌ கொள்வார்‌. வீட்டில்‌ ஒரு சமையற்காரியும்‌, ஒரு 
வேலைக்காரப்‌ பையனும்‌ இருந்தார்கள்‌. அவர்களிடம்‌ காந்திமதி புரசவாக்கத்தில்‌ 
உள்ள ஒரு சிநேகிதியின்‌ வீட்டுக்குப்‌ போவதாகவும்‌, திரும்புவதற்கு இரண்டு மூன்று 


நாள்‌ ஆகலாம்‌ என்றும்‌ சொல்லிவிட்டு வரவேண்டியது. 


இந்த ஏற்பாடுகள்‌ பேசி முடிந்ததும்‌, காந்திமதி ஒரு கடிதம்‌ எழுதிக்‌ காட்டினாள்‌. அதில்‌, 
அவள்‌ தன்னிடம்‌ காட்டிய விசுவாசத்திற்கும்‌ தனக்குச்‌ செய்த நன்மைகளுக்கும்‌ மிகவும்‌ 
நன்றியுடையவளாயிருப்பதாகவும்‌, ஆனால்‌ அதற்கெல்லாம்‌ தான்‌ பாத்திரமானவள்‌ 
அல்லவென்றும்‌, கலியாணத்திற்கு முன்பே தன்னுடைய இருதயத்தை ஒருவருக்குப்‌ பறி 
கொடுத்துவிட்டதாகவும்‌, விதிவசத்தால்‌ அவரை மறுபடி சந்தித்தாகவும்‌, அவரைப்‌ 
பிரிந்து தன்னால்‌ உயிர்‌ வாழ முடியாதென்று அறிந்து அவருடன்‌ போவதாகவும்‌, 
தன்னை மன்னித்து மறந்து விட வேண்டுமென்றும்‌ எழுதியிருந்தாள்‌. 


அன்று சாயங்காலம்‌ நான்‌ பிரயாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும்‌ செய்துவிட்டு, 
காந்திமதியின்‌ வரவை ஆவலுடன்‌ எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தேன்‌. நேரம்‌ ஆக ஆக 
என்‌ நெஞ்சுத்‌ துடிப்பு அதிகமாயிற்று. 'ஒருவேளை வராமல்‌ இருந்துவிடுவாளோ?' 
என்று எண்ணிய போது இருதயத்தில்‌ சம்மட்டியால்‌ அடித்தது போன்ற வேதனை 
ஏற்பட்டது - ஸ்வாமி! தங்களிடம்‌ உள்ளது உள்ளபடி சொல்வதாகச்‌ சங்கல்பம்‌ 
செய்துகொண்டேனல்லவா? அந்த இருதய வேதனையில்‌ ஒரு சந்தோஷம்‌ 
இருந்ததென்பதையும்‌ சொல்லிவிடுகிறேன்‌. உண்மையென்னவென்றால்‌, நான்‌ 
கோழையாகி விட்டேன்‌. அபாயங்கள்‌ நிறைந்த கரைகாணாத சமுத்திரத்தில்‌ பிரயாணம்‌ 
செய்வதற்காக ஒருவன்‌ தயாராகிறான்‌. ஆனால்‌ பிரயாணம்‌ புறப்பட வேண்டிய 
சமயத்தில்‌ ஏதாவது ஒரு தடை வந்து குறுக்கிடாதா, அதைச்‌ சாக்காக வைத்துக்‌ 
கொண்டு கிளம்பாமல்‌ இருந்து விடலாமே என்று அவனுக்குத்‌ தோன்றுகிறது. 


என்னுடைய மனோநிலை அப்படித்தான்‌ இருந்தது. ஆனால்‌ அதை நானே அப்போது 
தெளிவாக உணரவில்லை. 


வாசலில்‌ வண்டி வந்து நின்று, காந்திமதி மாடிப்படியேறி என்னுடைய அறைக்குள்‌ 


வந்தபோது என்னுடைய இருதயநிலை எப்படியிருந்ததென்பதை என்னாலேயே 
விவரிக்க முடியாது. அதில்‌ அதிகமாயிருந்தது இன்பமா துன்பமா என்று எனக்கே 
தெரியவில்லை. 


அவள்‌ வந்ததும்‌, இன்னின்ன சொல்லி, இவ்விதமாக வரவேற்க 
வேண்டுமென்றெல்லாம்‌ மனத்தில்‌ எண்ணியிருந்தேன்‌. ஆனால்‌ அதெல்லாம்‌ 
இப்போது அடியோடு மறந்து போயிற்று. ஒரு வார்த்தை கூட வரவில்லை. 
அவளுடைய கரங்களைப்‌ பிடித்து உட்கார வைத்தேன்‌. அப்போது அவளுடைய 
தேகமெல்லாம்‌ நடுங்குவதை அறிந்தேன்‌. என்‌ மனத்தில்‌ மற்ற உணர்ச்சியெல்லாம்‌ 


போய்ப்‌ பரிதாப உணர்ச்சி பொங்கி எழுந்தது. 


"இதோ பார்‌, காந்தி! உன்‌ உடம்பு நடுங்குகிறது. உன்‌ மனத்தில்‌ கொஞ்சமாவது 


தயக்கம்‌ இருந்தால்‌ நாம்‌ இந்தக்‌ காரியம்‌ செய்ய வேண்டாம்‌" என்றேன்‌. 


"தயக்கமிருந்தால்‌ வருவேனா? நீங்கள்‌ என்னைக்‌ கட்டாயப்படுத்தினீர்களா? என்‌ 
மனப்பூர்வமான விருப்பத்தினாலேயே வருகிறேன்‌" என்றாள்‌ காந்தி. 

"அது வாஸ்தவந்தான்‌. ஆனாலும்‌ என்னுடைய சுயநலத்துக்காக உன்னைத்‌ 
துன்பத்துக்குள்ளாக்குகிறேனோ என்று தான்‌ என்‌ மனம்‌ தவிக்கிறது. உனக்கு, வீடு, 
வாசல்‌, செல்வம்‌, செளக்கியம்‌ எல்லாம்‌ அவர்‌ அளித்திருக்கிறார்‌. நானோ 


இவையொன்றும்‌ உனக்குத்‌ தர முடியாது..." 


அளித்திருக்கிறர்‌; நானோ அவருக்கு என்‌ வெறும்‌ இருதயத்தைக்‌ கூட அளிக்க 
முடியவில்லை. அதைத்‌ தாங்கள்‌ ஏற்கனவே கவர்ந்து விட்டீர்கள்‌. நான்‌ என்ன 


செய்யலாம்‌?" 


"என்‌ வாழ்க்கையில்‌ இப்படிப்பட்ட பாக்கியம்‌ எனக்குக்‌ கிடைக்குமென்று நான்‌ 
கனவிலும்‌ எதிர்பார்க்கவில்லை. உன்னுடைய காதலுக்கும்‌ நீ என்னிடம்‌ வைக்கும்‌ 


நம்பிக்கைக்கும்‌ நான்‌ தகுதியுள்ளவனா என்று தான்‌ சந்தேகமாயிருக்கிறது." 


"இந்த யோசனையெல்லாம்‌ அன்று அரசமரத்தடியிலேயே உங்களுக்குத்‌ 


135 


அதனாலேயேதான்‌ நான்‌ அவரை விட்டுச்‌ செல்வது அவசியம்‌. அவர்‌ எனக்கு எல்லாம்‌ 


136 


தோன்றியிருக்க வேண்டும்‌" என்றாள்‌ காந்தி. 


"சரி, சரி; நம்முடைய பேச்சிலே ரயிலை மறந்து விடப்‌ போகிறோம்‌. இனிமேல்‌ தான்‌ 
தினம்‌ 24 மணி நேரமும்‌ பேசப்‌ போகிறோமே. இப்போது கிளம்பலாம்‌" என்றேன்‌. 


"கிளம்புவதற்கு முன்‌ இன்னும்‌ ஒரு விஷயம்‌ உங்களுக்குச்‌ சொல்லி விட வேண்டும்‌. 


அது அவருக்குக்‌ கூடத்‌ தெரியாது" என்றாள்‌ காந்தி. அப்போது அவள்‌ முகத்திலே சிறிது 
வெட்கத்தின்‌ அறிகுறி காணப்பட்டது. இதழ்களில்‌ சிறுநகை உண்டாயிற்று. 


அவள்‌ சொல்லப்‌ போவது என்னவாயிருக்கலாமென்று சற்று யோசித்தேன்‌. ஒன்றும்‌ 
தெரியாமல்‌ "என்ன சொன்னாலும்‌ கேட்கத்‌ தயாராயிருக்கிறேன்‌" என்றேன்‌. "மூன்று 
மாதமாய்‌ எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியாயிருக்கிறது. மாதஸ்நானம்‌ செய்யவில்லை. 
நாம்‌ போகுமிடத்தில்‌ இது ஒரு சிரமம்‌ இருக்கிறது" என்றாள்‌. 


இதன்‌ பொருள்‌ எனக்கு நன்றாக விளங்க ஒரு நிமிஷம்‌ பிடித்தது. அது விளங்கியதும்‌ 
ஒரு பெரிய ஆறுதல்‌ உண்டாயிற்று. அபாயம்‌ நிறைந்த கடற்பிரயாணம்‌ 
தொடங்குவதற்கு அசட்டுத்‌ தைரியத்துடன்‌ தீர்மானித்துவிட்டு அதற்கு ஏதாவது 
இடையூறு நேராதா என்று எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தவனுக்கு, உண்மையிலேயே 
ஓர்‌ இடையூறு இப்போது தென்பட்டது. 


சற்று நேரம்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. "என்ன இவ்வளவு ஆழ்ந்த யோசனை?" 
என்று காந்திமதி கேட்டாள்‌. 


"காந்தி! இந்த ஜன்மத்தில்‌ நம்முடைய காதல்‌ நிறைவேறுவது பகவானுக்கு 
இஷ்டமில்லை. கடவுள்‌ சித்தமிருந்தால்‌ நீ இன்னும்‌ ஒரு மாதம்‌ கலியாணம்‌ ஆகாமல்‌ 
இருந்திருக்கமாட்டாயா?" என்றேன்‌. 


"இதுதானா உங்கள்‌ காதல்‌? இவ்வளவு தானா உங்கள்‌ தைரியம்‌?" என்றாள்‌ காந்தி. 


"ஆமாம்‌; உன்‌ வாழ்க்கையைப்‌ பாழாக்குவதற்கு எனக்குத்‌ தைரியமில்லைதான்‌. அவர்‌ 
உனக்களிக்கும்‌ வாழ்க்கைச்‌ செளகரியங்களுக்குப்‌ பதில்‌ நீ அவருக்கு ஒன்றும்‌ கொடுக்க 
முடியவில்லையென்று கூறினாய்‌. அது தவறு. அவற்றுக்கெல்லாம்‌ மேலானதை - 


137 


சந்தான பாக்கியத்தை - அவருக்கு நீ அளிக்க முடியும்‌. இந்த ஜன்மத்தில்‌ நீ அவரைச்‌ 
சேர்ந்தவள்‌. அடுத்த ஜன்மத்திலாவது நம்மை ஒன்று சேர்க்கும்படி பகவானைப்‌ 
பிரார்த்திப்போம்‌" என்றேன்‌. 


"அவர்‌ தான்‌ வேதாந்தி என்று நினைத்துக்‌ கொண்டிருந்தேன்‌; நீங்களும்‌ ஒரு குட்டி 
வேதாந்தி என்பது தெரியாமல்‌ போயிற்று" என்றாள்‌ காந்தி. அடுத்த நிமிஷம்‌ வேறு 
வார்த்தை பேசாமல்‌ எழுந்து சென்றாள்‌. 


கீழே காத்திருந்த ஜட்கா வண்டி கடகடவென்று சென்றது. அந்த வண்டியின்‌ 
சக்கரங்கள்‌ என்‌ இதயத்தின்‌ மேல்‌ ஓடுவது போல்‌ இருந்தது. 


காந்திமதி இறங்குவதற்கிருந்த பெரிய துன்பக்‌ குழியிலிருந்து அவளைக்‌ காப்பாற்றிக்‌ 
கரை சேர்த்ததாக நினைத்தேன்‌. ஆனால்‌ என்னுடைய வாழ்க்கை என்னவோ 


பாழாயிற்று. இனிமேல்‌ அது வெறும்‌ பாலைவனந்தான்‌. 


அன்றிரவு ஒரு கண நேரமும்‌ நான்‌ தூங்கவில்லை. இன்னும்‌ சில நாள்‌ அப்படியே 
இருந்தால்‌ சித்தம்‌ பேதலித்து விடும்‌ என்று தோன்றிற்று. எனவே, மறுநாள்‌ 
அதிகாலையில்‌ திருக்கோவிலூரை நோக்கிப்‌ பிரயாணமானேன்‌. 


திருக்கோவிலூர்‌ மடத்தைப்‌ பற்றித்‌ தாங்கள்‌ அறிந்திருப்பீர்கள்‌. அப்போது 
அம்மடத்தின்‌ தலைவராயிருந்த ஸ்வாமியை எனக்கு ஏற்கனவே தெரியும்‌. அவர்‌ சிறந்த 


கல்விப்‌ பயிற்சியும்‌, ஒழுக்கமும்‌ விசால புத்தியும்‌, கருணையும்‌ உள்ளவர்‌. அவரிடம்‌ 
சென்று நான்‌ சந்நியாசியாக விரும்புவதாகவும்‌, அவருடைய சீடனாக என்னை ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டுமென்றும்‌ தெரிவித்தேன்‌. ஸ்வாமிகளும்‌ அருள்‌ புரிந்து என்னை 
ஏற்றுக்‌ கொண்டார்‌. 


ஐந்து வருஷங்களுக்குப்‌ பிறகு, என்னுடைய குருநாதரைச்‌ சென்னையிலிருந்த ஒரு 
பக்தர்‌ அழைத்தார்‌. அவருடன்‌ நானும்‌ சென்றேன்‌. ஒரு நாள்‌ கோவிலில்‌ உபந்நியாசம்‌ 
நடந்தது. ஸ்வாமிகள்‌ வழக்கம்‌ போல்‌ அரிய பெரிய சமய தத்துவங்களைச்‌ 
சரமாரியாகப்‌ பொழிந்து கொண்டிருந்தார்‌. ஆனால்‌ என்னுடைய மனம்‌ என்னவோ, 


அன்று உபந்நியாசத்தில்‌ ஈடுபடவில்லை. 


138 


உண்மையில்‌, சென்னைக்கு வந்ததிலிருந்தே என்‌ உள்ளம்‌ சரியான நிலைமையில்‌ 
இல்லை. தியானத்தில்‌ மனம்‌ குவிதல்‌ மிகவும்‌ கடினமாயிற்று. அடிக்கடி காந்திமதியின்‌ 
நினைவு வந்தது. "புலன்களை அடக்கி வெற்றி பெற்ற நாம்‌ இப்போது காந்திமதியைப்‌ 
பார்த்தாலென்ன ?" என்று தோன்றிற்று. "அவளை நம்‌ சிஷ்யையாய்க்‌ கொள்ளலாம்‌" 


என்ற ஆசை கூட உண்டாயிற்று. 


கோவிலில்‌ ஸ்வாமிகள்‌ உபந்நியாசம்‌ செய்து கொண்டிருந்தபோது, மனம்‌ அதில்‌ 
ஈடுபடாமல்‌ பெரிதும்‌ சலித்துக்‌ கொண்டிருக்கவே, நான்‌ கோவிலைச்‌ சுற்றி 
வரலாமென்று எண்ணி எழுந்து சென்றேன்‌. ஸ்வாமி தரிசனம்‌ செய்துவிட்டு அம்மன்‌ 
சந்நிதிக்குச்‌ சென்றேன்‌. அங்கே கர்ப்பக்கிருஹத்தில்‌ அர்ச்சகர்‌ பூஜைக்கு ஆயத்தம்‌ 
செய்து கொண்டிருந்தார்‌. வெளி மண்டபத்தில்‌ ஒரு சிறு பெண்‌ கை கூப்பிய வண்ணம்‌ 
நின்று கொண்டிருந்தாள்‌. அங்கு வேறு யாரும்‌ இல்லை. 


அந்தக்‌ குழந்தைக்கு வயது ஐந்துக்குள்‌ தான்‌ இருக்கும்‌. அவள்‌ வாய்க்குள்ளே ஏதோ 
முணுமுணுத்துப்‌ பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள்‌. அவள்‌ என்ன 
பிரார்த்திக்கிறாள்‌ என்று தெரிந்துகொள்ள ஆவள்‌ உண்டாகவே அருகில்‌ நெருங்கி 


உற்றுக்‌ கேட்டேன்‌. 


"அம்பிகே! தாயே! என்‌ அம்மாவைக்‌ காப்பாற்று. நாங்கள்‌ திக்கற்றவர்கள்‌; உன்னைத்‌ 


தவிர எங்களுக்குக்‌ கதி கிடையாது..." 


என்‌ உடம்பெல்லாம்‌ ஒரு குலுங்குக்‌ குலுங்கிற்று. அந்தப்‌ பரிதாபமான குரலையும்‌, 
பிரார்த்தனையையும்‌ என்னால்‌ சகிக்க முடியவில்லை. இன்னும்‌ அருகில்‌ சென்று 


"குழந்தாய்‌! நீ யாரம்மா? உன்‌ தாயாருக்கு என்ன அம்மா?" என்று கேட்டேன்‌. 


குழந்தை முதலில்‌ கொஞ்சம்‌ வெகுண்ட கண்களுடன்‌ என்னைப்‌ பார்த்தாள்‌. அப்புறம்‌ 
அவள்‌ முகம்‌ சற்று மலர்ந்தது. 


"அம்மாவுக்கு உடம்பு சரியாயில்லை. வீட்டிலே அரிசி வாங்கப்‌ பணம்‌ கிடையாது...!" 


என்றாள்‌. 


139 


"உனக்கு அப்பா இல்லையா, அம்மா?" 


"அப்பா நான்‌ பிறப்பதற்கு முன்னமே போய்‌ விட்டார்‌. எங்களுக்கு வேறு திக்கில்லை. 
தெய்வந்தான்‌ எங்களுக்குத்‌ துணை." 


இந்தக்‌ குழந்தையின்‌ மழலைச்‌ சொற்கள்‌ எல்லாம்‌ அவளுடைய தாயார்‌ அடிக்கடி 


சொல்லிக்‌ கேட்டவை என்று ஊகித்துக்‌ கொண்டேன்‌. என்‌ உள்ளம்‌ உருகிற்று. 


"உன்‌ பெயர்‌ என்ன அம்மா?" என்று கேட்டேன்‌. 


"என்‌ பெயர்‌ ஸெளபாக்கியம்‌.” 


"உன்‌ அம்மாவின்‌ பெயர்‌?" 


"காந்திமதி." 


என்னைத்‌ தொடர்ந்து அவர்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு அந்தக்‌ குழந்தை 
ஓடவேண்டியிருந்தது. அவ்வளவு விரைவில்‌ என்‌ கால்கள்‌ என்னை அங்கே கொண்டு 


சேர்த்தன. 


ஒரு பழைய வீட்டின்‌ சின்ன அறை ஒன்றில்‌ வெறுந்தரையில்‌ எலும்புந்‌ தோலுமாய்ப்‌ 
படுத்துக்‌ கொண்டிருந்த காந்திமதியைக்‌ கண்டேன்‌. அவள்‌ முகத்திலே மட்டும்‌ நான்‌ 
முன்னே பார்த்தைவிட அதிகமான தேஜஸ்‌ இருந்தது. 


வெகு நேரம்‌ நாங்கள்‌ ஒன்றும்‌ பேசவில்லை. ஒருவரையொருவர்‌ பார்த்துப்‌ பார்த்துக்‌ 
கண்ணீர்‌ விட்டுக்‌ கொண்டிருந்தோம்‌. 


அவளுக்கு உடம்பு சரிப்பா! ரததற்குக்‌ காரணம்‌ பட்டினிதான்‌ என்று பார்த்த உடனேயே 
எனக்குத்‌ தெரிந்து போயிற்று. பக்கத்துக்‌ கடையிலிருந்து கொஞ்சம்‌ பழங்கள்‌ வாங்கிக்‌ 
கொண்டு வந்து கொடுத்து இருவரையும்‌ சாப்பிடச்‌ செய்தேன்‌. 


"நான்‌ சாவதற்குள்‌ உங்களை மறுபடி பார்ப்பேன்‌ என்று மட்டும்‌ ஒரு நம்பிக்கை எனக்கு 


140 


இருந்தது. நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன்‌. ஒரு வாய்க்காலுக்கு அந்தக்‌ கரையில்‌ 
நீங்கள்‌ நிற்கிறீர்கள்‌. அங்கிருந்து கையை நீட்டி என்னையும்‌ அந்தக்‌ கரையில்‌ சேர்க்க 
முயல்கிறீர்கள்‌. அப்போது நான்‌ வாய்க்காலில்‌ விழுந்து விடுகிறேன்‌. வெள்ளம்‌ 
அடித்துக்‌ கொண்டு போகிறது. அப்புறம்‌ வெகு நேரம்‌ நினைவே இல்லாமல்‌ 
இருக்கிறது. பிறகு, சமுத்திரத்தில்‌ ஒரு படகில்‌ இருப்பதாகத்‌ தோன்றுகிறது. நீங்கள்‌ 
படகு ஓட்டுகிறீர்கள்‌. 'இது நம்முடைய மறு ஜன்மம்‌' என்று சொல்லுகிறீர்கள்‌. 


'விதியின்‌ எழுத்தைக்‌ கிழித்தாச்சு - முன்னே 


விட்ட குறை வந்து தொட்டாச்சு' 


என்ற நந்தன்‌ சரித்திரக்‌ கும்மி நான்‌ பாடுகிறேன்‌. அப்போது திடீரென்று ஒரு புயற்‌ 
காற்று வந்து படகைக்‌ கவிழ்த்து விடுகிறது. இப்படியெல்லாம்‌ ஏதேதோ சொப்பனம்‌ 
கண்டு கொண்டிருந்தேன்‌" என்று காந்திமதி கூறினாள்‌. 


எங்களுடைய சம்பாஷணை ஒரு தொடர்ச்சியில்லாமல்‌ ஒரே குழப்பமாயிருந்தபடியால்‌, 
அதை அப்படியே என்னால்‌ இப்போது சொல்ல முடியாது. என்னை விட்டுப்‌ பிரிந்த 
பின்‌ அவளுக்கு நேர்ந்ததைப்‌ பற்றி நான்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொண்டதை மட்டும்‌ 
சொல்கிறேன்‌. 


காந்திமதி வீடு சேர்ந்ததும்‌, அங்கே வேலைக்காரப்‌ பையன்‌ மட்டும்‌ பெரிதும்‌ மனக்‌ 


குழப்பத்துடன்‌ உட்கார்ந்திருப்பதைக்‌ கண்டாள்‌. அன்று சாயங்காலம்‌ அவள்‌ வீட்டை 


விட்டுச்‌ சென்றபின்‌ ஊருக்குப்‌ போயிருந்ததாக நினைத்த எஜமான்‌ வந்ததாகவும்‌, 


அம்மாள்‌ வெளியில்‌ போயிருக்கிறாள்‌ என்று அறிந்ததும்‌ அவர்‌ ஒன்றும்‌ சொல்லாமல்‌ 
திரும்பிப்‌ போய்விட்டதாகவும்‌ அவன்‌ தெரிவித்தான்‌. அன்றியும்‌ எஜமான்‌ வந்து 


சென்றபின்‌ சமையற்காரி இரும்புப்‌ பெட்டி இருந்த அறைக்குள்‌ சென்று கதவைத்‌ 
தாழிட்டுக்‌ கொண்டு ஏதோ குடைந்து கொண்டிருந்ததாகவும்‌, பிறகு அவளும்‌ ஒன்றும்‌ 
சொல்லாமல்‌ வெளியே போய்விட்டதாகவும்‌ கூறினான்‌. காந்திமதி பதைபதைப்புடன்‌ 
இரும்புப்பெட்டியைப்‌ போய்ப்‌ பார்த்தாள்‌. பெட்டி திறந்திருந்தது. சாவிக்‌ கொத்து கீழே 
கிடந்தது. பெட்டிக்குள்‌ நகைகள்‌ இல்லை. தான்‌ எழுதி வைத்திருந்த கடிதம்‌ மட்டும்‌ 
இருந்தது. அதை எடுத்துக்‌ கிழித்துத்‌ தீயில்‌ போட்டு எரித்தாள்‌. 


நகைகளைச்‌ சமையற்காரி எடுத்துப்‌ போயிருக்க வேண்டுமென்று அவளுக்குத்‌ 
தோன்றிற்று. காமாட்சிநாதன்‌ அவ்வளவு சீக்கிரம்‌ திரும்பி வந்து மறுபடி போனதைப்‌ 
பற்றி நினைக்க நினைக்க அவளுக்குக்‌ கவலையாயிருந்தது. அவர்‌ இரும்புப்‌ பெட்டி 


141 


இருந்த அறைக்குள்‌ போகவில்லையென்பதைப்‌ பையனை நன்றாய்‌ விசாரித்துத்‌ 
தெரிந்து கொண்டாள்‌. ஆகையால்‌ கடிதத்தைப்‌ பார்த்திருக்கமாட்டார்‌. எனவே, 
எப்படியும்‌ அவர்‌ சீக்கிரம்‌ வருவாரென்று எதிர்பார்த்தாள்‌. நகைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
கழற்றிப்‌ பெட்டியில்‌ வைத்ததைப்பற்றி அவருக்கு என்ன காரணம்‌ சொல்வதென்று 
கலக்கத்துடன்‌ யோசித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 


ஆனால்‌ அத்தகைய காரணம்‌ சொல்வதற்கு வேண்டிய பிரமேயம்‌ அவளுக்கு 
ஏற்படவேயில்லை. ஏனென்றால்‌, காமாட்சிநாதன்‌ திரும்பி வரவேயில்லை! ஒரு வாரம்‌, 
இரண்டு வாரம்‌ ஆகியும்‌ அவர்‌ வரவில்லை. அவருக்கு சமையற்காரிக்கும்‌ வெகு நாளாக 
காதல்‌ உண்டென்றும்‌, அவளை அழைத்துக்‌ கொண்டு அவர்‌ ஓடிவிட்டாரென்றும்‌ 
அக்கம்‌ பக்கத்திலுள்ளவர்கள்‌ சொன்னார்கள்‌. காந்திமதியிடம்‌ வந்து துக்கம்‌ 


விசாரித்தார்கள்‌. ஆனால்‌ ஒருவராவது எவ்வித ஒத்தாசையும்‌ செய்ய முன்வரவில்லை. 


காந்திமதியின்‌ தாயார்‌ முன்னமே காலஞ்சென்றுவிட்டாள்‌. வேறு உற்றார்‌ உறவினர்‌ 
யாருமில்லை. சொந்தக்‌ கிராமத்துக்குப்‌ போக அவளுக்கு இஷ்டமும்‌ இல்லை. நல்ல 
வேளையாய்ப்‌ பாங்கியில்‌ கொஞ்சம்‌ பணம்‌ இருந்தது. அதை வைத்துக்‌ கொண்டு 
பட்டணத்திலேயே வசிக்கத்‌ தீர்மானித்தாள்‌. அதே தெருவில்‌ சமீபத்திலிருந்த ஒரு 
வீட்டில்‌ இரண்டு அறைகள்‌ மட்டும்‌ வாடகைக்கு வாங்கிக்‌ கொண்டு வசிக்கலானாள்‌. 
அந்த வீட்டில்‌ மற்றொரு குடித்தனம்‌ இருந்த தம்பதிகள்‌ மிகவும்‌ நல்ல மாதிரி. 


குழந்தைகளைப்‌ படிக்க வைப்பதற்காகவே அவர்கள்‌ பட்டணத்துக்கு வந்தவர்கள்‌. 


எப்படியும்‌ காமாட்சிநாதன்‌ ஒரு நாள்‌ திரும்பி வருவார்‌ என்ற நம்பிக்கையுடன்‌ 


காந்திமதி காலங்‌ கழிக்கலானாள்‌. உரிய காலத்தில்‌ இந்தப்‌ பெண்‌ குழந்தை பிறந்தது. 
குழந்தையை வளர்ப்பதில்‌ அவள்‌ பொழுதில்‌ பெரும்‌ பகுதி போயிற்று. செட்டாகக்‌ 


குடித்தனம்‌ செய்து எப்படியோ இத்தனை நாள்‌ கழித்தாள்‌. கடைசியாக, 


பாங்கியிலிருந்த பணம்‌ முழுதும்‌ தீர்ந்து பரம தரித்திரம்‌ நேரிட்டது. உணவுப்‌ பொருள்‌ 
வாங்கவும்‌ பணம்‌ இல்லாத நிலைமை ஏற்பட்டது. 


%%%ஸ்% 


இதையெல்லாம்‌ அவள்‌ சொல்லக்‌ கேட்கக்‌ கேட்க எனக்கு என்‌ மீதிலேயே வந்த 
கோபத்துக்கு அளவில்லாமல்‌ போயிற்று. "பாவி என்னாலல்லவா உனக்கு இந்தத்‌ 
துயரமெல்லாம்‌ நேரிட்டது? சமயத்தில்‌ நான்‌ கோழையாகி உன்னைத்‌ திரும்பிப்‌ போகச்‌ 


சொன்னேனே?" என்று கதறினேன்‌. 


142 


"நான்‌ திரும்பிப்‌ போனதற்குக்‌ காரணம்‌ நீங்கள்‌ மட்டுந்தான்‌ என்று நினைக்கிறீர்களா? 
இல்லை. இல்லை. உண்மையில்‌ என்னுடைய தைரியக்‌ குறைவுதான்‌ உங்களையும்‌ 
பாதித்தது. என்‌ தேகம்‌ நடுங்கியதை அப்போது நீங்கள்‌ அறியவில்லையா? நான்‌ போய்‌ 
விட்டேனென்று தெரிந்ததும்‌ அவருடைய மனம்‌ என்ன பாடுபடுமென்று எண்ணிப்‌ 
பார்த்த போது என்னுடைய உறுதியெல்லாம்‌ போய்விட்டது. அதனால்‌ தான்‌ நீங்கள்‌ 


கொஞ்சம்‌ தயக்கம்‌ காட்டியதும்‌ நான்‌ திரும்பி விட்டேன்‌" என்றாள்‌. 


"அதை நினைத்தால்தான்‌ வயிற்றெரிச்சல்‌ அதிகமாகிறது. பிரமாதமான வேதாந்தம்‌ 
விசாரம்‌ செய்து விட்டுக்‌ கடைசியில்‌ ஒரு சமையற்காரியை இழுத்துக்‌ கொண்டு போன 
மனுஷ்யனுக்காக நம்முடைய வாழ்க்கை இன்பத்தையெல்லாம்‌ தியாகம்‌ செய்தோமே! 
நீ இப்படிப்‌ பட்டினி கிடந்து எலும்புந்‌ தோலுமாகும்படி ஆயிற்றே! இந்தக்‌ கண்கள்‌ 
என்ன பாவம்‌ செய்தன?" என்று சொல்லி முகத்தில்‌ அடித்துக்‌ கொண்டேன்‌. 


"தாங்கள்‌ அந்த அவதூறை நம்புகிறீர்களா, என்ன? ஊரார்‌ சொன்னார்களென்றால்‌, 


அது நிஜமா? அவரிடம்‌ நான்‌ காதல்‌ கொள்ள முடியவில்லை என்பது உண்மையே; 


ஆனால்‌ அவருடைய குணத்தை நான்‌ நன்றாய்‌ அறிவேன்‌. ஒரு நாளும்‌ அப்படி 
நேர்ந்திராது" என்றாள்‌ காந்திமதி. 


"பின்‌ ஏன்‌ அந்த மனுஷர்‌ திரும்பி வரவில்லை? உன்னை இந்தக்‌ கதிக்கு 


ஆளாக்கிவிட்டு அவர்‌ ஏன்‌ போக வேண்டும்‌?" 


"அதென்னவோ, நான்‌ அறியேன்‌. சந்தர்ப்பங்கள்‌ எல்லாம்‌ ஊரார்‌ சொல்வதற்குப்‌ 


பொருத்தமாய்த்தான்‌ இருந்தன. ஆனால்‌ என்‌ அந்தரங்கத்தில்‌ நான்‌ அதை நம்ப 
முடியவில்லை; இனியும்‌ நம்பமாட்டேன்‌" என்றாள்‌. 


அவளுடைய உத்தம குணத்தை நினைக்க நினைக்க எனக்கு என்‌ பேரிலும்‌, அவள்‌ 
புருஷன்‌ பேரிலும்‌ பதின்‌ மடங்கு கோபம்‌ பொங்கிற்று. இன்னொரு ஸ்திரீக்கு 
இத்தகைய கஷ்டம்‌ நேர்ந்திருந்தால்‌, எவ்வளவு மனம்‌ கசந்து போயிருப்பாள்‌? எப்படி 


எல்லாரையும்‌ துவேஷிக்கத்‌ தொடங்கியிருப்பாள்‌? 


மறுபடியும்‌ நாளைக்கு வருவதாகச்‌ சொல்லிவிட்டு என்‌ குருநாதர்‌ தங்கியிருந்த 
வீட்டுக்குத்‌ திரும்பினேன்‌. "எங்கே போயிருந்தாய்‌?" என்று அவர்‌ கேட்டதற்கு, "பழைய 


143 


சிநேகிதர்‌ ஒருவரைச்‌ சந்தித்தேன்‌; அவர்‌ வீட்டுக்குப்‌ போயிருந்தேன்‌" என்றேன்‌. இனி 
என்ன செய்வதென்பதைப்பற்றித்‌ திடமான முடிவு செய்து கொண்டு அவரிடம்‌ முழு 
விவரத்தையும்‌ தெரிவிக்க வேண்டுமென்று நினைத்தேன்‌. உண்மையில்‌, 
சந்நியாஸாசிரமத்திலிருந்து விடுதலை கோரும்படியாகவே நேருமோ என்று கூட என்‌ 


உள்ளம்‌ நினைத்தது. 


ஆனால்‌ அத்தகைய தர்ம சங்கடத்துக்கு என்னைக்‌ காந்திமதி ஆளாக்கவில்லை. 
மறுநாள்‌ காலையில்‌ நான்‌ அவள்‌ வீடு சென்றபோது காந்திமதி குழந்தையை 
அணைத்துக்‌ கொண்டு, 'ஸெளபா! உன்னை நான்‌ பிரியுங்காலம்‌ வந்து விட்டது. 
ஆனால்‌ நீ வருத்தப்‌ படாதே. பகவான்‌ என்னை அடியோடு கைவிட்டு விடவில்லை. 
நேற்று உன்னோடு வந்த ஸ்வாமியார்‌ உன்னைக்‌ காப்பாற்றுவார்‌' என்று மெலிந்த 


குரலில்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தாள்‌. 


சற்று நேரத்துக்கெல்லாம்‌ என்னையும்‌ அந்தக்‌ குழந்தையையும்‌ கோவென்று கதற 
விட்டுவிட்டுக்‌ காந்திமதி பரலோகம்‌ சென்றாள்‌. 


முடிவுரை 


இப்படிச்‌ செல்லி வந்த குமாரானந்தரின்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ ததும்பிற்று. ஆனால்‌ 
பெரிய ஸ்வாமியாரோ சாந்தஸ்வரூபியாய்‌ உட்கார்ந்திருந்தார்‌. கடைசியில்‌, 
குழந்தையைப்‌ பற்றிச்‌ சொன்னபோது மட்டும்‌ அவருடைய மூச்சு வழக்கத்தைவிடச்‌ 
சிறிது பெரிதாக வந்தது. 


"இப்போது ஸ்வாமி அடிக்கடி பணம்‌ அனுப்பி வருவதெல்லாம்‌ அந்தக்‌ 
குழந்தைக்குத்தானோ?" என்று கேட்டார்‌. 


"ஆமாம்‌; அன்றைய தினமே நான்‌ என்‌ குருநாதரிடம்‌ சென்று, உண்மை முழுவதையும்‌ 
சொல்லி, இனிக்‌ கொஞ்ச காலம்‌ என்‌ மனத்தில்‌ சாந்தி இராதென்றும்‌, ஒரே இடத்தில்‌ 
இருக்க முடியாதென்றும்‌ தெரிவித்து சேஷத்திர யாத்திரை செய்ய அநுமதி பெற்றேன்‌. 
சில நாள்‌ வரை நான்‌ போகுமிடமெல்லாம்‌ ஸெளபாவையும்‌ அழைத்துக்‌ கொண்டு 
போனேன்‌. கொஞ்சம்‌ அவளுக்கு வயதானதும்‌ சென்னையில்‌ இளம்‌ பெண்களுக்கு 
உணவு வசதியுடன்‌ கல்வியும்‌ அளிக்கும்‌ ஒரு ஸ்தாபனத்தில்‌ சேர்த்தேன்‌. இப்போது 
அவளுக்கு பதினைந்து வயதாகிறது. அவளிடம்‌ எனக்கு இருப்பது துவேஷமா 


144 


வாத்ஸல்யமா என்றே சில சமயம்‌ தெரிவதில்லை. 'இந்தப்‌ பெண்ணால்‌ அல்லவா 
இன்னும்‌ நான்‌ விடுதலை பெறாமல்‌ உலக பந்தத்தில்‌ ஆழ்ந்திருக்கிறேன்‌?' என்று 
நினைக்கும்போது அவளிடம்‌ கோபம்‌ உண்டாகிறது. அடுத்த நிமிஷம்‌, 'அந்தக்‌ 
குழந்தையின்‌ நல்வாழ்வுக்காக மோட்சத்தை இழந்து நகரத்துக்கும்‌ போகலாம்‌' என்று 
தோன்றுகிறது..." 


"ஸ்வாமிக்குப்‌ பந்தத்திலிருந்து விடுதலை வேண்டுமானால்‌ இப்போது அடையலாம்‌. 
ஸெளபாக்கியத்தைக்‌ காப்பாற்றும்‌ பொறுப்பை இந்தக்‌ கட்டை ஏற்றுக்‌ கொள்ளும்‌" 


என்றார்‌ பிராணவானந்தர்‌. 


"ஓ! அதெப்படி முடியும்‌? காந்திமதி அளித்த பொறுப்பை நான்‌ எப்படி 
இன்னொருவரிடம்‌ கொடுப்பேன்‌? ஸ்வாமி! சொல்லுங்கள்‌! இந்த உலகத்தில்‌ 
துன்பமும்‌ தீமையும்‌ ஏன்‌ இருக்கின்றன? சமையற்காரியை இழுத்துச்‌ சென்ற ஒரு 
தூர்த்தனுக்காக எங்கள்‌ வாழ்க்கை பாழானது ஏன்‌? காந்திமதி பட்டினியால்‌ உயிர்‌ 
துறக்கும்படி நேர்ந்தது ஏன்‌? இதையெல்லாம்‌ நினைக்கும்‌ போது எனக்குக்‌ 
கடவுளிடத்திலேயே அவநம்பிக்கை உண்டாகிவிடுகிறது. அப்போதெல்லாம்‌ என்‌ 
சந்நியாசக்‌ கோலத்தைப்‌ பார்த்து நானே சிரித்துக்‌ கொள்கிறேன்‌." 


"ஸ்வாமி! பகவானுடைய சிருஷ்டியில்‌ ஏன்‌ தீமையும்‌ துன்பமும்‌ இருக்கின்றன என்று 
ஆதிகாலத்திலிருந்து நம்‌ பெரியோர்கள்‌ ஆராய்ச்சி செய்தார்கள்‌..." 


"அந்த ஆராய்ச்சியில்‌ அவர்கள்‌ கண்டுபிடித்தது என்ன?" 


"அதுதான்‌ நமக்குத்‌ தெரியாது. ஏனெனில்‌, அந்த இரகசியத்தைக்‌ கண்டு பிடித்தவர்கள்‌ 
யாரும்‌ அதை வெளியிடவில்லை. கடவுளின்‌ சாந்நித்யத்தைப்‌ போலவே அவருடைய 
திருவிளையாடலின்‌ இரகசியமும்‌ விவரிக்க முடியாதது என்றார்கள்‌. அதனால்‌ தான்‌ 


ர ட ட ட உட ட ட ட உர ட ட ட ட ட (1 
கண்டவர்‌ விண்டிலர்‌; விண்டவர்‌ கண்டிலர்‌' என்னும்‌ வாக்கியம்‌ எழுந்தது. 


"பின்‌, மனிதன்‌ சாந்தி பெறுவதுதான்‌ எப்படி?" 


145 


"மனச்சாட்சிக்குச்‌ சரியென்று தோன்றுவதைச்‌ செய்வதும்‌, பலன்களைப்‌ பகவானுக்கு 
அர்ப்பணம்‌ செய்வதுந்தான்‌ சாந்தி அடையும்‌ உபாயம்‌. உதாரணமாக காந்திமதியின்‌ 
கணவன்‌, அவள்‌ வேறொருவனைக்‌ காதலித்திருக்கையில்‌ தான்‌ அவளை மணம்‌ 

புரிந்தது பிசகு என்று அறிந்தபோது, அவளை விட்டுச்‌ செல்வதே சரியென்று எண்ணி 


அவ்வாறு செய்தான்‌. கடமையென்று கருதியதைச்‌ செய்தபடியால்‌, அதன்‌ விளைவுகள்‌ 


விபரீதமாய்ப்‌ போய்விட்டதை இப்போது அறிந்து கொண்ட போதிலும்‌ அவன்‌ சற்றும்‌ 


மனங்‌ கலங்கவில்லை." 


சின்ன ஸ்வாமியாருக்குத்‌ துணுக்கென்றது. "ஸ்வாமி! என்ன சொல்கிறீர்கள்‌? 


காமாட்சிநாதனைப்‌ பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்‌?" என்றார்‌. 


"ஆமாம்‌; அவனைப்பற்றி இந்தக்‌ கட்டைக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. ஸ்வாமி 
கருதியதுபோல்‌ அவன்‌ சமையற்காரியுடன்‌ போகவில்லை. காந்திமதியும்‌ அவள்‌ 
காதலனும்‌ சந்தோஷமாயிருக்கட்டும்‌ என்றுதான்‌ போனான்‌. அதைப்‌ பற்றி 
நிச்சயமாய்த்‌ தெரிந்து கொள்வதற்காகவே அவன்‌ ஊரிலிருந்து மறுநாளே திரும்பி 
வந்தது. காந்திமதி வீட்டில்‌ இல்லாமல்‌, அவளுடைய காதலன்‌ அறையில்‌ இருக்கக்‌ 
கண்டதும்‌ நிச்சயம்‌ பெற்றுச்‌ சந்நியாசியாகி வடநாட்டுக்குச்‌ சென்றான்‌. அவன்‌ 
வீட்டிலே விட்டுச்‌ சென்ற சாவிக்கொத்தைக்‌ கொண்டு சமையற்காரி பெட்டியைத்‌ 
திறந்து நகைகளைத்‌ திருடிச்‌ சென்றிருக்க வேண்டும்‌." 


"ஸ்வாமி! ஸ்வாமி! இதெல்லாம்‌ தங்களுக்கு எப்படித்‌ தெரியும்‌? தாங்கள்‌ யார்‌?" 


"பூர்வாசிரமத்தில்‌ இந்தக்‌ கட்டையைக்‌ காமாட்சிநாதன்‌ என்று சொல்வார்கள்‌!" 


37. சிரஞ்சீவிக்‌ கதை 


தயவு செய்து தப்பாக எண்ணிக்‌ கொள்ள வேண்டாம்‌. நான்‌ எழுதப்‌ போகிற இந்தக்‌ 
கதை "சிரஞ்சீவிக்‌ கதை" என்பதாக நான்‌ உரிமை கொண்டாடவில்லை. உண்மையில்‌, 
இது தீர்க்காயுள்‌ பெற்ற கதை கூட அன்று. இதனுடைய ஆயுள்‌ மூன்று நிமிஷந்தான்‌, 


வேகமாய்ப்‌ படிப்பவர்களுக்கு. எழுத்துக்‌ கூட்டிப்‌ படித்தால்‌ கூட ஐந்து நிமிஷந்தான்‌ 
இக்கதையின்‌ வாழ்வு. 


146 


இந்தக்‌ கதைக்குத்‌ தலைப்பாக அமைந்த "சிரஞ்சீவிக்‌ கதை" ஒரு ஹாஸ்யப்‌ 
பத்திரிகையிலே வெளியானது. அதில்‌, ஒரு ஸ்திரீ எப்படித்‌ தன்‌ நாத்தனார்‌ மீது வஞ்சம்‌ 
தீர்க்கும்‌ பொருட்டுத்‌ தன்‌ மூன்று குழந்தைகளைக்‌ கொன்று, நான்கு பூனைக்‌ 
குட்டிகளைக்‌ கொன்று, தன்னையும்‌ கொன்று கொண்டாள்‌ என்பதும்‌, இந்தச்‌ 
சம்பவங்களினால்‌ மனமுடைந்த அவளுடைய கணவன்‌ வீதியோடு போகும்போது 
எப்படி ஒரு டிராம்‌ வண்டி அவன்‌ மீது ஏறி அவனை உடல்‌ வேறு தலை வேறு 
ஆக்கிற்று என்பதும்‌ ஆச்சரியகரமான முறையில்‌ வியக்கத்தக்க நடையில்‌ நகைச்சுவை 
ததும்ப விவரிக்கப்பட்டிருந்தது. அந்தக்‌ கதையின்‌ தலைப்பு "அமிர்தபானம்‌". 
தலைப்புக்கு மேலே பத்திரிகாசிரியர்‌ கட்டங்கட்டி விசேஷக்‌ குறிப்பு ஒன்றும்‌ 
வெளியிட்டிருந்தார்‌. 


அந்த விசேஷக்‌ குறிப்பின்‌ முதல்‌ வரியைப்‌ படித்ததுதான்‌ என்னுடைய கதாநாயகர்‌ 
ஸ்ரீமான்‌ மார்க்கண்ட முதலியார்‌ செய்த தப்பிதம்‌. பத்திரிகை படிக்கும்‌ விஷயத்தில்‌ 
அவர்‌ தம்‌ வாணாளில்‌ செய்த முதல்‌ தப்பிதம்‌ அது தான்‌. கடைசித்‌ தப்பிதமும்‌ 
அதுவேதான்‌. 


மேற்படி தப்பிதம்‌ கூட அவர்‌ வேண்டுமென்று மனமாரச்‌ செய்யவில்லை. பணம்‌ 
கொடுத்துப்‌ பத்திரிகை வாங்கி, ஊசியைப்‌ பெயர்த்து எடுத்து, பக்கங்களைப்‌ புரட்டி 
வாசிப்பதற்கு வேண்டிய உற்சாகம்‌ அவரிடம்‌ லவலேசமும்‌ கிடையாது. சாயங்காலம்‌ 
ஆபீஸ்‌ விட்டதும்‌ வழக்கம்‌ போல்‌ மயிலாப்பூர்‌ டிராம்‌ வண்டியில்‌ ஏறி உட்கார்ந்தார்‌. 
வழியில்‌ மெளண்ட்‌ ரோட்டில்‌ அந்த வண்டியில்‌ ஏறி அவர்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்த ஒரு 
மனுஷன்‌ கையில்‌ மேற்படி பத்திரிகை இருந்தது. அந்தச்‌ சிரஞ்சீவிக்‌ கதை 
பிரசுரமாயிருந்த பக்கத்தை அவன்‌ பிரித்து வைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. தற்செயலாக 
ஸ்ரீமான்‌ மார்க்கண்ட முதலியாருடைய பார்வை அந்தப்‌ பக்கத்தின்‌ மேல்‌ அந்தக்‌ 
கட்டத்திற்குள்‌ விழுந்தது. 


இது ஒரு சிரஞ்சீவிக்‌ கதை. இதன்‌ ஆசிரியர்‌ ஆயுள்‌ காலத்தில்‌ இந்தக்‌ கதை சாகாது. 
எனெனில்‌, அவர்‌ நம்‌ உடம்பில்‌ உயிருள்ள வரையில்‌ தினம்‌ ஒரு தடவையாவது, 
ஒருவரிடமாவது, "என்னுடைய 'அமிர்தபானம்‌' என்னும்‌ கதையை வாசித்தாயா?" 


என்று கேட்டுக்‌ கொண்டு தானிருப்பார்‌!... 


"இது ஒரு சிரஞ்சீவிக்‌ கதை..." என்று முதலியார்‌ படித்தார்‌. அவ்வளவு தான்‌; 
அதற்குமேல்‌ அவருடைய பார்வை சொல்லவில்லை! ஆனால்‌ மனம்‌ என்னவோ 
வேலை செய்யத்‌ தொடங்கிவிட்டது! 


147 


"சிரஞ்சீவி-சிரஞ்சீவி-இந்த உலகத்தில்‌ சிரஞ்சீவியாயிருப்பது சாத்தியமா? ஏன்‌ 
சாத்தியமில்லை? சித்த புருஷர்கள்‌ எத்தனையோ பேர்‌ இல்லையா?- 
சிரஞ்சீவியாயில்லா விட்டாலும்‌ நூறு வயது நிச்சயம்‌ இருக்கலாம்‌-ஏன்‌ இருக்கக்‌ 
கூடாது?-'மனிதன்‌ சாக வேண்டுமா" என்னும்‌ புத்தகத்தில்‌ டாக்டர்‌ வான்‌ டிண்டார்மஸ்‌ 


என்ன சொல்லியிருக்கிறார்‌?... 


ஸ்ரீமான்‌ மார்க்கண்ட முதலியாருக்கு அன்று தான்‌ ஐம்பது வயது பூர்த்தியாகி இருந்தது. 
மறுநாள்‌ பொழுது விடிந்தால்‌ ஐம்பத்தோராவது வயது பிறக்கும்‌. அவர்‌ மெளண்ட்‌ 
ரோட்டுக்கும்‌ ராயபேட்டைக்கும்‌ மத்தியிலுள்ள புதுப்பேட்டைவாசி. அங்கேயே பிறந்து, 


அங்கேயே வளர்ந்து, அங்கேயே வாழ்ந்து வருபவர்‌. அவருடைய வாழ்க்கைத்‌ துணைவி 
ஒரே ஒரு புதல்வியை விட்டு விட்டுக்‌ காலஞ்‌ சென்று ஏழெட்டு வருஷங்களாயின. 
பெண்ணும்‌ கலியாணமாகி ஜோலார்பேட்டையிலுள்ள புருஷன்‌ வீட்டுக்குச்‌ 
சென்றுவிட்டாள்‌. ஆகவே, முதலியார்‌ இப்போது தன்னந்தனியாகவே இருந்து வந்தார்‌. 
ஒரு வீட்டு மெத்தை அறையை மட்டும்‌ வாடகைக்கு எடுத்துக்‌ கொண்டு அதில்‌ 
வசித்தார்‌. அடுத்த வீதியில்‌ அவருடைய தங்கை தன்‌ புருஷன்‌ குழந்தைகளுடன்‌ 
சம்சாரம்‌ நடத்தி வந்தாள்‌. அவர்கள்‌ வீட்டிலே தான்‌ இவருக்கு இரண்டு வேளையும்‌ 
சாப்பாடு. முதலியார்‌ மேல்‌ அவருடைய தங்கைக்கு அதிகப்‌ பிரியம்‌. ஏழைக்‌ குடும்பம்‌; 
ஆகையால்‌ முதலியார்‌ அங்கே சாப்பிடுவதால்‌ கொஞ்சம்‌ செளகரியம்‌ ஏற்பட்டு வந்தது; 
அவருடைய காலத்துக்குப்‌ பிறகு இன்னும்‌ அதிக செளகரியத்தை எதிர்‌ பார்த்தார்கள்‌. 


மார்க்கண்ட முதலியார்‌ அன்று மாலை தமது அறைக்கு வந்து சேர்ந்ததும்‌, சாய்வு 
நாற்காலியில்‌ சாய்ந்து கொண்டு தமது வாழ்க்கையில்‌ சென்ற காலத்தையும்‌ 
வருங்காலத்தையும்‌ பற்றித்‌ தொடர்ந்து எண்ணமிடத்‌ தொடங்கினார்‌: "ஐம்பது வயது 
ஒரு வயதா? மனிதனுடைய பூரண ஆயுளில்‌ பாதிதான்‌ ஆயிற்று. நியாயமாக இன்னும்‌ 
ஐம்பது வருஷம்‌ இருக்கலாம்‌; நாற்பது வருஷமாவது இருக்கலாம்‌. அதற்குத்‌ தகுந்தபடி 


வாழ்க்கையைச்‌ செப்பனிட்டு அமைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. சோம்பேறித்தனம்‌ 
உதவாது. இதற்கு முன்‌ பல தடவை தேகப்‌ பயிற்சிகளை ஆரம்பித்து ஆரம்பித்து 
இடையிடையே நிறுத்தியாகி விட்டது. இனிமேல்‌ அப்படி நிறுத்தக்‌ கூடாது. நாளை 
முதல்‌ தொடர்ச்சியாய்‌ இடைவிடாமல்‌ எல்லாம்‌ செய்து வரவேண்டும்‌. சீமையிலே 
வெள்ளைக்காரர்கள்‌ அறுபது வயதுக்கு மேல்‌ கலியாணம்‌ செய்து கொள்கிறார்களே..." 
இப்படி எண்ணியபோது முதலியாருக்குத்‌ தம்மையறியாமல்‌ புன்னகை வந்தது. கீழே 
வாசல்புறத்து அறையில்‌ குடியிருந்த கார்ப்பரேஷன்‌ நர்ஸு நவமணி அம்மாள்‌ 


148 


அவருடைய மனக்‌ கண்ணின்‌ முன்‌ வந்தாள்‌. தாம்‌ குறுக்கே நெடுக்கே போகும்‌ போது 
அவள்‌ ஆவல்‌ ததும்புகிற கண்களுடன்‌ தம்மைப்‌ பார்ப்பதும்‌ பெருமூச்சு விடுவதும்‌ 
எல்லாம்‌ ஞாபகம்‌ வந்தன. முதலில்‌, "இதென்ன உபத்திரவம்‌? இந்த வீட்டைவிட்டுப்‌ 
போய்விடலாமா?" என்று நினைத்தார்‌. பிறகு, "ரொம்ப நன்றாயிருக்கிறது! இதற்குப்‌ 
பயந்தா இத்தனை நாள்‌ இருந்த விட்டைவிட்டுப்‌ போவது? அவள்‌ தான்‌ போகட்டுமே?" 


என்று எண்ணினார்‌. கொஞ்ச நாளைக்கெல்லாம்‌, குறுக்கே நெடுக்கே போகும்‌ போது 
அவருடைய கண்களே அந்த நர்ஸு இருக்கிறாளோ என்று தேடத்‌ தொடங்கின. 
இன்னும்‌ சில நாளைக்குப்‌ பிறகு, நவமணி அம்மாள்‌ பெருமூச்சு விடும்‌ போது 
இவருக்கும்‌ பெருமூச்சு வரத்‌ தொடங்கியது. 


"எதற்காக இப்படி நாம்‌ தனிமை வாழ்க்கை நடத்த வேண்டும்‌? ஏன்‌ கலியாணம்‌ செய்து 
கொண்டு சந்தோஷமாய்‌ வாழக்‌ கூடாது?" என்று சில சமயம்‌ தோன்றும்‌. சில சமயம்‌ 
இப்படியும்‌ எண்ணமிடுவார்‌: "எல்லாரும்‌ என்ன சொல்வார்கள்‌? சிரிக்கமாட்டார்களா? 
ஐம்பது வயதுக்கு மேல்‌ கலியாணம்‌! அதிலும்‌ இன்னும்‌ சிலரைப்போல்‌ தேக 
நிலைமையாவது சரியாயிருக்கிறதா? தலை நரைத்து எத்தனையோ வருஷமாயிற்று. 
கொஞ்ச நாளாகத்‌ தொந்தி 'நாளொரு மேனியும்‌ பொழுதொரு வண்ணமுமாக' வளர்ந்து 
வருகிறது. தள்ளாமை அதிகமாயிருக்கிறது. மாடிப்படி ஒரு தடவைக்கு இரண்டு 
தடவையாக ஏறினால்‌ மூச்சு வாங்குகிறது. இந்த லட்சணத்தில்‌ கலியாணமா? ஹும்‌! 


கலியாணம்‌? நல்ல தமாஷ்‌! கல்யாணம்‌! சீ!" 


இவ்வாறு பல பல எண்ணங்களினால்‌ சில காலமாக அலைக்கப்‌ பெற்று வந்த ஸ்ரீமான்‌ 
மார்க்கண்ட முதலியார்‌ இன்று ஒரு முடிவான தீர்மானத்துக்கு வந்தார்‌. "ஆறு மாதம்‌ 
ஒழுங்கான வாழ்க்கை நடத்துவது; அதற்குப்‌ பிறகு தேக நிலைமைக்குத்‌ தகுந்தபடி 
யோசித்து முடிவு செய்வது" என்பது தான்‌ அந்தத்‌ தீர்மானம்‌. 


இந்தத்‌ தீர்மானத்துக்கு வந்ததும்‌ முதலியார்‌ சட்டென்று எழுந்திருந்து, நிமிர்ந்து 
உட்கார்ந்து, ஒழுங்கான வாழ்க்கைக்குரிய திட்டங்களை காகிதத்தில்‌ எழுதத்‌ 


தொடங்கினார்‌: 


1. ஆகார நியமம்‌ - விடமின்‌ - ஏ.பி.ஸி.டி.இ. கீரை - (ரொம்ப முக்கியம்‌) - டொமாடோ 
(பச்சை) - இராத்திரி கோதுமை ரொட்டி. 


149 


2. தொட்டி ஸ்நானம்‌ (தினம்‌ அரைமணிக்குக்‌ குறையாமல்‌) 


3. யோகாஸனம்‌ - பத்மாஸனம்‌, சிரஸாஸனம்‌, சர்வாங்காஸனம்‌. (முதலில்‌ எது 


ஆரம்பிக்கலாம்‌?) 


4. பிரணாயாமம்‌ (பூரகம்‌ எட்டு, கும்பகம்‌ ஆறு, ரேசகம்‌ பத்து) 


5. தேகாப்பியாசம்‌ (பத்து தண்டால்‌, பதினைந்து பஸ்கி. வாரத்துக்கு இரண்டு 
தண்டாலும்‌ மூன்று பஸ்கியும்‌ அதிகமாக்கலாம்‌.) மாலையில்‌ கடற்கரை காற்று (மிக மிக 
அவசியம்‌) 


6. மருந்து - மகரத்வஜம்‌, சியவனப்ராஸம்‌ (அவசியந்தானா?) 


ஸ்ரீமான்‌ மார்க்கண்ட முதலியார்‌ புத்தகம்‌ படித்து வீணாகக்‌ கண்ணைக்‌ கெடுத்துக்‌ 
கொள்வது கிடையாது என்று சொல்லியிருக்கிறேன்‌. தேகாரோக்கியத்தைப்‌ பற்றி 
புத்தகங்கள்‌ மட்டும்‌ இதற்கு விலக்கு. அவருடைய பழைய அலமாரியில்‌ இருந்த சுமார்‌ 
நூறு புத்தகங்களும்‌ தேகத்தைப்‌ பற்றியவை தான்‌. இயற்கை வைத்தியம்‌ சம்பந்தமாக, 
டாக்டர்‌ கூன்‌ என்னும்‌ ஜெர்மானியர்‌ புத்தகம்‌ முதல்‌ புதுக்கோட்டை லக்ஷ்மண சர்மா 
புத்தகம்‌ வரையில்‌ அவர்‌ அலமாரியில்‌ இருந்தன. மருந்து வைத்தியம்‌ சம்பந்தமாக 
மணிசங்கர்‌ கோவிந்தஜியின்‌ 'காம சாஸ்திரம்‌' முதல்‌, வேங்கடரமணா டிஸ்பென்ஸரி 
மருந்து கேட்லாக்‌ வரையில்‌ அவர்‌ பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்‌. இன்னும்‌ 
யோகாஸனங்கள்‌, தேகாப்பியாச முறைகள்‌, மனோ சிகிச்சை முறைகள்‌, மெஸ்மெரிஸ 
ஹிப்னாடிஸ வித்தைகள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய புத்தகங்கங்களும்‌ அவரிடம்‌ 
இருந்தன. 


முதலியாருக்கு முப்பதாவது வயதிலேயே இந்த மாதிரி பிரமை ஏற்பட்டது. 
அப்போதிருந்து ஏதாவது ஒரு புதிய புத்தகம்‌ ஒரு புதிய சிகிச்சை முறையைப்‌ பற்றித்‌ 
தெரிய வந்ததும்‌ அதை உடனே அனுஷ்டிக்கத்‌ தொடங்குவார்‌. ஆனால்‌ எல்லாம்‌ 


நாலைந்து நாளைக்குத்தான்‌; பிறகு ஏதாவது இடையூறு வரும்‌. அசிரத்தை 
ஏற்பட்டுவிடும்‌. இவ்வாறு வருஷத்திற்கு நாலைந்து தடவை அவர்‌ 'ஒழுங்குபட்ட 
வாழ்வு' ஆரம்பித்து, சில தினங்களில்‌ விட்டுவிடுவது வழக்கம்‌. 


150 


இந்தத்‌ தடவை அப்படிச்‌ செய்வதில்லையென்று மார்க்கண்ட முதலியார்‌ திடமாக 
உறுதி செய்து கொண்டார்‌. இன்றுடன்‌ ஐம்பது வயது பூர்த்தியாகிறது; அதாவது, 
புருஷாயுஸில்‌ சரிபாதிதான்‌. நாளைய தினம்‌ ஐம்பத்தோராவது வயது பிறக்கிறது. 


வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி அமைத்துக்‌ கொண்டால்‌ இன்னும்‌ ஐம்பது வருஷம்‌ 
உயிர்‌ வாழலாம்‌. நாளை முதல்‌ எல்லாம்‌ சரியாக நடத்தி வரவேண்டும்‌. 


அப்போது முதலியாருக்கு ஓர்‌ அருமையான யோசனை தோன்றிற்று. நாளை முதல்‌ 
ஏன்‌? இன்றே ஏன்‌ ஆரம்பிக்கக்‌ கூடாது? நல்ல தீர்மானத்தை ஏன்‌ தள்ளிப்போட 


வேண்டும்‌? பேஷ்‌, அதுதான்‌ சரி! 


உடனே நாற்காலியிலிருந்து கீழே இறங்கித்‌ தரையில்‌ உட்கார்ந்தார்‌. பத்மாஸனம்‌ 
போடுவதற்காகக்‌ கால்களை மடக்க முயன்றார்‌. அதற்கு ஓர்‌ இடையூறு ஏற்பட்டது. 
"அப்படியா சேதி, தம்பி! பொறு, பொறு! இன்னும்‌ பத்து நாளில்‌ உன்னை இருந்த 
இடம்‌ தெரியாமல்‌ செய்து விடுகிறேன்‌, பார்‌!" என்றார்‌. இது அவர்‌ தமது தொந்தியைப்‌ 
பார்த்துச்‌ சொன்னது. கால்களை மடக்கிப்‌ பத்மாஸனம்‌ போட இடையூறாயிருந்தது 
அவருடைய தொந்திதான்‌. 


பிறகு, எழுந்திருந்து சுவரோரம்‌ சென்று, சிரஸாஸனம்‌ போட முயன்றார்‌. தலையைக்‌ 
கீழே வைத்து வெகு பிரயாசையுடன்‌ கால்களை மேலே தூக்கிச்‌ சுவர்‌ மீது நிறுத்தினார்‌. 
ஒரு நிமிஷம்‌ கால்களைச்‌ சுவரண்டையிலிருந்து நகர்த்தி, பக்க ஆதாரமின்றி நிற்க 
முயன்றார்‌. தொபுகடீர்‌ என்று கீழே விழுந்தார்‌. முதுகிலே பளீர்‌ என்று அடிபட்டது. 
அப்பாடா! அம்மாடி! சிரஸாஸனம்‌ என்றால்‌ இலேசில்லை. 


இன்றைக்கு இவ்வளவு போதும்‌. இப்போது என்ன செய்யலாம்‌? மணி பார்த்தார்‌. ஆறு 
அடிக்கப்‌ பத்து நிமிஷம்‌ இருந்தது. சரி, கடற்கரைக்குப்‌ போய்‌ உலாவிவிட்டு வரலாம்‌. 
அதில்‌, ஆஸனம்‌ போடுவதிலுள்ள கஷ்டங்கள்‌ ஒன்றும்‌ இல்லை - இப்படித்‌ 
தீர்மானித்து, மேல்‌ துண்டை எடுத்துப்‌ போட்டுக்‌ கொண்டு கிளம்பினார்‌. 


%%%்% 


ஸ்ரீமான்‌ மார்க்கண்ட முதலியார்‌ தமது தேகத்துக்குப்‌ புத்துயிர்‌ அளிப்பதற்காகத்‌ தீவிர 
முயற்சி தொடங்கியிருந்த அதே காலத்தில்‌ பாரத தேசத்திற்குப்‌ புத்துயிர்‌ அளிக்கும்‌ 


151 


நோக்கத்துடனே ஒரு பெரிய இயக்கம்‌ ஆரம்பமாகியிருந்தது. அந்த இயக்கத்தை 'உப்பு 
சத்தியாகிரஹம்‌' என்றார்கள்‌. அதை ஆரம்பித்த மகா புருஷரை ஒரு வாரத்திற்கு முன்பு 


தான்‌ கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருந்தார்கள்‌. சென்ற இரண்டு மூன்று 
தினங்களாகச்‌ சென்னையிலும்‌ அப்பேரியக்கத்தின்‌ எதிரொலி கேட்டுக்‌ 


கொண்டிருந்தது. 


முந்தாநாள்‌, திருவல்லிக்கேணிக்‌ கடற்கரையில்‌ காந்தி குல்லா அணிந்த காங்கிரஸ்‌ 


தொண்டர்கள்‌ பத்துப்‌ பேர்‌ நாலு அடுப்பு மூட்டி, நாலு குடத்தில்‌ கடல்‌ நீரைக்‌ கொண்டு 
வந்து அடுப்பு மீது வைத்துக்‌ காய்ச்சினார்கள்‌. இதை வேடிக்கை பார்க்க நூறு பேர்‌ 
வந்து கூடினார்கள்‌. குடங்களின்‌ அடியில்‌ அழுக்கும்‌ குப்பையுமாகக்‌ 
கன்னங்கரேலென்று கொஞ்சம்‌ உப்பு தங்கியது. அதைத்‌ தொண்டர்கள்‌ அங்கே 
கூடியிருப்பவர்களுக்கு வினியோகித்தார்கள்‌. அவர்கள்‌ அதை ருசி பார்த்துவிட்டு, 
குடலைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டு வந்த வாந்தியை சிரமப்பட்டு அடக்கிக்‌ கொண்டு வீடு 


நோக்கி விரைந்து சென்றார்கள்‌. தொண்டர்களோ, 


'ஜெய பேரிகை கொட்டடா!' 


என்று பாடிக்கொண்டு குதூகலத்துடன்‌ விடுதிக்குச்‌ சென்றார்கள்‌. 


அன்றிரவு கவர்ன்மெண்ட்‌ ஹவுஸில்‌ ஓர்‌ அந்தரங்கக்‌ கூட்டம்‌ நடந்தது. கவர்னர்‌, 
போலீஸ்‌ இன்ஸ்பெக்டர்‌ ஜெனரல்‌, போலீஸ்‌ கமிஷனர்‌, லா மெம்பர்‌, ஹோம்‌ மெம்பர்‌ 
இவர்கள்‌ கூடி ஆலோசித்தார்கள்‌. "முளையிலேயே கிள்ளி விடவேண்டும்‌" என்று 
போலீஸ்‌ இலாகா சொல்லிற்று. ஹோம்‌ மெம்பரும்‌ லா மெம்பரும்‌, "நம்‌ ஊரில்‌ ஒன்றும்‌ 
நடக்கவில்லையென்று பெயர்‌ வாங்குவது தான்‌ நமக்குக்‌ கெளரவம்‌; நாம்‌ சும்மா 
இருந்தால்‌ இரண்டு நாளைக்குப்‌ பிறகு தானே அடங்கிவிடும்‌" என்றார்கள்‌. கவர்னரும்‌ 
இவர்களுடைய அபிப்பிராயத்தையே ஆதரித்தார்‌. 


நேற்றுச்‌ சாயங்காலம்‌ ஐம்பது காந்தி குல்லாத்‌ தொண்டர்கள்‌ பஜனை பாடிக்கொண்டு 
வந்து சேர்ந்தார்கள்‌. பத்து அடுப்பு வைத்துப்‌ பத்துக்‌ குடங்களில்‌ உப்புக்‌ 
காய்ச்சினார்கள்‌. பத்தாயிரம்‌ ஜனங்கள்‌ கூடியிருந்தார்கள்‌. அவர்கள்‌ மாதிரிக்குக்‌ 


கொஞ்சம்‌ உப்பு வாங்கிக்‌ கொள்வதற்காகப்‌ போட்டியிட்ட போது, பெரிய 


ரகளையாகிவிட்டது. 


152 


இராத்திரி கவர்ன்மெண்ட்‌ ஹவுஸில்‌ மறுபடியும்‌ அந்தரங்கக்‌ கூட்டம்‌ நடந்தது. 
"நாளைக்குக்‌ கூட்டத்தைக்‌ கலைக்க உத்தரவு கொடுக்காவிட்டால்‌ நகரின்‌ அமைதிக்கு 
நாங்கள்‌ பொறுப்பாளிகள்‌ அல்ல" என்று போலீஸ்‌ கமிஷனரும்‌, இன்ஸ்பெக்டர்‌ 
ஜெனரலும்‌ சொன்னார்கள்‌. அந்தப்‌ பொறுப்பை ஏற்க மற்றவர்கள்‌ சித்தமாயில்லை. 
மேலும்‌, அன்றைய சாயங்காலம்‌ வெளியான ஆங்கிலோ இந்தியப்‌ பத்திரிகை, 
"சென்னையில்‌ பிரிட்டிஷ்‌ ராஜ்யம்‌ நடக்கிறதா? இல்லையா?" என்று ஒரு கேள்வி 
கேட்டிருந்தது. எனவே, மறுநாள்‌ தக்க நடவடிக்கை எடுத்துக்‌ கொள்வதற்குப்‌ போலீஸ்‌ 


இலாகாவுக்குச்‌ சர்வாதிகாரம்‌ அளிக்கப்பட்டது. 


இந்த அந்தரங்கக்‌ கூட்டத்தின்‌ விஷயமும்‌, முடிவும்‌ சென்னைவாசிகளுக்கு எப்படித்‌ 
தெரியும்‌? அவர்களுக்குத்‌ தெரிந்ததெல்லாம்‌, இரண்டு நாளாய்க்‌ காங்கிரஸ்‌ 
தொண்டர்கள்‌ உப்புக்‌ காய்ச்சுகிறார்கள்‌. அவர்களை போலீஸார்‌ ஒன்றும்‌ 
செய்யவில்லையென்பதே. ஆகவே அன்று சாயங்காலம்‌ சென்னைவாசிகளில்‌ 
முக்கால்வாசிப்‌ பேர்‌ கடற்கரையில்‌ வந்து கூடிவிட்டார்கள்‌. வடக்கே இரும்புப்‌ 
பாலத்திலிருந்து தெற்கே குவின்‌ மேரிஸ்‌ காலேஜ்‌ வரையில்‌ கிழக்கே 
ஜலக்கரையிலிருந்து மேற்கே கோயமுத்தூர்‌ கிருஷ்ணையர்‌ ஹோட்டல்‌ வரையில்‌ ஒரே 


ஜனக்கூட்டந்தான்‌. 


போலீஸ்‌ வீரர்கள்‌ அணிவகுத்துக்‌ கடற்கரைச்‌ சாலை வழியாக நாலைந்து தடவை 
குறுக்கும்‌ நெடுக்கும்‌ போய்‌ வந்தனர்‌. ஒன்றும்‌ பிரயோஜனமில்லை; கூட்டம்‌ 


கலையவில்லை. 


அன்று உப்புக்‌ காய்ச்சப்படவில்லை; தொண்டர்கள்‌ கடற்கரைக்கு வரவேயில்லை! 

எனெனில்‌ அவர்கள்‌ விடுதியிலிருந்து கிளம்பும்போதே கைது செய்யப்பட்டனர்‌. இந்த 
விவரம்‌ ஜனங்களுக்குத்‌ தெரியாது. அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌, 'என்ன நடக்கிறது? 
என்ன நடக்கப்போகிறது?' என்று கேட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. ஆனால்‌ பதில்‌ மட்டும்‌ 


கிடைக்கவில்லை. 'என்‌ என்றார்க்கு என்‌ என்‌ என்றார்‌ எய்தியதரிந்திலாதார்‌!' 


ஸ்ரீமான்‌ மார்க்கண்ட முதலியார்‌, பைகிராப்ட்ஸ்‌ சாலை வழியாகக்‌ கடற்கரைக்கு வந்து 
கொண்டிருந்தவர்‌, இந்தக்‌ கூட்டத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டார்‌. அநேகம்‌ பேரை 


அவர்‌, "என்ன விசேஷம்‌? எதற்காகக்‌ கூட்டம்‌?" என்று கேட்டார்‌. "காங்கிரஸ்‌ 


153 


கலாட்டா" என்றார்கள்‌ சிலர்‌. "காந்தி குல்லாக்காரர்கள்‌ உப்புக்‌ காச்சுகிறார்கள்‌" 
என்றார்கள்‌ சிலர்‌. ஆனால்‌ இவ்வளவு பெரிய ஜனக்‌ கூட்டத்திற்கு என்ன காரணம்‌ 


என்பதற்கு மட்டும்‌ யாரும்‌ திருப்திகரமான பதில்‌ சொல்லவில்லை. 


எது எப்படியானாலும்‌ தாம்‌ அன்று கடற்காற்று வாங்காமல்‌ போவதில்லையென்று 
மார்க்கண்ட முதலியார்‌ தீர்மானித்திருந்தார்‌. கூட்டத்தில்‌ புகுந்து நெருக்கித்‌ தள்ளிக்‌ 
கொண்டு மேலே மேலே சென்று, கடைசியில்‌ கடற்கரைக்கு வெகு சமீபமாக 


வந்துவிட்டார்‌. 


அந்தச்‌ சமயத்தில்‌ போலீஸ்‌ படை ஆறாவது தடவையாகக்‌ கடற்கரைச்‌ சாலையில்‌ 
'மார்ச்‌' செய்து கொண்டிருந்தது. அப்போது அந்தப்‌ போலீஸ்‌ படையின்‌ மத்தியில்‌ 
எங்கிருந்தோ மாயமாக ஒரு கல்‌ வந்து விழுந்தது; அப்புறம்‌ இன்னொரு கல்‌ வந்து 
விழுந்தது. மூன்றாவது கல்லும்‌ விழுந்தது. 


அடுத்த கணத்தில்‌ போலீஸ்‌ படை நின்றது. 'ஷுட்‌!' என்று உத்தரவு பிறந்தது. 


அந்தப்‌ போலீஸ்காரர்களின்‌ துப்பாக்கிகளிலிருந்து எந்தக்‌ கணத்தில்‌ குண்டுகள்‌ 
கிளம்பினவோ, அதே கணத்தில்‌, ஓர்‌ இம்மியும்‌ வித்தியாசம்‌ இல்லாமல்‌, மார்க்கண்ட 
முதலியார்‌ கூட்டத்தை விலக்கித்‌ தள்ளிக்‌ கொண்டு தலையை வெளியே நீட்டினார்‌. 
தக்ஷ்ணம்‌ அவருடைய கண்களுக்கெதிரில்‌ ஆயிரம்‌ மின்னலின்‌ பிரகாசம்‌ தோன்றிற்று. 
அவருடைய காதில்‌ ஆயிரம்‌ இடிகள்‌ சேர்ந்தாற்போல்‌ இடிக்கும்‌ சப்தம்‌ கேட்டது. 
அடுத்த கணத்தில்‌ அவர்‌ சுருண்டு கீழே விழுந்தார்‌. 


அன்று இரவு துப்பாக்கிப்‌ பிரயோகத்தினால்‌ காயமடைந்தவர்களையெல்லாம்‌ 
ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச்‌ சென்று பரிசோதித்தபோது, முதலியாருடைய ஜீவன்‌ ஒரு 
விநாடி கூடத்‌ தாமதிக்காமல்‌ குண்டு பட்டதும்‌ உடலை விட்டு சென்றிருக்க வேண்டும்‌ 
என்று தெரிய வந்தது. 


KKK 


சத்தியாகிரஹ இயக்கமெல்லாம்‌ ஒருவாறு அடங்கிய பின்னர்‌, அன்றைய தினம்‌ 
கடற்கரையில்‌ போலீஸ்‌ துப்பாக்கிக்‌ குண்டினால்‌ உயிர்‌ நீத்த நிரபராதிகளின்‌ 
ஞாபகார்த்தமாக ஏதாவது செய்ய வேண்டுமென்று சில பிரமுகர்கள்‌ முயற்சி 


154 


செய்தார்கள்‌. கார்ப்பொரேஷன்‌ கூட்டத்தில்‌, ஒரு காங்கிரஸ்‌ கெளன்ஸிலர்‌ பின்வரும்‌ 


தீர்மானத்தைக்‌ கொண்டு வந்தார்‌. 


"கடற்கரைத்‌ துப்பாக்கிப்‌ பிரயோகத்தில்‌ உயிர்‌ துறந்த ஸ்ரீமான்‌ மார்க்கண்ட 


முதலியாரின்‌ ஞாபகார்த்தமாக, அவர்‌ புதுப்பேட்டையில்‌ வெகு காலமாக வசித்து வந்த 
சந்துக்கு, இப்போதுள்ள 'ஜாம்பவந்த லாலா சந்து' என்ற பெயரை நீக்கி விட்டு, 


'மார்க்கண்ட முதலியார்‌ தெரு' என்று பெயர்‌ வைக்க வேண்டியது." 


தீர்மானம்‌ ஏகமனதாக நிறைவேறி அமுலுக்கும்‌ வந்தது. 


அந்தப்‌ பழைய மார்க்கண்டனைப்‌ போலவே, என்னுடைய கதாநாயகர்‌ ஸ்ரீமான்‌ 
மார்க்கண்ட முதலியாரும்‌ என்றும்‌ ஐம்பது வயதுடையவராகச்‌ சிரஞ்சீவிப்‌ பட்டம்‌ 
அடைந்த வரலாறு இதுதான்‌. 
38. ஸ்ரீகாந்தன்‌ புனர்ஜன்மம்‌ 
1 


ஸ்ரீகாந்தன்‌ பெரிய மனுஷாள்‌ வீட்டுப்‌ பிள்ளை. அவனைப்‌ பார்த்தவுடனேயே 
எவருக்கும்‌ அது தெரிந்து போய்விடும்‌. அவனைப்‌ பெரிய மனுஷாள்‌ வீட்டுப்‌ பையன்‌ 
என்பதாக லவலேசமும்‌ சந்தேகிப்பதற்கு இடமிராது. 


ஸ்ரீகாந்தனுக்கும்‌ இருபதாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ இவ்வுலகில்‌ சேர்ந்தாற்போல்‌ ஜனனம்‌ 
ஏற்பட்டது. வளர்வதிலும்‌ அவர்களுக்குள்‌ இந்தப்‌ போட்டி இருந்து வந்தது. 
ஸ்ரீகாந்தனுக்கு ஒரு வயது நிறைந்தால்‌, இருபதாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ ஒரு வருஷம்‌ 
பூர்த்தியாகும்‌. இப்படியாக இருபதாம்‌ நூற்றாண்டு 1931 ஆம்‌ வருஷத்தையடைந்த 
போது, ஸ்ரீகாந்தனும்‌ 31 ஆவது பிராயத்தை அடைந்தான்‌ மேலே போவதற்கு 
முன்னால்‌ இந்த முப்பது வருஷத்தில்‌ ஸ்ரீகாந்தனுடைய சரித்திரத்தையும்‌, அவனைச்‌ 
சேர்ந்தவர்களின்‌ சரித்திரத்தையும்‌ சுருக்கமாகத்‌ தெரிந்து கொள்வோம்‌. 


அப்பா: ஸ்ரீகாந்தன்‌ பிறந்தபோது ஏகாம்பரய்யர்‌ ஜில்லா முனிசீப்‌; சீக்கிரத்தில்‌ 
அவருக்கு ஸப்‌ ஜட்ஜ்‌ உத்தியோகம்‌ ஆகவே, அய்யர்வாளைத்‌ தெரிந்தவர்கள்‌, 


155 


தெரியாதவர்கள்‌ எல்லோரும்‌ "ஸ்ரீகாந்தன்‌ பிறந்த வேளை" என்று சொன்னார்கள்‌. பல 
வருஷம்‌ உத்தியோகம்‌ பார்த்த பின்னர்‌, அவர்‌ ஐம்பத்தைந்து என்று சொல்லப்படுகிற 
ஐம்பத்தெட்டாவது வயதில்‌ பென்ஷன்‌ பெற்று, இன்று வரை வாங்கிக்‌ கொண்டு 
வருகிறார்‌. ஒரு மாதமாவது வேண்டாமென்று சொல்லவில்லை. வைதிக காரியங்களை 
மிகவும்‌ சிரத்தையாகப்‌ பண்ணுகிறவர்‌. அந்த ஊர்‌ பஞ்சாமி கனபாடிகள்‌ தம்முடைய 
பெண்ணின்‌ கல்யாணச்‌ செலவுக்கு அய்யர்வாளையே நம்பியிருக்கிறார்‌. கனபாடிகளின்‌ 
விரோதிகள்‌, அய்யர்வாளின்‌ வருஷாப்திகத்தை அவர்‌ மேற்படி காரியத்துக்கு 


நம்பியிருப்பதாகச்‌ சொல்வார்கள்‌. 


அம்மா: ஸ்ரீகாந்தனுடைய தாயாரைப்‌ பார்த்தவர்கள்‌, 'மகாலக்ஷ்மிக்குச்‌ சகோதரி 
ஒருத்தி இருக்க முடியுமானால்‌, அவள்‌ இவள்‌ தான்‌; இவள்‌ அவள்‌ தான்‌' என்று 
சொல்லாமல்‌ இருக்கமாட்டார்கள்‌. பெரிய குடும்பத்தில்‌ பிறந்தவள்‌ இந்த மாதரசி. 
(இவளுக்குக்‌ கூடப்‌ பிறந்தவர்கள்‌ பதினொரு பேரும்‌, கூடப்‌ பிறக்காதவர்கள்‌ இன்னும்‌ 
அநேகரும்‌ உண்டு) புகுந்த குடும்பமும்‌ இவளால்‌ பெரிதாகியே வந்தது. இந்த 
அம்மாளுக்குக்‌ கச்சேரிக்குப்‌ போகும்‌ புருஷனும்‌, நல்ல இடங்களில்‌ வாழ்க்கைப்பட்ட 
நாலு குமாரிகளும்‌, அவர்களைக்‌ கண்ணையும்‌ கண்ணாடியையும்‌ போல்‌ பாதுகாக்கும்‌ 
நாலு மாப்பிள்ளைகளும்‌, திரளான பேரன்‌ பேத்திகளும்‌, மற்றும்‌ பல 
செளபாக்கியங்களும்‌ இருந்தும்‌, ஒரே ஒரு மனக்குறை மட்டும்‌ இருந்தது. வாசலில்‌ 
வந்து, "அம்மா! பிச்சை" என்று கேட்கும்‌ பிச்சைக்காரனுக்கு ஒரு பிடி அரிசி "இல்லை!" 
என்று சொல்லியனுப்ப வீட்டில்‌ ஒரு மாட்டுப்‌ பெண்‌ இல்லையே என்பதுதான்‌ அந்த 
குறை. இத்தனைக்கும்‌ காலாகாலத்தில்‌ பிள்ளையாண்டானுக்குக்‌ கலியாணம்‌ பண்ணி 


வைத்ததில்‌ குறைச்சல்‌ உண்டா? 


சகோதரிகள்‌: ஸ்ரீகாந்தனுக்கு முன்னால்‌ அவனுடைய பெற்றோர்களுக்கு பிறந்த நாலு 
புதல்விகளும்‌ ஸ்ரீகாந்தனுடைய மூத்த சகோதரிகளாகவும்‌ ஏற்பட்டது ஒரு விசித்திர மே. 
அவர்கள்‌ ஸ்ரீகாந்தன்‌ மேல்‌ வைத்திருந்த பிரியத்தையோ கேவலம்‌ மரக்கால்‌ படியினால்‌ 
அளவிட முடியாது. அவன்‌ கைக்குழந்தையாயிருந்தபோது ஒரு நிமிஷம்‌ அவனை 
அவர்கள்‌ தரையில்‌ விட்டு வைத்திருக்க மாட்டார்கள்‌. அவனுக்குப்‌ பல்‌ முளைத்த பிறகு 
யார்‌ அவனுக்குப்‌ பல்‌ தேய்ப்பது என்பது பற்றிப்‌ பலத்த போட்டி அவர்‌ வளர்ந்த பிறகு 
யார்‌ அதைப்‌ பின்னுவது என்று சண்டை போடுவார்கள்‌. அவனுக்குக்‌ கலியாணம்‌ 
நடந்த போது, யார்‌ அவனுடைய கண்களுக்கு மையிடுவது என்பதில்‌ போட்டி ஏற்பட்டு, 
கடைசியில்‌ நாலு பேரும்‌ மையிடவே, அவனுடைய கண்கள்‌ - எப்போதும்‌ மற்ற 
அவயங்களின்‌ துன்பத்துக்காக அழுகிற கண்கள்‌ - தங்கள்‌ சொந்தத்திற்கே அழ 


156 


வேண்டியதாயிற்று. உண்மையில்‌ அந்த நாலு நாள்‌ கலியாணத்தின்‌ போது தான்‌ பட்ட 
கஷ்டங்களை நினைத்துக்‌ கொண்டால்‌ ஸ்ரீகாந்தனுக்கு இப்போது கூடக்‌ 
கதிகலங்கத்தான்‌ செய்யும்‌. 


ஸ்ரீகாந்தனுடைய மனைவியைப்‌ பற்றிச்‌ சொல்வதில்‌ இன்னும்‌ நான்‌ காலந்‌ 
தாழ்த்தினால்‌ கதை மேலே ஓடாது. 


ஸஹதர்மினி: ஸ்ரீகாந்தனுக்குப்‌ பதினெட்டாவது வயதிலேயே கலியாணம்‌ நடந்தது. 
அதாவது, ஐந்நூறு வேலி மிராசுதாருடைய ஒரே கடைக்குட்டிப்‌ பெண்‌. அப்போது 
அவளுக்கு வயது பன்னிரண்டு. அழுகையில்‌ அவள்‌ ரதிக்குச்‌ சமமாயிருந்தாள்‌. ஆமாம்‌, 
அழுகையில்‌ தான்‌. (மன்மதன்‌ இறந்ததும்‌ ரதி அழுதது ஜகப்‌ பிரசித்தமன்றோ?) 
குடுகுடுவென்று அவள்‌ ஓடும்போது நாம்‌ பார்த்திருந்தால்‌, "சுவரில்‌ எழுதிய எந்தத்‌ 
திவ்ய சித்திரந்தான்‌ இப்படி ஓட முடியும்‌?" என்று ஆச்சரியப்பட்டிருப்போம்‌. 


ஆகவே ஸ்ரீகாந்தன்‌ அவள்‌ பேரில்‌ கணக்கு வழக்கில்லாத காதல்‌ கொண்டிருந்ததில்‌ 
ஆச்சரியமென்ன? அவர்களுடைய சாந்தி கலியாணத்தன்று இரவு, ஸ்ரீகாந்தனும்‌ 
அவனுடைய மனைவியும்‌ ஜன்னலைத்‌ திறந்து வைத்துக்‌ கொண்டு, விளக்கைத்‌ 
தூண்டிவிட்டுக்‌ கொண்டு, சீட்டாடிய விவரம்‌ கேள்விப்பட்டவர்களுக்கெல்லாம்‌ 


தெரிந்தேயிருக்கும்‌. 


ஆனால்‌, அவர்களைப்‌ பார்த்து எந்தப்‌ பாவி பொறாமை பட்டானோ, எந்தத்‌ துஷ்டை 
திருஷ்டி வைத்தாளோ, தெரியாது; சீக்கிரம்‌ அவர்களுடைய காதல்‌ வாழ்க்கை 
முடிவுற்றது. ஸ்ரீகாந்தன்‌ மனைவிக்கு என்னவோ வந்துவிட்டது. சிலர்‌, "வியாதி" 
என்றார்கள்‌. சிலர்‌ "இல்லை; ஹிஸ்டீரியா" என்றார்கள்‌. வேறு சிலர்‌, "பிசாசு 
பிடித்திருக்கிறது" என்றார்கள்‌. "ஏவல்‌, சூனியம்‌" என்றவர்களும்‌ உண்டு. "மாமியார்‌ 
மருந்திட்டாள்‌" என்றார்கள்‌ சில பொல்லாத்‌ துஷ்டர்கள்‌. யார்‌ என்ன சொன்னால்‌ 
என்ன? கணவன்‌ வீட்டுக்கு வந்த இரண்டு வருஷத்துக்கெல்லாம்‌ அந்தப்‌ பெண்‌ பிறந்த 
வீட்டுக்குப்‌ போனாள்‌. போனவள்‌ மறுபடி திரும்பி வரவேயில்லை. ஐந்தாறு வருஷம்‌ 
தகப்பனார்‌ வீட்டிலேயே நோயும்‌ நொடியுமாய்க்‌ காலந்‌ தள்ளிவிட்டுக்‌ கடைசியில்‌ 


இந்தத்‌ துக்க உலகத்தை நீத்துச்‌ சென்றாள்‌. அவள்‌ புத்திசாலி என்பதில்‌ சிறிதும்‌ 
ஐயமில்லை. 


157 


இனிமேல்‌ பயமின்றி நாம்‌ ஸ்ரீகாந்தனைப்‌ பற்றியும்‌ சிறிது கவனிக்கலாம்‌. 


ஸ்ரீகாந்தன்‌: உருவத்தில்‌ அவன்‌ ஏறக்குறைய மன்மதனையொத்திருந்தான்‌. 
மன்மதனுக்கு இரண்டு கால்‌, இரண்டு கை, இரண்டு கண்‌ ஒரு மூக்கு எல்லாம்‌ (அவன்‌ 
எரிந்து போவதற்கு முன்‌) இருந்தது போல்‌ ஸ்ரீகாந்தனுக்கும்‌ இருந்தன. மற்றபடி குண 
விசேஷங்களில்‌ அவன்‌ மன்மதனுடன்‌ முற்றிலும்‌ மாறுபட்டான்‌. சாயங்கால 
வேளைகளில்‌, கரும்பு வில்லும்‌ கையுமாக, பிரிந்திருக்கும்‌ ஸ்திரீ புருஷர்களைத்‌ தேடிக்‌ 
கொண்டு போவதற்குப்‌ பதில்‌ அவன்‌ டவுன்‌ ஹால்‌ கிளப்பை நோக்கிச்‌ சென்றான்‌. 
அங்கே போய்‌, பிங்‌-பாங்‌ விளையாடினான்‌. உண்மையில்‌ மனைவி பிறந்தகத்திற்குப்‌ 
போன பிறகு அவனுக்கு வாழ்க்கையில்‌ இருந்த ருசியெல்லாம்‌ இந்தப்‌ பிங்‌-பாங்கின்‌ 
மேல்‌ ஏற்பட்டதேயாகும்‌. அந்த விளையாட்டில்‌ வெகு தேர்ச்சியடைந்து அநேக பந்தய 


ஆட்டங்களில்‌ வெற்றி பெற்றுப்‌ பல 'கப்‌' களும்‌ வாங்கினான்‌. அவையெல்லாம்‌, 
அவனுடைய கலியாணத்தின்‌ போது பரிசாக வந்த கண்ணாடி பீரோவில்‌ அழகாக 


வைக்கப்பட்டிருக்கின்றன. 


ஸ்ரீகாந்தன்‌ பி.ஏ. பாஸ்‌ செய்து எப்‌.எல்‌. வகுப்பில்‌ படித்துக்‌ கொண்டிருந்தபோது, 
அவனுடைய மனைவிக்கு மேற்கூறியபடி சித்தப்‌ பிரமை ஏற்பட்டது. அத்துடன்‌ 
படிப்பை அவன்‌ விட்டுவிட்டான்‌. உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யவுமில்லை. 


பையன்‌ மனம்‌ ஒடிந்து போகாமல்‌ எப்படியாவது பிள்ளையாய்‌ இலட்சணமாய்‌ 


இருந்தால்‌ போதும்‌ என்றிருந்த அவன்‌ தகப்பனாரும்‌ அவனை வற்புறுத்தவில்லை. 


மனைவி காலஞ்சென்ற பிறகு, அவன்‌ தாயாரும்‌ சகோதரிகளும்‌ புனர்‌ விவாகத்தைப்‌ 
பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்கள்‌. அதற்கு ஸ்ரீகாந்தன்‌, "உங்களுக்குப்‌ 
புண்ணியமாய்ப்‌ போகட்டும்‌. கலியாணம்‌ என்ற பேச்சை எடுக்காதீர்கள்‌" என்று 
கூறுவான்‌. அவனுடைய குரலில்‌ தொனித்த பரிதாபமும்‌ பிடிவாதமும்‌ அவனுடைய 


தாயார்‌, சகோதரிகளின்‌ வாயைக்‌ கூட அப்போதைக்கு அடைத்துவிடும்‌. 


இப்படிப்பட்ட ஸ்ரீகாந்தனுடைய வாழ்க்கையில்தான்‌ அந்த 1931-ஆம்‌ வருஷத்தில்‌ ஓர்‌ 
அதிசய சம்பவம்‌ நேர்ந்தது. 


158 


ஸ்ரீகாந்தன்‌ பிறந்து வளர்ந்து பிங்‌-பாங்‌ ஆடிய அந்நகரத்தில்‌ அவ்வருஷ ஆரம்பத்தில்‌, 
சாத்வீக மறியல்‌ தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. சர்க்கார்‌ பிரதிநிதிகள்‌ தங்கள்‌ 
கடமையைத்‌ தடி கொண்ட மட்டும்‌ நடத்தி வந்தனர்‌. அவர்கள்‌ இன்னும்‌ பல தீவிரமான 
நடவடிக்கைகளையும்‌ கைக்கொண்டனர்‌. காங்கிரஸ்‌ ஆபீஸ்களையும்‌, தொண்டர்‌ 
ஜாகைகளையும்‌ பூட்டிவிட்டார்கள்‌. தொண்டர்களுக்குத்‌ தங்க இடமோ, உண்ண 


உணவோ கொடுக்கக்‌ கூடாதென்ற உத்தரவைத்‌ தண்டோ ராப்‌ போட்டுப்‌ 


பகிரங்கப்படுத்தினார்கள்‌. 


சில நாளைக்கு நகரமே கதிகலங்கிக்‌ கிடந்தது. தூரத்தில்‌ எங்கேயாவது வெள்ளைக்‌ 
குல்லாவைப்‌ பார்த்துவிட்டால்‌ கிருகஸ்தர்கள்‌ உடனே கதவைச்‌ சாத்தித்‌ தாழ்ப்பாள்‌ 


போட்டார்கள்‌. 


இப்படிப்பட்ட அதிகார அமுலை மீறுவதற்குறிய ஆண்மை அந்த நகரில்‌ ஒரே 
ஒருவருக்குத்தான்‌ இருந்ததென்று வெளியாயிற்று. அந்த ஒருவரோ பெண்ணாய்ப்‌ 
பிறந்தவராயிருந்தார்‌. அவர்‌ பெயர்‌ ஸ்ரீமதி வஸுந்தரா தேவி. 


இந்நகரத்திற்கு ஸ்ரீமதி வஸஈந்தராதேவி வந்து சில மாத காலந்தான்‌ ஆகியிருந்தது. 
அந்நகரின்‌ முனிசிபாலிடியினால்‌ நடத்தப்பட்ட பெண்கள்‌ பள்ளிக்கூடமொன்றுக்குத்‌ 


தலைமை உபாத்தியாயினியாக அவள்‌ வந்திருந்தாள்‌. வயது இருபது, இருபத்திரண்டு 
தானிருக்கும்‌. அவளும்‌ அவளுடைய வயது முதிர்ந்த தந்தையும்‌ ஒரு சிறிய தனி வீட்டில்‌ 
குடித்தனம்‌ இருந்தார்கள்‌. ஹோட்டலிலிருந்து சாப்பாடு வரவழைத்துக்‌ கொண்டு 
சாப்பிட்டார்கள்‌. வஸுந்தரா பள்ளிக்கூடத்துக்குப்‌ போயிருக்கும்‌ சமயங்களில்‌, அவள்‌ 
தகப்பனார்‌ ஒரு பழைய பிடிலை வைத்துக்‌ கொண்டு அப்பியாசம்‌ செய்து 


கொண்டிருப்பார்‌. 


இவர்களுடைய வீட்டு வாசலில்‌ ஒரு நாள்‌ தடியடியால்‌ நொந்து, பசியினால்‌ மெலிந்த 
இரண்டு சத்தியாக்கிரஹத்‌ தொண்டர்கள்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. அச்சமயம்‌ கிழவர்‌ பிடில்‌ 
அப்பியாசம்‌ செய்ததைக்கூட அவர்கள்‌ பொருட்படுத்தாமல்‌, திண்ணையில்‌ சோர்ந்து 
விழுந்தார்கள்‌. ஏறக்குறைய அதே சமயத்தில்‌ பள்ளிக்கூடத்திலிருந்து வஸுந்தரா 
திரும்பி வந்தாள்‌. ஊரில்‌ நடப்பதெல்லாம்‌ அவள்‌ கேள்விப்‌ பட்டிருந்தாள்‌. இதனால்‌ 
ஏற்கனவே அவள்‌ மனம்‌ இளகியிருந்தது. இப்போது நேருக்கு நேர்‌ 


அத்தொண்டர்களைப்‌ பார்த்ததும்‌ அவளால்‌ சகிக்க முடியவில்லை. அவர்களை உள்ளே 


159 


அழைத்துச்‌ சென்று தங்களுக்கு வைத்திருந்த ஹோட்டல்‌ சாப்பாட்டை அவர்களுக்கு 


இட்டாள்‌. 


இந்தச்‌ செய்தி நகரமெங்கும்‌ பரவியது. அன்று முழுதும்‌ எல்லாரும்‌ இதைப்‌ பற்றியே 
பேசினார்கள்‌. டவுன்‌ ஹால்‌ கிளப்பில்‌ பிங்‌-பாங்‌ ஆடுமிடத்தில்‌ கூட இந்தப்‌ பேச்சு 
எட்டிற்று. "இதற்குத்தான்‌ தைரியம்‌ வேண்டுமென்கிறது. தைரியமில்லாவிட்டால்‌ 
ஒருவன்‌ என்ன மனுஷனோடு ஸார்‌, சேர்த்தி? இத்தனைக்கும்‌ அவள்‌ ஒரு பெண்‌ 
பிள்ளைதான்‌. இந்த ஊரில்‌ எந்த மீசை முளைத்த ஆண்பிள்ளைக்காவது அவளுடைய 
தைரியம்‌ இருந்ததா? நான்‌ கேட்கிறேன்‌" என்று ஒருவர்‌ ஆவேசமாய்க்‌ கேட்டார்‌. 
இதெல்லாம்‌ ஸ்ரீகாந்தனுடைய காதில்‌ விழுந்தது. ஆனால்‌ மனத்தில்‌ இலேசாகத்தான்‌ 
பதிந்தது. உண்மையில்‌ அவன்‌ அதைப்‌ பற்றிச்‌ சிறிதாவது சிரத்தை கொண்டான்‌ என்று 
சொல்வதற்கே இல்லை. 


இரண்டு வாரங்கழித்து அதே மனுஷர்‌ வஸுந்தரா என்னும்‌ பெயரை மறுபடி 
பிரஸ்தாபித்தபோதுதான்‌ ஸ்ரீகாந்தன்‌ சிறிது கவனிக்கத்‌ தொடங்கினான்‌. "கேட்டயளா 
ஸார்‌! இன்று பெரிய மீட்டிங்‌ கூடப்‌ போகிறதாம்‌. அதில்‌ வஸுந்தரா தேவி தேசிய கீதம்‌ 
பாடப்‌ போகிறாளாம்‌" என்றார்‌ அந்தச்‌ சினேகிதர்‌. 


"அதென்ன, ஸார்‌! புதுப்‌ பெயராயிருக்கிறது? அவள்‌ வங்காளியா, குஜராத்தியா?" 
என்று ஸ்ரீகாந்தன்‌ கேட்டான்‌. 


"அதுதானே வேடிக்கை? அவள்‌ தமிழ்நாட்டு ஸ்திரீ தான்‌! பெயரை அப்படி மாற்றிக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. அவள்‌ தகப்பனார்‌ பெயர்‌ ராமகிருஷ்ணய்யர்‌. தகப்பனும்‌ 


பெண்ணுந்தான்‌ தனியாக வசிக்கிறார்கள்‌." 


1மாகுவா( 6 காக்‌ பப பயரை மா வை க காணடாள / வாகள 
"நிஜ ? எதற்‌ அப்படிப்‌ ெ ற்றி வைத்துக்‌ கொன் ர? அவர்கள்‌ 


யார்‌? எந்த ஊர்‌?" 


"அதெல்லாம்‌ ஒன்றும்‌ தெரியாது. அவர்களுடைய பூர்வீகம்‌ பெரிய மர்மமாயிருக்கிறது. 
அவளுக்குக்‌ கல்யாணமாகவில்லையென்கிறார்கள்‌ சிலர்‌. புருஷன்‌ செத்துப்‌ 
போய்விட்டான்‌ என்கிறார்கள்‌ சிலர்‌. புருஷன்‌ எங்கேயோ இருக்கிறான்‌ என்று வேறு 
சிலர்‌ சொல்கிறார்கள்‌. மொத்தத்தில்‌ ரொம்பக்‌ கஷ்டப்பட்டவர்கள்‌ என்று தெரிகிறது." 


160 


ஸ்ரீகாந்தன்‌ அன்று பொதுக்கூட்டத்திற்குச்‌ சென்றிருந்தான்‌. அந்தப்‌ பொதுக்கூட்டம்‌, 
காந்தி-இர்வின்‌ ராஜி உடன்படிக்கையைக்‌ கொண்டாடுவதற்காகக்‌ கூட்டப்‌ பெற்றது. 
வஸுந்தரா தொண்டர்களுக்கு அன்னமளித்த மறுநாளே, மகாத்மா விடுதலையடைந்து 
வைஸ்ராயின்‌ மாளிகைக்குப்‌ பிரயாணமானார்‌. இது காரணமாகவே வஸுந்தராவின்‌ 
மீது நடவடிக்கை எதுவும்‌ அதிகாரிகள்‌ எடுக்கவில்லை. சில நாளைக்கெல்லாம்‌ ராஜி 
உடன்படிக்கையில்‌ காந்திமகானும்‌ வைஸ்ராய்‌ இர்வினும்‌ கையொப்பமிட்டார்கள்‌. 
இந்தச்‌ சந்தோஷச்‌ செய்தியின்‌ நிமித்தம்‌ அந்த ஊரில்‌ நடந்த கொண்டாட்டங்களில்‌, 
ஸ்ரீமதி வஸுந்தரா நடுநாயமாக விளங்கினாள்‌. அந்தப்‌ பிரமாண்டமான 
ஜனசமுத்திரத்தின்‌ மத்தியில்‌ வஸுந்தரா தேசியகீதம்‌ பாட ஆரம்பித்ததும்‌ ஏதோ 
மந்திரசக்தியினால்‌ சமுத்திரம்‌ திடீரென்று அலை ஓய்ந்தது போல்‌, நிசப்தம்‌ ஏற்பட்டது. 
சென்ற இரண்டு மாத காலமாக யாரைப்‌ பற்றி இடைவிடாமல்‌ பேசியும்‌ சிந்தித்தும்‌ 
வந்தார்களோ, அப்படிப்பட்டவளை முதன்‌ முதலாக நேருக்கு நேர்‌ பார்க்கும்போது, 
அதிலும்‌ அவள்‌ செளந்தர்யமும்‌, கம்பீரமும்‌, நாகரீகமும்‌ வாய்ந்த யெளவன 
ஸ்திரீயாகவும்‌ இருந்துவிட்டால்‌ எவரும்‌ பேச்சிழந்து பிரமித்து நிற்பதில்‌ 
வியப்பில்லையல்லவா? ஸ்ரீகாந்தனும்‌ இப்படித்‌ தன்‌ வசமிழந்து நின்றான்‌. 


அன்று பொதுக்கூட்டத்தில்‌ பேசிய பிரசங்கி ஒருவராவது ஸ்ரீமதி வஸுந்தரா தேவியின்‌ 
துணிவைக்‌ குறிப்பிட்டு அதை உதாரணமாக எடுத்துக்‌ காட்டாமல்‌ முடிக்க வில்லை. 


மத்தியில்‌ ஓர்‌ உற்சாகமுள்ள இளைஞன்‌ எழுந்திருந்து, "ஸ்ரீமதி வஸுந்தரா தேவி நாலு 
வார்த்தையாவது பேசவேண்டுமென்று இங்கு அனேகருடைய கோரிக்கை" என்று 
இடிமுழக்கம்‌ போன்ற குரலில்‌ கூவினான்‌. உடனே அந்தப்‌ பெரிய கூட்டத்தின்‌ 
எல்லாப்‌ புறங்களிலிருந்தும்‌ காது செவிடுபடும்படியான கோஷம்‌ எழுந்தது. 
மேடையிலிருந்த தலைவர்களும்‌ வற்புறுத்தியதன்‌ பேரில்‌ வஸுந்தரா எழுந்து ஒரு 


கும்பிடு போட்டு விட்டுப்‌ பின்வரும்‌ ஐந்தாறு வாக்கியங்களைச்‌ சொன்னாள்‌: 


"சகோதரிகளே, சகோதரர்களே! நீங்கள்‌ எல்லாரும்‌ இவ்வளவு தூரம்‌ என்னைக்‌ 
கெளரவப்படுத்தியதற்காக மிகவும்‌ வந்தனம்‌. நீங்கள்‌ எனக்குச்‌ செய்யும்‌ கெளரவத்தைத்‌ 
தேசத்‌ தொண்டுக்குச்‌ செய்யும்‌ கெளரவமாகவே நான்‌ பாவிக்கிறேன்‌. வாஸ்தவத்தில்‌ 
நான்‌ அப்படிப்‌ பிரமாதமான காரியம்‌ ஒன்றும்‌ செய்துவிடவில்லை. பசித்து 
வந்தவர்களுக்குச்‌ சாப்பாடு போடுவதென்பது நம்முடைய புராதன தர்மம்‌. அதை நாம்‌ 
ஒரு நாளும்‌ கைவிட முடியாது. பசியுடன்‌ என்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்த இரண்டு 


தொண்டர்களுக்குச்‌ சாப்பாடு போட்டதில்‌ நான்‌ என்னுடைய கடமையைச்‌ செய்தேனே 


தவிர வேறொன்றுமில்லை. அத்தகைய சந்தர்ப்பம்‌ உங்களுக்கு வந்திருந்தால்‌, நீங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ அப்படியே உங்கள்‌ கடமையை நிறைவேற்றியிருப்பீர்கள்‌ என்பதில்‌ 


எனக்குச்‌ சிறிதும்‌ சந்தேகம்‌ கிடையாது. வந்தே மாதரம்‌, மகாத்மா காந்திக்கு ஜே!" 


161 


அன்று பொதுக்கூட்டம்‌ முடிந்து திரும்பிப்‌ போகும்‌ போது எல்லோரும்‌ 
வஸுந்தராவைப்‌ பற்றியே பேசிக்‌ கொண்டு போனார்களென்று சொல்ல 
வேண்டியதில்லை. 


"ஒரு சூடு கொடுத்தாள்‌, பார்த்தயளா, ஸார்‌! 'சந்தர்ப்பம்‌ வந்தால்‌ நீங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ அப்படியே செய்திருப்பீர்கள்‌, என்று சொன்னாளே! பயந்து கதவை 
மூடிக்‌ கொண்ட பயல்களுக்கெல்லாம்‌ அது மனதிலே நன்றாய்த்‌ தைத்திராதா?" என்றார்‌ 
ஒருவர்‌. 


"பிறத்தியாரைச்‌ சொல்லப்‌ போய்விட்டீரே! நீரும்‌ நானும்‌ என்ன செய்து விட்டோம்‌?" 


என்றார்‌ இன்னொருவர்‌. 


"நான்‌ சொல்கிறேன்‌, கேளுங்கள்‌; இனிமேல்‌ நாமெல்லாம்‌ வளையல்‌ போட்டுக்‌ 
கொண்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துவிட வேண்டியதுதான்‌" என்று மிகவும்‌ 
உற்சாகத்தோடு ஒருவர்‌ கூறினார்‌. 


"பாருங்களேன்‌, ஸார்‌! ஒரு புடவை உடுத்திய ஸ்திரீக்குள்ள தைரியம்‌ இந்த ஊரிலே 
வேஷ்டி கட்டிய ஆண்‌ பிள்ளைகளுக்கெல்லாம்‌ இல்லையே? என்ன பிரயோஜனம்‌?" 


என்று ஒருவர்‌ வைராக்கியமாய்ப்‌ பேசினார்‌. 


"அவள்‌ புடவை உடுத்திக்‌ கொண்டிருந்தாளே, அது ஒன்று போதும்‌! நம்‌ வீடுகளிலும்‌ 
தரித்திரங்கள்‌ பதினெட்டு முழத்தைப்‌ பிரி மாதிரி சுத்திக்கிறதே!" என்றார்‌ இன்னும்‌ 
பரவச நிலையிலிருந்த மற்றொருவர்‌. 


ஸ்ரீகாந்தன்‌ வீட்டுக்குச்‌ சென்றதும்‌ அன்றைய பொதுக்கூட்டத்தைப்‌ பற்றித்‌ தன்‌ 
தாயாரிடமும்‌ சகோதரிகளிடமும்‌ சொன்னான்‌. (நாலு சகோதரிகளில்‌ இரண்டு 
பேராவது எப்போதும்‌ பிறந்த வீட்டில்‌ இருப்பார்கள்‌) ஒரு பொம்மனாட்டி பேசினாள்‌ 


என்று கேட்டதும்‌ அவர்களும்‌ ஆச்சரியப்பட்டார்கள்‌. 


162 


ப . ட்‌ ௫ க . ன G 211 ட G . ௪ ° 
ஏண்டா அபபா, அவாள்‌ என்ன ஜாதிப்‌ பா? என்று கட்டாள தூயா. 


"சாக்ஷாத்‌ பிராமணாள்தான்‌ அம்மா! அதிலும்‌ ஸ்மார்த்தாள்‌!" என்றான்‌ ஸ்ரீகாந்தன்‌. 


"அதுவும்‌ அப்படியா? வடமாளோ, அஷ்டசஹஸ்ரமோ! அஷ்டசஹஸ்ரத்தில்தான்‌ 
இப்படித்‌ துணிந்து வருவார்கள்‌." 


"பார்‌ எவ்வளவு புத்திசாலித்தனமாய்ப்‌ பேசுகிறாய்‌! ஜாதி தான்‌ ரொம்ப முக்கியமான 
விஷயமாக்கும்‌? நீங்களும்‌ பொம்மனாட்டியென்று பிறந்தீர்களே!" என்று வெறுப்புடன்‌ 
கூறினான்‌ ஸ்ரீகாந்தன்‌. 


சற்று நேரத்திற்கெல்லாம்‌ ஒரு சகோதரி, "அவளுக்கு எத்தனை வயது இருக்கும்‌?" என்று 


கேட்டாள்‌. 


வஸுந்தராவைப்‌ பற்றி யாருடனாவது ஏதாவது பேச வேண்டுமென்றிருந்தது 
ஸ்ரீகாந்தனுக்கு. எனவே, "இருபத்தைந்து வயதுக்குள்ளிருக்கும்‌" என்று பதில்‌ 


சொன்னான்‌. 


"ஆம்படையான்‌, கீம்படையான்‌ ஒருவரும்‌ கிடையாதா?" என்று இன்னொரு சகோதரி 


கேட்டாள்‌. 


"அதெல்லாம்‌ உங்களுக்கென்ன கவலை?" 


"ஏண்டா? பின்னே கவலையில்லையா? பிராமணாளாய்ப்‌ பிறந்து காலாகாலத்திலே 


கலியாணம்‌ செய்து கொள்ளா விட்டால்‌ நன்றாயிருக்கோ?" என்றாள்‌ தாயார்‌. 


அதற்குள்‌ சகோதரிகளில்‌ ஒருத்தி அம்மாவின்‌ காதில்‌ வந்து ஏதோ சொன்னாள்‌. 
உடனே அவள்‌, "சிவ! சிவ! காலம்‌ கெட்டுப்‌ போயிற்று. ஏண்டா! அவள்‌ கழுத்தில்‌ தாலி 
இருக்கோ, பார்த்தயோடா?" என்றாள்‌. பின்னோடு, "நான்‌ பார்த்தேன்னாக்‌ 
கேட்டுடுவேன்‌. அவள்‌ யாராய்த்‌ தானிருக்கட்டுமே? எனக்கென்ன பயம்‌!" என்று 


தலையை ஆட்டினாள்‌. 


163 


ஸ்ரீகாந்தன்‌, "நீங்கள்‌ நாசமாய்ப்‌ போனயள்‌!" என்று சொல்லிவிட்டு எழுந்திருந்து 


சென்றான்‌. 


அது முதல்‌ ஸ்ரீகாந்தன்‌ காங்கிரஸ்‌ கூட்டங்களுக்கு வழக்கமாகப்‌ போய்‌ வரலானான்‌. 
இதனால்‌ காங்கிரஸ்காரர்கள்‌ சிலரோடு அவனுக்குச்‌ சினேகம்‌ ஏற்பட்டது. கொஞ்ச 
நாளைக்கெல்லாம்‌ காங்கிரஸ்‌ ஆபீஸாுக்கும்‌ போகத்‌ தொடங்கினான்‌. ஒரு மாஜி 
ஸப்ஜட்ஜின்‌ புதல்வன்‌ - பணக்கார இளைஞன்‌ - காங்கிரஸில்‌ ஊக்கம்‌ காட்டுவது பற்றி 
அவ்வூர்க்‌ காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம்‌ மிகவும்‌ சந்தோஷமாயிருந்தது. இரண்டு 
மாதங்களுக்குப்‌ பிறகு புதிய காங்கிரஸ்‌ கமிட்டிகள்‌ அமைக்கப்பட்டபோது ஸ்ரீகாந்தன்‌ 
தாலுகா காங்கிரஸ்‌ கமிட்டியின்‌ காரியதரிசியாக நியமிக்கப்பட்டான்‌. 


அதற்கு மறுநாள்‌ அவன்‌ வஸுந்தராவின்‌ வீட்டுக்குப்‌ போனான்‌. (அடிக்கடி 
பொதுக்கூட்டங்களில்‌ சந்தித்ததில்‌ அவர்களுக்குள்‌ சொற்பப்‌ பரிச்சயம்‌ 
ஏற்பட்டிருந்தது) அவளிடம்‌, "நான்‌ காரியதரிசி பொறுப்பை ஏற்றுக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. அதை நன்கு நிறைவேற்றுவதற்கு நீங்கள்‌ தான்‌ உதவி செய்ய 
வேண்டும்‌. உங்களால்‌ தான்‌ நான்‌ இந்த காங்கிரஸ்‌ வேலையில்‌ ஈடுபட்டதே, 


தெரியுமல்லவா?" என்றான்‌. 


வஸுந்தராவின்‌ உள்ளத்தில்‌ உவகை பொங்கிற்று துயரம்‌ நிறைந்த தன்னுடைய 
வாழ்க்கையில்‌ இப்படி ஒரு சந்தர்ப்பம்‌ வருமென்று அவள்‌ எதிர்பார்க்கவே இல்லை. 


"என்னால்‌ இந்த உதவி செய்யத்‌ தடையில்லை. அதைவிட வாழ்க்கையில்‌ என்ன 
சந்தோஷம்‌ இருக்கிறது. ஆனால்‌ முனிசிபல்‌ சேர்மன்‌ ஏதாவது ஆட்சேபிப்பாரோ என்று 


தான்‌ யோசனை செய்கிறேன்‌" என்றாள்‌. 


"முனிசிபல்‌ சேர்மனை நான்‌ போய்ப்‌ பார்க்கிறேன்‌. அவர்‌ வேண்டுமானால்‌ 


ஆட்சேபிக்கட்டும்‌, பார்க்கலாம்‌. அப்படியே நேர்ந்தால்‌ இந்த வேலை என்ன பிரமாதம்‌? 
இந்த ஊரில்‌ நாங்கள்‌ இவ்வளவு பேர்‌ இல்லையா? சும்மா விட்டுவிடுவோமா?" 


என்றான்‌ ஸ்ரீகாந்தன்‌. 


முனிசிபல்‌ சேர்மன்‌ ஆட்சேபிக்கவில்லை. உண்மையில்‌ காந்தி-இர்வின்‌ உடன்படிக்கை 
அமுலிலிருந்த அந்த வருஷத்தில்‌ ரொம்பப்‌ பேர்‌ திடீரென்று காங்கிரஸ்‌ அநுதாபிகள்‌ 


164 


ஆனார்கள்‌. சர்க்கார்‌ அதிகாரிகள்‌ கூடக்‌ காங்கிரஸ்‌ நிர்வாகிகளின்‌ நல்ல 


அபிப்பிராயத்தைப்‌ பெற விரும்பினார்கள்‌. 


இந்த 1931ஆம்‌ வருஷத்தில்‌ தமிழ்நாடெங்கும்‌ காங்கிரஸ்‌ நிர்மாண வேலைகள்‌ 
தீவிரமாகத்தான்‌ நடைபெற்றன. ஆனாலும்‌ ஸ்ரீகாந்தன்‌ காரியதரிசியாயிருந்த தாலுகா 
கமிட்டியைப்‌ போல்‌ அவ்வளவு வேலை எந்தக்‌ கமிட்டியும்‌ செய்யவில்லை என்று 
சொல்லலாம்‌. இந்தப்‌ பெருமை முழுவதும்‌ வஸுந்தராதேவிக்கே சேரவேண்டுமென்று 
ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும்‌ அசந்தர்ப்பத்திலும்‌ ஸ்ரீகாந்தன்‌ சொல்லி வந்தான்‌. 


ஒருநாள்‌ அவர்கள்‌ இருவரும்‌ தனியாயிருக்க நேர்ந்த போது, "நாம்‌ இவ்வளவு நாள்‌ 
பழகிய பிறகும்‌ உங்களுடைய பழைய வாழ்க்கையைப்‌ பற்றி எனக்கு ஒன்றுமே 
தெரியாது. என்னைப்‌ பற்றி ஒரு விவரம்‌ பாக்கியில்லாமல்‌ சொல்லியிருக்கிறேன்‌. 
உங்களைப்‌ பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள்‌ சொன்னதில்லை. இஷ்டமில்லாவிட்டால்‌ 
வேண்டாம்‌. ஆனால்‌ எனக்கென்னவோ தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறது" 
என்றான்‌ ஸ்ரீகாந்தன்‌. 


வஸுந்தரா, "உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள்‌ சொல்கிறேன்‌" என்றாள்‌. 


"உங்களுக்குக்‌ கலியாணமே ஆகவில்லையா?" 


"பேஷாய்‌ ஆகியிருந்தது. அதற்கு அடையாளம்‌ வேண்டுமானால்‌ பார்க்கிறீர்களா?" 
என்றாள்‌. அப்புறம்‌ திரும்பி முதுகிலிருந்த துணியைச்‌ சிறிது விலக்கினாள்‌. செம்பொன்‌ 
நிறமுடைய அம்முதுகின்‌ மத்தியில்‌ கறேலென்று இரண்டு நீளமான வடுக்கள்‌ 
இருந்தன. 


காந்தன்‌ கண்களை க்கொண்டான்‌. அவை நெருப்புச்‌ சுட்ட வடுக்கள்‌ என்பை 
ந்த மூடி அ நருப்பு த்‌ 


உட ட ரா ட . உட ட ட ட ரா ட ட 
உணர்ந்த அவன்‌, "எனக்குப்‌ பார்க்கச்‌ சகிக்கவில்லை" என்றான்‌. 


"என்‌ மாமியார்‌ சூடுபோட்ட வடுக்கள்‌. அவளுடைய பிள்ளைக்கு மருந்திட்டேனென்பது 
என்னுடைய முதல்‌ குற்றம்‌. கொடுமை பொறுக்காமல்‌ என்‌ தகப்பனாருக்குக்‌ கடிதம்‌ 
எழுதியது இரண்டாவது குற்றம்‌" என்றாள்‌. 


165 


"அப்படிப்பட்ட கஷ்டம்‌ அனுபவித்த நீங்கள்‌ எப்படித்தான்‌ இவ்வளவு 


உற்சாகமாகயிருக்கிறீர்களோ? எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது!" என்றான்‌ 
ஸ்ரீகாந்தான்‌. 

"முதலில்‌ சங்கீதந்தான்‌ எனக்கு மன ஆறுதல்‌ அளித்தது. இந்த ஊருக்கு வந்த பிறகு 
உற்சாகத்திற்குப்‌ புதிதாக இரண்டு காரணங்கள்‌ ஏற்பட்டன. ஒன்றுதான்‌ 
தேசத்தொண்டு; இன்னொன்று - இன்னொன்று உங்களுக்கே தெரியும்‌." 


இதற்கு ஸ்ரீகாந்தன்‌ ஏதோ பதில்‌ சொல்ல வாயெடுத்தான்‌. ஆனால்‌ தொண்டை 
அடைத்துக்‌ கொண்டது. ஏதோ தெளிவில்லாத சப்தந்தான்‌ வெளி வந்தது. 


கொஞ்ச நேரங்‌ கழித்து, "உங்களைப்‌ போன்றவர்களுடைய கதையைக்‌ கேட்கும்போது, 
தேச விடுதலை கூட அவ்வளவு முக்கியமல்ல; சமூகத்திலுள்ள ஊழல்களை நீக்கப்‌ 


பாடுபடுவதுதான்‌ முக்கியமெனத்‌ தோன்றுகிறது" என்றான்‌. 


"இரண்டுக்கும்‌ விரோதம்‌ ஒன்றுமில்லையே. தேசத்‌ தொண்டு, சமூகத்‌ தொண்டு 
இரண்டும்‌ சேர்ந்தாற்போல்‌ செய்யலாமே?" என்றாள்‌ வஸுந்தரா. 


ஒருநாள்‌ ராமகிருஷ்ணய்யர்‌ வஸுந்தராவை அருகில்‌ உட்கார வைத்துக்‌ கொண்டு, 
"அம்மா, உன்னையும்‌ ஸ்ரீகாந்தனையும்‌ பற்றி உலகில்‌ பலவிதமாய்ப்‌ பேசிக்‌ 
கொள்கிறார்களே? இந்தக்‌ கிழவன்‌ காதுக்குக்‌ கூட அது எட்டியிருக்கிறது. அதன்‌ 


உண்மை என்ன, அம்மா?" என்று கேட்டார்‌. 


"என்ன, அப்பா பேசிக்கொள்கிறார்கள்‌?" 


"நீங்கள்‌ இருவரும்‌ கல்யாணம்‌ செய்து கொள்ளப்‌ போவதாய்ச்‌ சொல்கிறார்கள்‌." 


166 


"அவ்விதம்‌ நேர்ந்தால்‌ உங்களுக்கு அது இஷ்டமாயிராதா, அப்பா! அப்படியானால்‌ 


நான்‌ கனவில்‌ கூட..." 


ராமகிருஷ்ணய்யர்‌ ஒரு பெருமூச்சு விட்டு, "குழந்தாய்‌! நீ எப்படியாவது 
சந்தோஷமாயிருக்க வேண்டும்‌. அது தான்‌ பகவானிடம்‌ இரவு பகலாக நான்‌ 
பிரார்த்தித்து வருவது" என்றார்‌. 


ஏறக்குறைய அதே சமயத்தில்‌ தேசத்தின்‌ அரசியல்‌ நிலைமையில்‌ ஒரு பெரிய மாறுதல்‌ 
ஏற்பட்டது. மகாத்மா காந்தி இரண்டாவது வட்ட மேஜை மகாநாட்டுக்குப்‌ போனவர்‌ 
சீமையிலிருந்து திரும்பி வந்தார்‌. அவரை வரவேற்பதற்கு அதிகார வர்க்கத்தார்‌ 
ஆயத்தமாயிருந்தார்கள்‌. மகாத்மா காந்தி வைஸ்ராய்‌ வில்லிங்டனை பேட்டி கேட்டதும்‌, 
அது மறுக்கப்பட்டதும்‌, பின்‌ அவர்‌ கைது செய்யப்பட்டதும்‌, மீண்டும்‌ சத்தியாக்கிரஹம்‌ 


தொடங்கப்பட்டதும்‌ சரித்திர சம்பவங்கள்‌. 


இந்த நாட்களில்‌, "ஸ்ரீகாந்தன்‌ என்ன செய்யப்‌ போகிறான்‌? ஸ்ரீகாந்தன்‌ என்ன 
செய்யப்‌ போகிறான்‌?" என்றே ஊரெங்கும்‌ பேச்சாயிருந்தது. அதைப்‌ பற்றி இரண்டு 
பேருக்கு மட்டும்‌ எவ்விதச்‌ சந்தேகமும்‌ ஏற்படவில்லை. அவர்கள்‌ ஸ்ரீகாந்தனும்‌ 
வஸுந்தராவுந்தான்‌. 


"நாளையதினம்‌ நானும்‌ இன்னும்‌ ஐந்து தொண்டர்களும்‌ காங்கிரஸ்‌ ஆபீஸிலிருந்து 
கிளம்பி மறியலுக்குப்‌ போகின்றோம்‌. ஆனால்‌ கடைத்தெரு வரையில்கூட 
விடமாட்டார்கள்‌ போல்‌ இருக்கிறது. தடியைத்‌ தாராளமாகவே உபயோகிக்கும்படி 


அதிகாரிகளுக்கு உத்தரவு வந்திருக்கிறதாம்‌" என்றான்‌ ஸ்ரீகாந்தன்‌. 


"நானும்‌ உங்களுடன்‌ வருவேன்‌" என்று தழதழத்த குரலில்‌ கூறினாள்‌ வஸுந்தரா. 


"கூடவே கூடாது. நாம்‌ இருவரும்‌ முதல்‌ நாளே போய்விட்டால்‌ அப்புறம்‌ ஒன்றுமே 


நடக்காது. குறைந்தது இரண்டு மாதமாவது நீங்கள்‌ வெளியில்‌ இருக்க வேண்டும்‌." 


கொஞ்ச நேரம்‌ விவாதம்‌ நடந்த பிறகு, ஸ்ரீகாந்தன்‌ சொல்லுவதுதான்‌ சரியென்று 


வஸுந்தரா ஒப்புக்கொண்டு அப்படியே செய்வதாக வாக்களித்தாள்‌. 


167 


"நாளைக்கு நான்‌ எப்படிச்‌ சகிக்கப்‌ போகிறேனோ தெரியவில்லை. உங்கள்‌ மேல்‌ விழும்‌ 


அடி ஒவ்வொன்றும்‌ என்‌ இருதயத்தில்‌ விழுவது போலவே எனக்கிருக்கும்‌" என்றாள்‌. 


"அப்படி நீங்கள்‌ சொன்னால்‌ எனக்கு இருக்கிற தைரியமும்‌ போய்விடும்‌." 


"நான்‌ சொன்னது தவறுதான்‌; மன்னியுங்கள்‌, என்ன இருந்தாலும்‌ ஸ்திரீ புத்திதானே?" 


"நான்‌ வேறுவிதமாய்‌ எண்ணிக்கொள்வேன்‌. என்‌ மேல்‌ அடிவிழும்போது உங்கள்‌ மேல்‌ 
அடிகள்‌ விழாமல்‌ தடுப்பதாக எண்ணிக்‌ கொள்வேன்‌. அப்போது மும்மடங்கு தைரியம்‌ 
எனக்குண்டாகும்‌. உண்மையும்‌ அதுதானே? என்‌ இருதயத்தில்‌ நீங்கள்‌ 


இருக்கிறீர்களல்லவா?" 


அந்த 1932ஆம்‌ வருஷத்தில்‌ பாரதநாட்டில்‌ ஆயிரக்கணக்கான மனிதர்கள்‌ - ஏதோ 
தெய்வீக சக்தியினால்‌ - மகத்தான வீர புருஷர்கள்‌ ஆனார்கள்‌. தடியடி, படுகாயம்‌, 
பலநாள்‌ ஆஸ்பத்திரிச்‌ சிகிச்சை, அதற்குப்‌ பிறகு வருஷக்‌ கணக்கில்‌ சிறைவாசம்‌ 
இவற்றை எதிர்பார்த்துக்‌ கொண்டு அவர்கள்‌ பத்தி பத்தியாய்ச்‌ சென்றார்கள்‌. அப்படிச்‌ 
சென்றவர்களில்‌ ஸ்ரீகாந்தனும்‌ அவனுடைய ஐந்து சகாக்களும்‌ சேர்ந்தவர்கள்‌. 
கஷ்டமென்பதையும்‌ நொவென்பதையும்‌ இன்னதென்று அறியாமல்‌ உருண்டு திரண்டு 
வளர்ந்திருந்த அவனுடைய தோள்களிலும்‌, முதுகிலும்‌, கால்களிலும்‌ அடி விழ விழ, 


அவனுடைய வாய்‌ 'வந்தே மாதரம்‌!' என்று பன்மடங்கு உரத்த சப்தத்துடன்‌ 


கோஷித்தது. 


கடைசியில்‌ அவர்கள்‌ ஸ்மரணையற்று விழுந்த பிறகு போலீஸார்‌ அடிப்பதை நிறுத்தி 
அவர்களைச்‌ சிறைச்சாலைக்குக்‌ கொண்டு போனார்கள்‌. மறுநாள்‌ அவர்கள்‌ எல்லாரும்‌ 


ஆறு ஆறு மாதம்‌ சிறைத்‌ தண்டனை அடைந்தனர்‌. 


அந்த இரண்டு நாளும்‌ ஸ்ரீகாந்தனுடைய வீட்டில்‌ அல்லோலகல்லோலமாயிருந்தது. 
அவனுடைய தமக்கைமார்‌ பட்ட கவலைக்கு அளவேயில்லை. "ஐயோ! அப்பாவின்‌ 
பென்ஷனுக்கு ஆபத்து வராமல்‌ இருக்க வேண்டுமே?" என்று அவர்கள்‌ 
பரிதபித்தார்கள்‌. "அப்பவே ஒரு கால்கட்டைக்‌ கட்டிவிடு என்று சொன்னேனே! என்‌ 


வார்த்தையை ஒருவரும்‌ கேட்கவில்லையே!" என்று அம்மா கதறினாள்‌. 


168 


அந்த மாஜி ஸப்ஜட்ஜின்‌ நிலைமையை நான்‌ என்னவென்று சொல்லட்டும்‌? 'இனிமேல்‌ 
காங்கிரஸ்காரர்கள்‌ தானே அரசாங்கத்தில்‌ அதிகாரம்‌ வகிக்கப்‌ போகிறார்கள்‌? அந்த 
லயனிலாவது பையனுக்கு ஏதாவது உத்தியோகம்‌ ஆகட்டும்‌' என்று அவர்‌ 
எண்ணியிருந்தார்‌. அதனால்‌ தான்‌, ஸ்ரீகாந்தன்‌ காங்கிரஸ்‌ காரியதரிசி 
ஆனதையெல்லாம்‌ அவர்‌ ஆட்சேபிக்கவில்லை. இப்போது அது விபரீதமாய்‌ முடிந்தது. 


ஸ்ரீகாந்தனுடைய துணிவையும்‌ தியாகத்தையும்‌ பற்றி ஊரில்‌ எல்லாரும்‌ 
ஆச்சரியப்பட்டார்கள்‌. ஆனால்‌ அவனைப்‌ பின்பற்றுவதற்கு ரொம்பப்‌ பேர்‌ 
தயாராயில்லை. "நாம்‌ ஜெயிலுக்குப்‌ போவதாயிருந்தால்‌ வேறு வழிகளை 
அனுசரிக்கலாம்‌; திருடலாம்‌; போர்ஜரி செய்யலாம்‌; வேறு ஏதாவது பண்ணலாம்‌. இந்த 
மறியல்‌ சமாசாரம்‌ மட்டும்‌ வேண்டாம்‌" என்று அவர்களெல்லாம்‌ எண்ணியதாகத்‌ 


தோன்றியது. 


இந்த நிலைமையை வஸஈந்தராவினால்‌ சகிக்க முடியவில்லை. ஒரு வாரம்‌ வரையில்‌ 
ஏதோ முயற்சி செய்து பார்த்தாள்‌; அதற்குப்‌ பிறகு, தான்‌ வெளியில்‌ இருப்பதில்‌ பயன்‌ 
ஒன்றுமில்லையென்று கண்டு இன்னும்‌ இரண்டு ஸ்திரீ தொண்டர்களுடன்‌ 


மறியலுக்குப்‌ புறப்பட்டாள்‌. புறப்பட்ட இடத்திலேயே அவர்களைக்‌ கைது செய்து 
கொண்டு போனார்கள்‌. மற்ற இருவருக்கும்‌ மூன்று மாதமும்‌, வஸுந்தராவுக்கு மட்டும்‌ 
ஒன்பது மாதமும்‌ சிறைவாசம்‌ கிடைத்தது. தள்ளாத வயதில்‌ தன்னைத்‌ தவிர வேறு 
ஆதரவில்லாத தந்தையைத்‌ தனியே விட்டுப்‌ போவது அவளுக்கு எத்தனையோ 


கஷ்டமாய்த்தானிருந்தது. ஆனால்‌ அப்போது நம்‌ தேசத்தில்‌ இம்மாதிரி வெறி கொண்ட 
செயல்களை அநேகர்‌ செய்யத்‌ துணிந்தனர்‌. 


வேலூர்‌ ஸ்திரீகள்‌ சிறைச்சாலையில்‌ அவ்வருஷம்‌ வைக்கப்பட்டிருந்த தேச 
சேவிகைகளில்‌ வஸுந்தராவைப்‌ போல்‌ உற்சாகமாயிருந்தவர்கள்‌ வேறு 
யாருமில்லையென்றே சொல்லலாம்‌. 


அவளுடைய சிந்தனைகளில்‌ ஸ்ரீகாந்தன்‌ அடிக்கடி வந்து கொண்டிருந்தான்‌ என்று 
சொல்லவேண்டியதில்லை. வருங்காலத்தைப்பற்றி எவ்வளவு விதமாக அவள்‌ 


யோசித்தாலும்‌, அது ஸ்ரீகாந்தனில்‌ வந்தே முடிந்தது. கடைசியில்‌, தங்களிருவரையும்‌ 
பகவானே ஒன்று சேர்த்தாரென்றும்‌, சமூகத்தின்‌ எதிர்ப்பு எப்படியிருந்தபோதிலும்‌ 


169 


தாங்களிருவரும்‌ சேர்ந்து வாழ்ந்தே தேச சேவையில்‌ வாழ்‌ நாளைக்‌ கழிக்க 


வேண்டுமென்றும்‌ அவள்‌ உறுதி கொண்டாள்‌. 


ஏறக்குறைய ஆறு மாதம்‌ சென்றபோது அவளுடைய உள்ளத்தில்‌ பரபரப்பு அதிகம்‌ 
ஏற்பட்டது. ஸ்ரீகாந்தன்‌ சீக்கிரம்‌ விடுதலையடைந்துவிடுவான்‌. தன்னைப்‌ பார்க்க 


வருவான்‌ என்ற எண்ணம்‌ அவள்‌ மனத்தில்‌ எழுந்து கொண்டிருந்தது. ஆறு மாதம்‌ 
முடியவும்‌ அவள்‌ தினந்தோறும்‌ அவனிடமிருந்து கடிதத்தை எதிர்பார்க்கத்‌ 
தொடங்கினாள்‌. இன்று வரும்‌, நாளை வரும்‌ என்று எதிர்பார்த்துப்‌ பார்த்து ஒரு மாதம்‌ 
சென்றுவிட்டது; "ஒரு வேளை விடுதலையாகி வந்ததும்‌ மறுபடியும்‌ சட்டமறுப்புச்‌ 
செய்து சிறை புகுந்து விட்டாரோ" என்று எண்ணியபோது அவளுடைய நெஞ்சு 
துணுக்குற்றது. 'ஐயோ! தான்‌ விடுதலையடையும்‌ வரையிலாவது அவர்‌ 
வெளியிலிருக்கக்‌ கூடாதா?" 


இந்த எண்ணம்‌ தோன்றிய பிறகு அவளால்‌ சும்மா இருக்க முடியவில்லை. "ஊரில்‌ 
முக்கிய விசேஷங்களையெல்லாம்‌ அடுத்த கடிதத்தில்‌ கட்டாயம்‌ எழுதவும்‌" என்று 
தகப்பனாருக்கு எழுதினாள்‌. தகப்பனாரிடமிருந்து பதில்‌ வந்தது. அதில்‌ சில வரிகள்‌ 
ஜெயில்‌ அதிகாரிகளினால்‌ அடிக்கப்பட்டிருந்தன. அந்த வரிகளில்‌ இரண்டு இடத்தில்‌ 
ஸ்ரீகாந்தன்‌ என்னும்‌ பெயர்‌ இருப்பதாக வஸுந்தராவுக்குத்‌ தோன்றிற்று. இதனால்‌ 
அவளுடைய மனச்‌ சஞ்சலம்‌ இன்னும்‌ அதிகமாயிற்று. 


தகப்பனாருடைய கடிதத்தில்‌ இன்னொரு விஷயமும்‌ இருந்தது; சென்னையில்‌ 
வஸாந்தரா கல்வி பயின்று தேறிய ஸேவாசிரமத்தில்‌ ஓர்‌ உபாத்தியாயினி வேலை 
காலியாயிருப்பதாகவும்‌, வஸுந்தரா விடுதலை பெற்றதும்‌ சென்னைக்கு வந்து அந்த 
வேலையை ஒப்புக்‌ கொள்ளும்படியாகவும்‌ தகவல்‌ வந்திருப்பதாய்‌ அவர்‌ 
எழுதியிருந்தார்‌. 


மேற்படி ஸேவாசிரமத்தின்‌ தலைவி ஓர்‌ அபூர்வமான ஸ்திரீ. முக்கியமாக 
வஸுந்தராவிடம்‌ அவர்‌ விசேஷ பிரியம்‌ வைத்திருந்தார்‌. அவள்‌ சிறை சென்றதையும்‌, 
இனிமேல்‌ முனிசிபல்‌ பள்ளிக்கூடங்களில்‌ அவளுக்கு வேலை கிடைப்பது 
கஷ்டமென்பதையும்‌ அறிந்து தாமாகவே இந்த ஏற்பாடு செய்திருந்தார்‌. 


ஆனால்‌ வஸந்தராவுக்கு இதைப்‌ படித்ததும்‌ புன்னகை உண்டாயிற்று. சென்னைக்குத்‌ 


ம்புவதா? ஸேவாசிரமத்தில்‌ வேலையா? - தன்னுடைய வாழ்க்கை இப்போ 
ருமபுவத த்‌ தனனு ழ்‌ து 


ஸ்ரீகாந்தனுடைய வாழ்க்கையுடன்‌ பிணைக்கப்பட்டிருப்பதை அவர்கள்‌ என்ன 
கண்டார்கள்‌? 


ஒன்பது மாதமும்‌ சென்றது. வஸுந்தரா விடுதலையடைந்தாள்‌. விடுதலையில்‌ 
எவ்வளவு குதூகலத்தை எதிர்‌ பார்த்தாளோ, அதில்‌ ஒரு பகுதி கூட ஏற்படவில்லை. 
சிறை வாசலில்‌ ஒரு வேளை யாரையாவது எதிர்பார்த்திருந்து அவர்‌ வராததனால்‌ 
ஏமாற்றம்‌ அடைந்தாளோ? 


வழக்கம்‌ போல்‌ வேலூரிலிருந்து சில காங்கிரஸ்‌ அபிமானிகள்‌ அவளை வரவேற்று 
அழைத்துச்‌ சென்று ரயிலில்‌ ஏற்றி விட்டார்கள்‌. 


இரவு ஒரு நிமிஷங்கூட அவள்‌ தூங்கவில்லை. இடையிடையே வண்டி நிற்கும்‌ 
போதெல்லாம்‌ பிளாட்பாரத்தில்‌ குறுக்கே நெடுக்கே போகிறவர்களைக்‌ கூப்பிட்டு, 
"ஸ்ரீகாந்தனைப்‌ பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?" என்று கேட்கலாமாவென 
அவளுக்குத்‌ தோன்றும்‌. 


ஒன்பது மாதத்துக்கு முன்பு கைதியாக ரயிலேறிய அதே ஸ்டேஷனில்‌ இப்போது 
வஸுந்தரா சுதந்திரமுள்ள ஸ்திரீயாக வந்து இறங்கினாள்‌. ஆனால்‌ அப்போது 
மனத்திலிருந்த குதூகலத்தில்‌ ஆயிரத்தில்‌ ஒரு பங்கு கூட இப்போது இல்லை. 


பிளாட்பாரத்தில்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தாள்‌. அவள்‌ எதிர்பார்த்த மனிதர்‌ எங்கும்‌ 
காணப்படவில்லை. ஆனால்‌ அவளுடன்‌ கைதியான இரண்டு ஸ்திரீகளும்‌ 


170 


வந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ அவளை வெகு பிரியத்துடன்‌ தழுவிக்‌ கொண்டு அழைத்துச்‌ 


சென்றார்கள்‌. வெளியே வந்ததும்‌, அவர்கள்‌ அமர்த்தியிருந்த வண்டியில்‌ மூவரும்‌ 


ஏறிக்கொண்டனர்‌. 


சிறைச்சாலை யோக ஷேமங்களை விசாரித்த பிறகு, "இப்போது யார்‌ இங்கே 


காங்கிரஸ்‌ காரியதரிசி?” என்று வஸுந்தரா கேட்டாள்‌. 


"இங்கே இப்போது காங்கிரஸுமில்லை; காரியதரிசியுமில்லை." 


171 


"நிஜமாகவா? ஸ்ரீகாந்தன்‌ கூடவா ஒன்றும்‌ செய்யவில்லை?" 


"ஸ்ரீகாந்தனா? உனக்குச்‌ சமாசாரம்‌ தெரியாதா?" 


"தெரியாதே. என்ன சமாசாரம்‌? மறுபடியும்‌ ஜெயிலுக்குப்‌ போய்‌ விட்டாரா, என்ன?" 


வஸுந்தராவின்‌ நெஞ்சு அப்போது உண்மையாகவே துடிதுடித்தது. 


"அவர்‌ ஏன்‌ ஜெயிலுக்குப்‌ போகிறார்‌? அவருக்குப்‌ பைத்தியமா பிடித்திருக்கிறது?" 


வஸுந்தரா கொஞ்சம்‌ ஆறுதலடைந்தாள்‌. 'இவர்களுக்கென்ன, பிறத்தியார்மேல்‌ புகார்‌ 


சொல்வதுதான்‌ வேலை. அவர்‌ ஏன்‌ அவசரப்பட்டுக்‌ கொண்டு ஜெயிலுக்குப்‌ போக 


வேண்டும்‌?' 


"இப்போது ஊரில்‌ இருக்கிறாரா?" என்று கேட்டாள்‌. 


"ஊரில்‌ எப்படி இருப்பார்‌? அவருக்கு இன்றைக்குப்‌ பாண்டிச்சேரியில்‌ கல்யாணம்‌. 


பாவம்‌, அது உனக்கு எப்படித்‌ தெரியும்‌?" 


ஐந்து நிமிஷம்‌ கழித்துத்‌ தழதழத்த குரலில்‌ வஸுந்தரா கேட்டாள்‌: "எதற்காகப்‌ 


பாண்டிச்சேரியில்‌ கல்யாணம்‌?" 


"பெண்ணுக்குப்‌ பதிமூன்று வயது; சாரதா சட்டத்தை ஏமாற்றுவதற்காக அங்கே போய்ப்‌ 
பண்ணுகிறார்கள்‌!" 


வஸுந்தராவின்‌ வீட்டு வாசலிலேயே அந்தச்‌ சிநேகிதர்கள்‌ விடைபெற்றுச்‌ 
சென்றார்கள்‌. ராமகிருஷ்ணய்யர்‌ பிடில்‌ வாசித்துக்‌ கொண்டிருந்தவர்‌, வாசலில்‌ வண்டிச்‌ 


சத்தம்‌ கேட்டதும்‌ பிடிலை நிறுத்தினார்‌. 


172 


"குழந்தாய்‌!" என்றார்‌. 


"அப்பா!" என்று அலறிக்‌ கொண்டு வஸுந்தரா ஓடி வந்து அவருடைய கழுத்தைக்‌ 
கட்டிக்‌ கொண்டாள்‌. இருவரும்‌ கண்ணீரைப்‌ பெருக்கி விம்மி விம்மி அழுதார்கள்‌. 


அரை மணி நேரம்‌ கழித்து அழுகை ஒருவாறு நின்ற பொழுது வஸுந்தரா, "அப்பா! 
ஸேவாசிரமத்துக்குக்‌ கடிதம்‌ எழுதிவிடுங்கள்‌; நாம்‌ நாளைக்கே சென்னைக்குப்‌ 
புறப்படலாமல்லவா?" என்றாள்‌. 

39. பாழடைந்த பங்களா 


1 


ரொம்பவும்‌ தெரிந்த சிநேகிதர்கள்‌ யாராவது என்னிடம்‌ ஒரு கையெழுத்துப்‌ பிரதியைக்‌ 
கொடுத்து "இதைக்‌ கட்டாயம்‌ விகடனில்‌ போடச்‌ சொல்லுங்கள்‌" என்று 
கூறும்போதெல்லாம்‌ நான்‌ மனத்திற்குள்‌, "நாளைக்குப்‌ பல்லாவரத்திற்குப்‌ போக 


வேண்டியதுதான்‌" என்று சொல்லிக்கொள்வது வழக்கம்‌. 


இது ஏன்‌ என்றால்‌, ஒரு முறை ரொம்பவும்‌ பிராண சிநேகிதர்‌ ஒருவர்‌ ஒரு நகைச்சுவைக்‌ 
கட்டுரையை என்னிடம்‌ கொடுத்து, அதை விகடனில்‌ வெளியிடும்படி சொன்னார்‌. 
அதில்‌ நகைச்சுவையைவிட அழுகைச்‌ சுவைதான்‌ அதிகமாயிருந்தது. ஏனென்றால்‌, 
சென்னை நகரின்‌ வீதிகளில்‌ ஒன்றுக்கு 'ராடன்‌ பஜார்‌' (Rattan Bazaar) என்று பெயர்‌ 
அமைந்த பொருத்தத்தைப்‌ பற்றி அவர்‌ அதில்‌ எழுதியிருந்தார்‌. 'ராடன்‌' என்றால்‌, 
பிரம்பு. அச்சமயம்‌ அந்த வீதியில்‌ மறியல்‌ செய்த தொண்டர்களுக்குப்‌ பிரம்படி 
வைபவம்‌ நடந்துகொண்டிருந்தது. அக்கட்டுரையை விகடனில்‌ அப்போது 


போட்டிருந்தால்‌, இன்று எனக்கு இதை எழுதும்‌ சிரமமும்‌, உங்களுக்கு இதைப்‌ படிக்கும்‌ 
சிரமமும்‌ இல்லாமற்‌ போயிருக்கும்‌. 


அவ்வளவு முன்யோசனை அப்போது இல்லாமற்‌ போகவே, அந்தக்‌ கட்டுரையைப்‌ 
பற்றி ரொம்பவும்‌ தொல்லையடைந்தேன்‌. ஆனால்‌ அந்த நண்பரே அதைத்‌ தீர்த்து 
வைத்தார்‌. அன்று மத்தியானம்‌ கொஞ்சம்‌ பல்லாவரத்திற்குப்‌ போய்‌ 


வரவேண்டுமென்று நான்‌ சொல்ல, நண்பர்‌ தமது மோட்டார்‌ சைக்கிளில்‌ என்னை 


173 


ஏற்றிக்‌ கொண்டு போவதாகச்‌ சொன்னார்‌. அவ்வாறே சைக்கிளின்‌ பின்‌ பீடத்தில்‌ நான்‌ 
உட்கார்ந்து கொள்ள, அவர்‌ சைக்கிளை விட்டுச்‌ சென்றார்‌. கிளம்பும்போது 
அவருடைய நகைச்சுவைக்‌ கட்டுரை என்னிடம்‌ இருந்தது. பல்லாவரம்‌ போய்ச்‌ சேர்ந்த 
போது பார்க்கையில்‌ கட்டுரையைக்‌ காணவில்லை! உடனே இதை அவரிடம்‌ 
தெரிவித்தால்‌, போன காரியம்‌ ஆவதற்குள்‌ திரும்பிவிடுவார்‌ என்று பயந்து, காரியம்‌ 
ஆன பிறகுதான்‌ தெரிவித்தேன்‌. அதுவும்‌, அவருடைய மோட்டார்‌ சைக்கிளின்‌ 


குலுக்கிப்‌ போடும்‌ சக்தியைப்‌ பற்றி ஓர்‌ அத்தியாயம்‌ புகழ்ந்துவிட்டு விஷயத்தைச்‌ 
சொன்னேன்‌. மனுஷ்யரின்‌ முகத்தில்‌ ஓர்‌ ஈ கொசு கூட ஆடவில்லை. "போகிறது. 


உம்மை நீரே கெட்டுப்‌ போக்கிப்‌ கொள்ளாமல்‌ இருக்கிறேரே; அதுவே பெரிய 
காரியந்தான்‌" என்றார்‌. திரும்பி வரும்‌ வழியில்‌ ஏதாவது வெள்ளையாய்த்‌ தெரிந்த 
இடத்தில்‌ எல்லாம்‌ சைக்கிளை நிறுத்தி நிறுத்திப்‌ பார்த்துக்‌ கொண்டு வந்தார்‌. அப்படி 
நிறுத்திய இடத்திலெல்லாம்‌, அது எங்கே அகப்பட்டு விடுகிறதோ என்று எனக்கும்‌ 
திக்குத்திக்கு என்று அடித்துக்‌ கொண்டிருந்தது. நல்ல வேளையாய்‌ அகப்படவில்லை. 


ஆனால்‌, இப்போது நான்‌ உங்களுக்குச்‌ சொல்ல வந்த விஷயம்‌ அதுவன்று. 
பல்லாவரத்துக்கு ஒரு காரியமாகப்‌ போனேன்‌ என்று கூறினேனல்லவா" அந்தக்‌ 
காரியத்தைப்‌ பற்றிச்‌ சொல்ல வேண்டுமென்று தான்‌ இதை எழுத ஆரம்பித்தேன்‌. 


தஞ்சாவூர்‌ ஜில்லாவிலுள்ள என்‌ சிநேகிதர்‌ ஒருவர்‌ தேகசுகத்துக்காகப்‌ பல்லாவரத்தில்‌ 
வந்து சில காலம்‌ வசிக்க விரும்பினார்‌. அவ்வூரில்‌ ஒரு வீடு வாடகைக்கு அமர்த்திக்‌ 
கொடுக்கும்படி எழுதியிருந்தார்‌. நான்‌ பல்லாவரம்‌ போனது இதற்காகத்தான்‌. 


அங்கே விஸ்தாரமான சாலையின்‌ இரு புறங்களிலும்‌ உள்ள பங்களாக்களை 
ஒவ்வொன்றாய்ப்‌ பார்வையிட்டு வந்தோம்‌. அவற்றில்‌ ஒரு பங்களா என்‌ கவனத்தைப்‌ 


பெரிதும்‌ கவர்ந்தது. 


அது விசாலமான ஒரு தோட்டத்திற்கு நடுவில்‌ அமைந்திருந்தது. பழைய காலத்து 
பங்களா. கட்டிடத்தின்‌ அமைப்பும்‌, சுவர்களின்‌ நிலைமையும்‌ அதனுடைய பழமையை 
நினைவூட்டின. எங்கே பார்த்தாலும்‌ ஒட்டடையும்‌ , தூசியும்‌ படிந்திருந்தபடியால்‌ வெகு 
காலமாக அதில்‌ யாரும்‌ குடியிருக்கவில்லையென்று தெரிய வந்தது. பளிச்சென்று 
பிரகாசமாயிருந்த இடமோ, வஸ்துவோ அந்தப்‌ பங்களாவில்‌ கிடையாது. அறைகளில்‌ 
பூஞ்சக்காளம்‌ பூத்திருந்தன. எப்படிப்பட்ட குதூகல புருஷனையும்‌ அந்தப்‌ 


பங்களாவிற்குள்‌ கொண்டு விட்டால்‌, அவன்‌ உற்சாகம்‌ குன்றிப்‌ போய்‌ மயான 


174 


காண்டம்‌ நடிப்பதற்குச்‌ சித்தமாகி விடுவான்‌. அவனை நல்லதங்காளாக நடிப்பதற்குத்‌ 


தயார்‌ செய்துவிடுவது கூடப்‌ பிரமாதமாகாது. 


இவ்விஷயத்தில்‌ தோட்டமும்‌ பங்களாவுடன்‌ ஒற்றுமையுணர்ச்சி கொண்டிருந்தது. பூ 
என்ற நாமதேயம்‌ அந்தத்‌ தோட்டத்தில்‌ கிடையாது. விசாலமாகப்‌ படர்ந்த 
மாமரங்களும்‌, உயரமாய்‌ வளர்ந்த தென்னை, கமுகு மரங்களும்‌ நிறைய இருந்தன. 
மாமரங்களின்‌ அடியில்‌ வெகுகாலமாக உதிர்ந்த இலைகள்‌ அப்படியே கிடந்து மடிந்து 
நல்ல உரமாகியிருந்தன. தென்னை மரங்களிலும்‌, கமுகு மரங்களிலும்‌ பழைய 
காலத்துக்‌ காய்ந்த கட்டைகள்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்தன. ஒரு தென்னை மரத்தில்‌ இடி 


விழுந்து மட்டைகள்‌ எல்லாம்‌ எரிந்து போய்விட, மரம்‌ மட்டும்‌ மொட்டையாய்‌ நின்றது. 


அடர்த்தியான மரநிழலில்‌ ஒரு பெரிய கிணறு இருந்தது. அதில்‌ ஜலம்‌ இழுப்பதற்கு 
வசதி எதுவும்‌ காணோம்‌. பக்கத்திலிருந்த ஒரு தொட்டியில்‌ கன்னங்கறேலென்று 
கொஞ்சம்‌ ஜலம்‌ தேங்கியிருந்தது. அது வெகு காலத்துத்‌ தண்ணீராயிருக்க 
வேண்டுமென்பதில்‌ சந்தேகமில்லை. எனவே, அதைப்‌ புண்ணிய தீர்த்தம்‌ என்று கூடச்‌ 


சொல்லலாம்‌. 


பொதுவாக, அந்தப்‌ பங்களா நமது ஹிந்து சமூகத்துக்கும்‌, ஸநாதன தர்மத்துக்கும்‌ 
சிறந்த உதாரணமாயிருப்பதாக எனக்குத்‌ தோன்றிற்று. பலமான அஸ்திவாரத்தின்‌ 
மேல்‌ கட்டப்பட்டது; விசாலமானது; பழமையானது; அழகு பொருந்தியது. கொஞ்சம்‌ 
பெருக்கிச்‌ சுத்தம்‌ செய்ய வேண்டும்‌; தரைக்குப்‌ புதிய தளவரிசை போட வேண்டும்‌. 
சுவர்களின்‌ உளுத்துப்‌ போன மேற்பூச்சைச்‌ சுரண்டிவிட்டு சிமிண்டு பூசி வெள்ளை 
அடிக்கவேண்டும்‌; தோட்டத்தையும்‌ சுத்தம்‌ செய்து சில புதிய புஷ்பச்‌ செடிகளை 
வைத்து விட வேண்டும்‌. இதெல்லாம்‌ செய்துவிட்டால்‌ வீடு எவ்வளவு நன்றாய்‌ 
ஆகிவிடும்‌! 


இப்படி எண்ணிக்‌ கொண்டிருக்கையில்‌ அங்கே தோட்டக்காரன்‌ வந்தான்‌. அவனும்‌ 
அந்த பங்களாவுக்குப்‌ பொருத்தமானவன்‌ தான்‌. ரோமம்‌ நரைத்து, முகம்‌ சுருங்கி, 


உடம்பு தளர்ந்தவன்‌. 


"இந்த வீட்டுக்கு என்னப்பா வாடகை?" என்று கேட்டேன்‌. 


175 


"அறுபது ரூபாயுங்க" என்றான்‌. 


வ்வளவு பெரிய மாளிகைக்கு 60 ரூபாய்தானா வாடகை என்‌ ச்சரியப்பட்டேன்‌. 
வு கு ரூ த்‌ று ஆ 


"நீங்க குடித்தனம்‌ வரப்போகிறீர்களா?" என்று கேட்டான்‌. 


"ஆமாம்‌; வரலாமென்றுதான்‌ பார்க்கிறேன்‌." 


"இப்படித்தான்‌ ரொம்பப்‌ பேர்‌ சொல்லிவிட்டுப்‌ போறாங்க" என்றான்‌ கிழவன்‌. 


அவன்‌ சொன்னது வாஸ்தவம்‌ என்பதற்குப்‌ பங்களாவே சாட்சி சொல்லிற்று. 


"ஏன்‌ ஒருவரும்‌ வருவதில்லை?" என்று கேட்டேன்‌. 


"அதென்னவோ எனக்குத்‌ தெரியாது. குடித்தனம்‌ வருகிறதாயிருந்தால்‌ சொல்லுங்க. 


ன்னும்‌ அஞ்சு ரூபாய்‌ குறைச்சுக்கூடக்‌ கொடுப்பாங்க" என்றான்‌. 
னும்‌ அஞ்சு ரூ குறை ற 


அந்த வீட்டைப்‌ பற்றிய மர்மம்‌ ஏதோ இருக்க வேண்டுமென்று உடனே எனக்குத்‌ 
தோன்றிப்‌ போயிற்று. பக்கத்தில்‌ சாலை ஓரத்தில்‌ ஒரு சோடா, வெற்றிலை பாக்குக்‌ 
கடை இருந்தது. அங்கே சென்று நானும்‌ என்‌ கட்டுரை நண்பரும்‌ இரண்டு சோடா 
சாப்பிட்டோ ம்‌. கடைக்காரனுக்குச்‌ சுமார்‌ 30-35 வயதிருக்கலாம்‌. நாங்கள்‌ 
போனபோது அவன்‌ ஆரணி குப்புசாமி முதலியாரின்‌ ரெயினால்ட்ஸ்‌ நாவல்‌ 
மொழிபெயர்ப்பு ஒன்றைப்‌ படித்துக்‌ கொண்டிருந்தான்‌. எங்களிடம்‌ சில்லறை வாங்கிக்‌ 
கொண்டதும்‌ மறுபடியும்‌ புத்தகத்தை எடுத்துப்‌ படிக்கத்‌ தொடங்கினான்‌. 


கொஞ்சம்‌ விஷயம்‌ தெரிந்த மனிதன்‌ இவன்‌ என்று, எண்ணி, வீட்டைப்‌ பற்றி 
விசாரிக்கலாமென நினைத்தேன்‌. "பக்கத்துப்‌ பங்களாவுக்கு ஏன்‌ ஒருவரும்‌ குடித்தனம்‌ 


வருவதில்லை. உனக்குத்‌ தெரியுமா?" என்று கொஞ்சம்‌ தயக்கத்துடன்‌ கேட்டேன்‌. 


கடைக்காரன்‌ மிஷம்‌ யோசனை செய்வதுபோல்‌ ந்தான்‌. பிறகு, 
ஒரு ஷீ து ருந்த ற்கு 


"நமக்கென்னத்துக்குங்க அந்த வம்பெல்லாம்‌? இரண்டு பீடா வாங்கிக்‌ கொள்ளுங்க, 


176 


ஸார்‌!" என்றான்‌. அப்படியே நாங்கள்‌ வாங்கிப்‌ போட்டுக்‌ கொண்டோ ம்‌. பின்னர்‌, 
"இல்லையப்பா! இந்த வீட்டுக்குக்‌ குடி வரலாமா என்று யோசிக்கிறோம்‌. ஆனால்‌ 
ரொம்ப நாளாய்ப்‌ பூட்டிக்‌ கிடக்கிறதே, ஏதாவது விசேஷமிருக்குமோ வென்று 
சந்தேகமாயிருக்கிறது. அதுதான்‌ உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டது" 


என்றேன்‌. 


"விசேஷமில்லாமல்‌ நாற்பது வருஷமாய்‌ ஒரு வீடு பூட்டிக்‌ கிடக்குமா?" என்றான்‌ 


கடைக்காரன்‌. 


"அந்த விசேஷத்தைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றுதான்‌ உன்னைக்‌ கேட்கிறது." 


"அப்படியானால்‌ இந்த பெஞ்சில்‌ உட்காருங்கள்‌, சொல்கிறேன்‌. பெரிய கதை" 


என்றான்‌ கடைக்காரன்‌. 


நாங்கள்‌ உட்கார்ந்தோம்‌. கடைக்காரன்‌ கதை சொல்லி முடிப்பதற்குள்‌ இரண்டு கலர்‌, 
இரண்டணா பெப்பர்மிண்டு, முக்காலணா வெற்றிலை பாக்கு இவ்வளவும்‌ 
தீர்த்துவிட்டோ ம்‌. அவன்‌ சொன்னதில்‌ வீண்‌ வளர்த்தல்களை விட்டுவிட்டு 
விஷயத்தை மட்டும்‌ இங்கே சொல்கிறேன்‌: 


துபாஷ்‌ வரதராஜ முதலியார்‌ என்று ஒருவர்‌ இருந்தார்‌. அவருக்குப்‌ பிதிரார்ஜிதச்‌ 
சொத்தோடு சுயார்ஜிதச்‌ சொத்தும்‌ ஏராளமாயிருந்தது. வெகுகாலம்‌ அவருக்குச்‌ 
சந்தானம்‌ இல்லாமலிருந்து கடைசியாக ஒரு பெண்‌ குழந்தை பிறந்தது. 


அவருடைய மனைவிக்கு க்ஷ்யரோகத்தின்‌ அறிகுறிகள்‌ இருப்பதாகவும்‌, 
பல்லாவரத்தில்‌ குடியிருந்தால்‌ நல்லதென்றும்‌ வைத்தியர்கள்‌ சொன்னதன்மேல்‌ 
முதலியார்‌ இங்கே குடி வந்தார்‌. அச்சமயந்தான்‌ இங்கேயே நிரந்தரமாய்‌ 
வசிக்கலாமென்ற எண்ணத்துடன்‌ இந்தப்‌ பங்களாவை எண்பதினாயிரம்‌ ரூபாய்‌ செலவு 
செய்து கட்டினார்‌. ஆனால்‌ பங்களா கட்டி முடிவதற்குள்‌ அவருடைய மனைவி 


காலமானார்‌. 


177 


பாவி மனிதர்‌ அதற்குப்‌ பிறகு இளைய தாரமாக ஒருத்தியை மணந்தார்‌. அவளுடனும்‌, 
மூத்த தாரத்தின்‌ பெண்‌ செங்கமலத்துடனும்‌ புது வீட்டில்‌ குடித்தனம்‌ செய்யலானார்‌. 


ஆனால்‌ ஆரம்பத்திலிருந்தே அவருடைய இளைய தாரத்துக்குச்‌ செங்கமலத்தின்‌ மேல்‌ 
அசூயையும்‌ துவேஷமும்‌ வளர்ந்து வரத்‌ தொடங்கின. தான்‌ இந்தக்‌ கிழவனைக்‌ கட்டிக்‌ 
கொள்ள வேண்டி வந்ததில்‌ ஏற்பட்ட கோபம்‌, ஆத்திரம்‌ எல்லாவற்றையும்‌ அந்த ஏழைப்‌ 


பெண்ணின்‌ மேல்‌ காட்டலானாள்‌. 


முதலியாரோ, ஒரு பக்கத்தில்‌ தம்‌ இளம்‌ மனைவியின்‌ மோகாந்தகாரத்தில்‌ 
மூழ்கியிருந்தார்‌; மற்றொரு பக்கம்‌ செங்கமலத்தின்‌ மீது தம்முடைய உயிரையே 
வைத்திருந்தார்‌. இவர்கள்‌ இரண்டு பேருக்கும்‌ பரஸ்பர நேசம்‌ உண்டுபண்ண அவர்‌ 
செய்த முயற்சியெல்லாம்‌ வீணாயிற்று. 


கடைசியாக, செங்கமலத்துக்கு வயது பன்னிரண்டானபோது முதலியார்‌ ஒருநாள்‌ 
அவளுடன்‌ கொஞ்சி விளையாடிக்‌ கொண்டிருந்தார்‌. அச்சமயம்‌ அவள்‌ தன்‌ 
சிற்றன்னையின்‌ மேல்‌ ஏதோ புகார்‌ சொன்னாள்‌. அதைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த 
கற்பகம்‌ தன்னை மீறிக்‌ கோபங்‌ கொண்டவளாய்‌ அச்சமயம்‌ கறிகாய்‌ நறுக்கிக்‌ 
கொண்டிருந்த கத்தியை எடுத்துக்‌ கொண்டு ஓடி வந்து செங்கமலத்தை ஒரே குத்தாய்க்‌ 
குத்திவிட்டாள்‌. பாவம்‌! அந்தப்‌ பெண்‌ உடனே செத்து விழுந்து விட்டது. 


முதலியார்‌ தவியாய்த்‌ தவித்தார்‌. கொல்லப்பட்டவளோ தம்‌ அருமைப்‌ பெண்‌; 
கொலைகாரியோ தம்‌ ஆசை மனைவி. என்ன செய்வார்‌, பாவம்‌! வெளியில்‌ தெரிந்தால்‌ 
கற்பகம்‌ தூக்கு மேடைக்குப்‌ போக நேரிடும்‌. பயங்கரமும்‌, துக்கமும்‌ கொஞ்சம்‌ 
ஆறினபிறகு, அவரும்‌ அவர்‌ மனைவியுமாகச்‌ சேர்ந்து கொல்லையில்‌ ஒரு பள்ளம்‌ 
தோண்டி அதில்‌ பிரேதத்தைப்‌ புதைத்தார்கள்‌. 


செங்கமலம்‌ அவளுடைய மாமா வீட்டுக்குப்‌ போயிருப்பதாக முதலியார்‌ அக்கம்‌ 
பக்கத்தாருக்குச்‌ சொல்லிவிட்டார்‌. ஏதோ சந்தேகப்பட்டு விசாரித்த 
போலீஸ்காரர்களுக்கு ஏராளமான பணங்கொடுத்து அமுக்கிவிட்டார்‌. அப்புறம்‌ 
முதலியார்‌ அதிக காலம்‌ உயிர்‌ வாழவில்லை. "செங்கமலம்‌! செங்கமலம்‌!" என்று 
புலம்பிக்‌ கொண்டேயிருந்து பிராணனை விட்டார்‌. அவருடைய ஆவி அந்தப்‌ 
பங்களாவின்‌ தோட்டத்தில்‌ உலாவிக்‌ கொண்டேயிருக்கிறது. இரவு நேரங்களில்‌, 
"செங்கமலம்‌! செங்கமலம்‌!" என்று பரிதாபமான குரலில்‌ கூப்பிடும்‌ சத்தம்‌ அந்தத்‌ 


தோட்டத்தில்‌ அடிக்கடி கேட்பதுண்டு. 


178 


கடைக்காரன்‌ கதையை முடித்ததும்‌, "ஆமாம்‌! இதெல்லாம்‌ உனக்கு எப்படித்‌ தெரியும்‌?" 


என்று கேட்டேன்‌. 


கடைக்காரன்‌ புன்னகை புரிந்தான்‌. "உங்களுக்கு நம்பிக்கையில்லையல்லவா? 
அதனால்தான்‌ நான்‌ ஒருவருக்கும்‌ சொல்வதில்லை. நீங்கள்‌ கேட்டபடியால்‌ 


சொன்னேன்‌. போகட்டும்‌; இன்னும்‌ ஒரு கலர்‌ சாப்பிடுகிறீர்களா?" என்றான்‌. 


அவனைத்‌ தூண்டித்‌ துரு எடுத்து மறுபடியும்‌ கேட்டதில்‌, "நீங்கள்‌ ஒரு தோட்டக்காரக்‌ 
கிழவனைப்‌ பார்த்தீர்கள்‌ அல்லவா? அவன்‌ தான்‌ செங்கமலத்தின்‌ பிரேதத்தை 
உடனிருந்து புதைத்தவன்‌. அவன்‌ சொல்லித்தான்‌ எனக்குத்‌ தெரிந்தது. இப்படியே 
அவன்‌ இன்னும்‌ இரண்டொருவரிடம்‌ சொல்லியிருக்கிறான்‌ போல்‌ இருக்கிறது. 
எப்படியோ விஷயம்‌ ஒருவாறு பரவிவிட்டது. அதனால்‌ தான்‌ ஒருவரும்‌ அந்தப்‌ 
பங்களாவுக்குக்‌ குடிவருவதில்லை" என்றான்‌. 


இது போன்ற கதைகள்‌ இதற்கு முன்‌ நான்‌ எத்தனையோ கேட்டிருக்கிறேன்‌. 
பட்டணங்களில்‌ "கொலை நடந்த வீடு" என்றும்‌, "பேய்‌ வாழும்‌ வீடு" என்றும்‌ பல 
வீடுகளுக்கு எப்படியோ பெயர்‌ வந்து விடுகிறது. அந்த வீடுகள்‌ மலிவான 
வாடகைக்குக்‌ கிடைப்பது வழக்கம்‌. நான்‌ கூட ஒரு முறை 50 ரூபாய்‌ வாடகை 
வரக்கூடிய அத்தகைய வீடு ஒன்றில்‌ 16 ரூபாய்‌ வாடகை கொடுத்துவிட்டு 
இருந்திருக்கிறேன்‌. அந்த வீட்டில்‌ பேய்‌ இருந்திருந்தால்‌ அது சுத்தப்‌ பயங்கொள்ளிப்‌ 
பேயாயிருந்திருக்க வேண்டும்‌; என்னிடம்‌ அது பேச்சு மூச்சுக்‌ காட்டவில்லை. 


ஆனால்‌ இந்தச்‌ சோடாக்‌ கடைக்காரனின்‌ கதை என்னவோ ஒரு மாதிரி என்‌ மனதில்‌ 
பதிந்து விட்டது. அது முழுதும்‌ பொய்‌ என்று நினைக்க முடியவில்லை. அந்தப்‌ 
பங்களாவின்‌ தோற்றம்‌, கதை ஒரு வேளை நிஜமாயிருக்கலாமோ என்று கருதுவதற்கு 
இடங்‌ கொடுத்தது. 


அந்த வீட்டை என்‌ சினேகிதருக்குப்‌ பார்ப்பதில்‌ பயனில்லையென்று தீர்மானித்து 


வேறு ஒரு சின்ன வீடு நாற்பது ரூபாய்‌ வாடகையில்‌ அமர்த்திவிட்டுத்‌ திரும்பிச்‌ 
சென்றோம்‌. 


179 


எனினும்‌, அந்தப்‌ பாழடைந்த பங்களாவின்‌ ஞாபகம்‌ மட்டும்‌ என்‌ மனத்திலிருந்து 


போகவில்லை. சுருங்கச்‌ சொன்னால்‌, அந்தப்‌ பங்களாவில்‌ நான்‌ குடியேறுவதற்குப்‌ 
பதில்‌, பங்களா என்‌ உள்ளத்தில்‌ குடியேறிவிட்டது. ஏதாவது தீவிரமாக வேலை செய்து 
கொண்டிருக்கையில்‌, திடீரென்று கற்பகம்‌ கையில்‌ சூரிக்கத்தியுடன்‌ ஓடி வந்து 
தந்தையுடன்‌ கொஞ்சிக்‌ கொண்டிருக்கும்‌ செங்கமலத்தைக்‌ குத்தப்போகும்‌ காட்சி என்‌ 
மனக்கண்‌ முன்‌ தோன்றும்‌. அப்புறம்‌ வேலை ஒன்றும்‌ கொஞ்ச நேரத்துக்கு ஓடாது. 


இதனுடைய நிஜம்‌, பொய்யைக்‌ கண்டு பிடித்து நிச்சயம்‌ பெறாவிட்டால்‌, என்‌ 
வாழ்க்கையே துன்பமயமாகிவிடுமென்று பயப்படலானேன்‌. 


பல்லாவரத்தில்‌ நான்‌ அமர்த்தியிருந்த ஜாகைக்கு என்‌ நண்பர்‌ குடி வந்து சில 
தினங்களுக்குப்‌ பிறகு அவரை ஒரு முறை பார்த்து வருவதற்குச்‌ சென்றேன்‌. 
க்ஷயரோகம்‌, கொசுக்கடி, தமிழ்‌ நாடகமேடை, முதல்‌ நாள்‌ நடந்த கோர பஸ்‌ விபத்து 


முதலிய உற்சாகமான விஷயங்களைப்‌ பற்றிப்‌ பேசியான பிறகு, என்‌ நண்பர்‌, 
"அதெல்லாம்‌ இருக்கட்டும்‌; பேய்களைப்‌ பற்றி உங்கள்‌ அபிப்பிராயம்‌ என்ன?" என்று 


பரபரப்புடன்‌ கேட்டார்‌. 


"பேய்களைப்‌ பற்றியா?" என்று, என்‌ காதுகளை நம்பமுடியாமல்‌ திரும்பக்‌ கேட்டேன்‌. 


"ஆமாம்‌; பேய்களைப்‌ பற்றித்தான்‌." 


"பேய்களைப்‌ பற்றி என்‌ அபிப்பிராயம்‌, அவை சுத்தப்‌ பேய்கள்‌ என்பதே. இருக்கட்டும்‌; 
என்னைப்‌ பற்றிப்‌ பேய்களின்‌ அபிப்பிராயம்‌ என்ன என்று நீங்கள்‌ சொல்ல முடியுமா?" 


என்று கேட்டேன்‌. 


"ஹா ஹா ஹா! நீங்கள்‌ இப்படித்தான்‌ ஏதாவது சொல்வீர்களென்று தெரியும்‌; 
பேய்களுக்கு உங்களைப்‌ பற்றி என்ன அபிப்பிராயம்‌ என்று தெரிய வேண்டுமானால்‌ 
இந்தச்‌ சாலையில்‌ உள்ள பத்தாம்‌ நம்பர்‌ பங்களாவுக்குப்‌ பாதி ராத்திரியில்‌ போய்‌ 
நேரில்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌" என்றார்‌. 


180 


உடனே எனக்குத்‌ துணுக்கென்றது; மாற்றாந்‌ தாயால்‌ குத்திக்‌ கொல்லப்பட்டுக்‌ கோர 
மரணம்‌ அடைந்த செங்கமலம்‌ என்‌ மனக்கண்முன்‌ வந்தாள்‌. அந்தப்‌ பங்களாவைத்தான்‌ 


இவர்‌ குறிப்பிடுகிறார்‌ என்று அறிந்து, விவரமாகச்‌ சொல்லும்படி கேட்டேன்‌. 


துபாஷ்‌ வரதராஜ முதலியாரின்‌ கதையை நான்‌ கேட்டிருந்தபடியே அவர்‌ சொல்லி 


வந்தார்‌. ஆனால்‌ முடிவு மட்டும்‌ வித்தியாசமாயிருந்தது. அந்த வித்தியாசமான முடிவு 
என்‌ நெஞ்சு பதைபதைக்கும்படி செய்தது. அவ்விவரம்‌ பின்‌ வருமாறு: 


பிஞ்சிலே பழுத்தது என்பார்களே, அந்த மாதிரியான பெண்‌ செங்கமலம்‌. தன்னுடைய 
தாயார்‌ எஜமானியாயிருக்க வேண்டிய வீட்டில்‌ வேறோர்‌ அயலாள்‌ வந்து அதிகாரம்‌ 
வகிப்பது அவளுக்குப்‌ பிடிக்க வில்லை. நாளுக்கு நாள்‌ அவளுடைய குரோதம்‌ வளர்ந்து 
வந்தது. முதலியாரின்‌ இளைய மனைவி, செங்கமலத்தின்‌ மீது எவ்வளவோ பிரியம்‌ 
வைத்து ஆசையுடன்‌ நடத்தியும்‌ பிரயோஜனமில்லாமல்‌ போயிற்று. ஓயாமல்‌ அழுவாள்‌; 
எரிந்து விழுவாள்‌; சண்டை பிடிப்பாள்‌. "என்‌ அம்மாவைக்‌ கொன்றவள்‌ நீ தானே?" 
என்பாள்‌; "என்னையும்‌ விஷங்‌ கொடுத்துக்‌ கொன்றுவிடு; உன்‌ மனம்‌ குளிர்ந்து விடும்‌" 
என்பாள்‌. கற்பகம்‌ ஒருநாள்‌ இதையெல்லாம்‌ சகிக்க முடியாமல்‌, முதலியாரிடம்‌ 
சொல்லித்‌ துக்கப்பட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. முதலியார்‌, "அதற்கென்ன செய்யலாம்‌? 
அவள்‌ தாயாரைக்‌ கொண்டிருக்கிறாள்‌; இன்னும்‌ கொஞ்ச நாளில்‌ கலியாணம்‌ பண்ணி 
அனுப்பிவிடலாம்‌. அதுவரையில்‌ பொறுத்துக்‌ கொண்டிரு" என்று ஆறுதல்‌ கூறினார்‌. 
இதையெல்லாம்‌ ஒட்டுக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த செங்கமலம்‌ திடீரென்று அவர்கள்‌ 
முன்‌ வந்து, "நான்‌ இருப்பதுதானே உங்களுக்குக்‌ கஷ்டமாயிருக்கிறது? இதோ என்‌ 
தாயார்‌ என்னைக்‌ கூப்பிடுகிறாள்‌, போகிறேன்‌" என்று கூறி முதலியாரும்‌ கற்பகமும்‌ 


பிரமித்து நின்று கொண்டிருக்க இடுப்பில்‌ மறைத்து வைத்திருந்த கத்தியை சட்டென்று 
எடுத்து மார்பில்‌ குத்திக்‌ கொண்டு உயிரற்ற பிணமாய்க்‌ கீழே விழுந்தாள்‌. 


முதலியார்‌ தோட்டக்காரனுடைய உதவியுடன்‌ பிரேதத்தை ஒரு பெட்டியில்‌ போட்டு 


மூடி, கொல்லையில்‌ குழி தோண்டிப்‌ புதைத்தார்‌. பிறகு, அந்த வீட்டைக்‌ காலி 


செய்துவிட்டுப்‌ பட்டணத்துக்குக்‌ குடிபோய்விட்டார்‌. 


அதுமுதல்‌ தினந்தோரும்‌ இராத்திரியில்‌ முதலியாருடைய மூத்த சம்சாரத்தின்‌ ஆவி 


பங்களா வாசல்‌ முகப்பில்‌ வந்து நின்று "செங்கமலம்‌! செங்கமலம்‌!" என்று 


181 


கூப்பிடுகிறதாம்‌. "இதோ வந்துவிட்டேன்‌. அம்மா!" என்று சொல்லிக்‌ கொண்டு 
செங்கமலத்தின்‌ ஆவி வெளியே வருகிறதாம்‌. இரண்டு ஆவிகளும்‌ இராத்திரியெல்லாம்‌ 
பங்களாவின்‌ தோட்டத்தைச்‌ சுற்றுகின்றனவாம்‌. 


%%% ஸ்‌ 


இந்த வரலாற்றைக்‌ கேட்டதும்‌ எனக்கு என்ன நினைப்பதென்று தெரியவில்லை. 
அந்தக்‌ குழந்தை செங்கமலத்தின்‌ பரிதாப கதிக்காக நான்‌ காட்டிய அநுதாபம்‌, பட்ட 
துயரம்‌ எல்லாம்‌ வீண்போல்‌ இருக்கிறதே! உண்மையில்‌ கற்பகம்‌ அல்லவோ நமது 


அநுதாபத்துக்கெல்லாம்‌ உரியவளாகிறாள்‌? எது உண்மை? எது பொய்‌? 


என்‌ நண்பரைப்‌ பார்த்து, "ஆமாம்‌, நீங்கள்‌ இவ்வூருக்கு வந்து பத்து நாள்‌ தானே 
ஆயிற்று? அதற்குள்‌ இந்த விவரமெல்லாம்‌ எப்படித்‌ தெரிந்தது?" என்று கேட்டேன்‌. 


"அந்தப்‌ பங்களாவுக்குப்‌ பக்கத்தில்‌ ஒரு சோடாக்கடை இருக்கிறது. அந்தக்‌ 
கடைக்காரன்‌ சொன்னான்‌" என்று என்‌ சிநேகிதர்‌ கூறியதும்‌, எனக்கு ஏற்பட்ட 
எரிச்சலுக்கு அளவேயில்லை. "அடே! என்னவெல்லாம்‌ கயிறு திரிக்கிறான்‌ அவன்‌! 
மறுபடியும்‌ அவனைக்‌ கண்டு இதன்‌ உண்மையைத்‌ தெரிந்து கொள்ளாமல்‌ 
விடுவதில்லை" என்று தீர்மானித்தேன்‌. 


"என்ன, அப்பா! செளக்கியமா?" என்று கேட்டதும்‌, கடைக்காரன்‌ முன்‌ போலவே 
கையிலிருந்த நாவலை மூடிவிட்டு, "வாருங்க, ஸ்வாமி! ரொம்ப நாளாச்சே பார்த்து, 
நம்ம மேலே தயவே இல்லையே!" என்றான்‌. பிறகு, "உட்காருங்க; பேஷான ரஸ்தாளி 


வாழைப்பழம்‌ வந்திருக்குங்க; ரெண்டு பழம்‌ சாப்பிடுங்க" என்று கூறினான்‌. 


நானும்‌ என்‌ சிநேகிதரும்‌ பெஞ்சியில்‌ உட்கார்ந்து ரஸ்தாளிப்‌ பழங்களைக்‌ கையில்‌ 
வாங்கிக்‌ கொண்டோம்‌. பிறகு நான்‌ "ஏன்‌, அப்பா! நீ எங்களுக்குச்‌ சொன்ன 
கதையெல்லாம்‌ நீயே கற்பனை செய்ததா, அல்லது கையில்‌ உள்ள நாவலில்‌ 


இருக்கிறதா?" என்று கேட்டேன்‌. 


182 


"அதென்ன ஸார்‌ அப்படிச்‌ சொல்கிறீர்கள்‌? பார்த்தீர்களா, இதற்குத்தான்‌ நான்‌ 
சொல்லமாட்டேன்‌ என்கிறது" என்று கூறி தனக்கு ஏதோ பெரிய அநீதி நாங்கள்‌ செய்து 


விட்ட தோரணையில்‌ பரிதாபமாய்ப்‌ பார்த்தான்‌. 


"போகட்டும்‌; செங்கமலம்‌ கொல்லப்பட்டாளா, தற்கொலை செய்து கொண்டாளா? 


அதை மட்டும்‌ நிஜமாய்ச்‌ சொல்லிவிடு" என்றேன்‌. 


"ஸார்‌! நீங்கள்‌ ஏன்‌ என்‌ பேரில்‌ அவநம்பிக்கைப்‌ படுகிறீர்களென்று எனக்குத்‌ தெரியும்‌. 
உங்களிடம்‌ ஒரு விதமாயும்‌, இவரிடம்‌ வேறு விதமாயும்‌ நான்‌ சொன்னேன்‌; 
வாஸ்தவந்தான்‌. நான்‌ சொன்ன இரண்டும்‌ நிஜமில்லை தான்‌; ஆனால்‌ ஏன்‌ அப்படி 
சொன்னேன்‌ தெரியுமா? நிஜமாக நடந்ததைச்‌ சொன்னால்‌ நீங்கள்‌ ஒருநாளும்‌ நம்ப 
மாட்டீர்கள்‌. அப்படி ஒருவரும்‌ நம்பமுடியாத விஷயத்தைச்‌ சொல்லி என்ன 


பிரயோஜனம்‌? வீண்வாய்ச்‌ சேதந்தானே?" என்றான்‌. 


"அந்த அசல்‌ நிஜத்தையுந்தான்‌ சொல்லிவிடேன்‌; கேட்டு வைக்கலாம்‌" என்றேன்‌. 
"ஆஹா! கேட்பதாயிருந்தால்‌, பேஷாய்ச்‌ சொல்கிறேன்‌; எனக்கென்ன நஷ்டம்‌? - அடே 
பையா, வீராசாமி! இரண்டு கிளாஸில்‌ ஐஸ்‌ போடடா!" என்று அதிகாரமாய்க்‌ 


கூவினான்‌ கடைக்காரன்‌. 


கடையிலே பையன்‌ யாரையும்‌ காணாதிருக்கவே, "யாரை இவன்‌ உத்தரவிடுகிறான்‌?" 
என்று ஆச்சரியப்பட்டேன்‌. கடைக்காரன்‌ தானே ஐஸை அலம்பிப்‌ போட்டான்‌. 
என்னைப்‌ புன்னகையுடன்‌ பார்த்து, "இந்தக்‌ கடையில்‌ நான்‌ தான்‌ எஜமான்‌; பையனும்‌ 
நான்‌ தான்‌!" என்றான்‌. இவன்‌ பெரிய நாவலாசிரியன்‌ மட்டுமல்ல, நகைச்சுவை 
ஆசிரியனுங்கூட என்று எண்ணிக்‌ கொண்டேன்‌. அவன்‌ இம்முறை சொன்ன விவரம்‌ 


வருமாறு: 


வரதராஜ முதலியார்‌ இரண்டாந்தாரம்‌ கல்யாணம்‌ செய்து கொண்டவரையில்‌ முன்‌ 
சொன்னதெல்லாம்‌ வாஸ்தவந்தான்‌. அதற்குப்‌ பிறகுதான்‌ சம்பவங்கள்‌ 
மாறுபடுகின்றன. 


183 


வீட்டிற்கு மாற்றாந்தாய்‌ வந்ததிலிருந்து செங்கமலத்தின்‌ சுபாவம்‌ மாறுதலடைந்து 
வந்தது. விளையாட்டு, குதூகலம்‌ எல்லாம்‌ போய்‌, ஓயாமல்‌ எதைப்பற்றியோ சிந்தித்துக்‌ 
கவலைப்பட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. தோட்டக்காரனிடம்‌ ஒரு நாள்‌ அவள்‌ 
பேசியதிலிருந்து உண்மை தெரிய வந்தது. தினந்தோறும்‌ இரவில்‌ தூங்கும்போது 
இறந்து போன அவளுடைய தாயார்‌ பங்களா வாசலில்‌ வந்து, "செங்கமலம்‌! 
செங்கமலம்‌!" என்று கூப்பிடுவது போலவும்‌, தான்‌ அவளைக்‌ காண்பதற்குச்‌ சென்றதும்‌ 
தன்னைக்‌ கட்டி அணைத்துக்‌ கொண்டு, "என்‌ கண்ணே! பழிவாங்கு! பழிவாங்கு!" 
என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுவது போலவும்‌ கனவு கண்டு கொண்டிருந்தாள்‌. 
கடைசியாக ஒருநாள்‌ இரவு கனவில்‌ செங்கமலத்தின்‌ தாய்‌ அவளை அழைத்துக்‌ 
கொண்டு உள்ளே சென்று வெகு நாளாய்ப்‌ பூட்டிக்‌ கிடந்த ஓர்‌ அலமாரியைத்‌ திறந்து, 
அதற்குள்ளிருந்த சூரிக்‌ கத்தியைச்‌ சுட்டிக்‌ காட்டிவிட்டு மறைந்தாளாம்‌. மறுநாள்‌ 


செங்கமலம்‌ அந்த அலமாரியைத்‌ திறந்து பார்த்தபோது அதற்குள்‌ ஒரு சூரிக்‌ கத்தி 
வாஸ்தவமாகவே இருந்ததாம்‌. 


சில தினங்களுக்குப்‌ பிறகு ஒரு நாள்‌ முதலியாரிடம்‌ கற்பகம்‌ தன்னுடைய குறைகளைச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தாள்‌. செங்கமலத்தை ஏதோ பிசாசு பிடித்திருக்க 
வேண்டுமென்றும்‌, இல்லாவிட்டால்‌ இப்படி அவள்‌ படுத்த மாட்டாளென்றும்‌ சொல்ல, 
முதலியார்‌, "என்ன செய்யலாம்‌? அவள்‌ தாயார்‌ உயிரோடிருக்கும்போதே 
பிசாசாய்த்தான்‌ இருந்தாள்‌. இப்போது அசல்‌ பிசாசாய்‌ வந்து பெண்ணைப்‌ 
பிடித்திருக்கிறாள்‌ போல்‌ இருக்கிறது" என்றாராம்‌. இதை ஒட்டுக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்த செங்கமலம்‌ ஓட்டமாய்‌ ஓடி, அலமாரியில்‌ இருந்த சூரிக்‌ கத்தியை 
மறைத்து எடுத்துக்‌ கொண்டு வந்து, "ஆமாம்‌, நானும்‌ பிசாசுதான்‌! என்‌ அம்மாவும்‌ 
பிசாசுதான்‌!" என்று கூவிக்‌ கொண்டே சட்டென்று சூரியை எடுத்து கற்பகத்தின்‌ 
மார்பில்‌ குத்தி விட்டாள்‌. 


அடி பாவி! சண்டாளி! என்ன செய்துவிட்டாய்‌?" என்று முதலியார்‌ கதறிக்‌ கொண்டு 
எழுந்திருப்பதற்குள்‌ செங்கமலம்‌ அதே சூரிக்‌ கத்தியை தன்னுடைய மார்பிலும்‌ குத்திக்‌ 
கொண்டு பிணமாய்‌ விழுந்தாள்‌. தோட்டக்காரனுடைய ஒத்தாசையினால்‌ அவர்கள்‌ 
இரண்டு பேருடைய உடல்களையும்‌ தோட்டத்தில்‌ புதைத்த முதலியார்‌ தாமும்‌ சில 
தினங்களுக்கெல்லாம்‌ சித்தப்‌ பிரமை பிடித்தவராய்த்‌ தூக்குப்‌ போட்டுக்‌ கொண்டு 
இறந்தார்‌. 


அதுமுதல்‌ இரவு நேரங்களில்‌ அந்த நாலு பேருடைய ஆவிகளும்‌ அந்தப்‌ பங்களாத்‌ 
தோட்டத்தில்‌ அலைந்து கொண்டிருக்கின்றன. தினந்தோறும்‌ இருட்டிக்‌ கொஞ்ச 


184 


நேரத்திற்கெல்லாம்‌, முதலியாருடைய மூத்த மனைவியின்‌ ஆவி பங்களா வாசலில்‌ 
வந்து நின்று, "செங்கமலம்‌! செங்கமலம்‌!" என்று கூப்பிடுகிறது; உடனே 
செங்கமலத்தின்‌ ஆவி, "அம்மா! இதோ வந்து விட்டேன்‌!" என்று கூவிக்‌ கொண்டு ஓடி 
வருகிறது. பிறகு இரண்டு ஆவிகளும்‌, "பழி வாங்கு! பழி வாங்கு!" என்று அலறிக்‌ 
கொண்டு தோட்டத்தில்‌ பாய்கின்றன; அங்கே முதலியாருடைய ஆவியும்‌ அவருடைய 
இளைய மனைவியின்‌ ஆவியும்‌, "அடி பாவி! சண்டாளி! பிசாசே!" என்று கதறிக்‌ 


கொண்டு கூத்தாடுகின்றன. இவ்வாறு நாலு ஆவிகளும்‌ இரவு முழுதும்‌ அந்த 
தோட்டத்தில்‌ சுற்றிச்‌ சுற்றி அலைந்து கொண்டிருக்கின்றன. 


%%%ஸ்% 


சோடாக்‌ கடைக்காரன்‌ மேற்படி கதையைச்‌ சொல்லி முடித்த போது எங்கள்‌ தேகத்தில்‌ 
இருந்த ரோமங்களெல்லாம்‌ குத்திட்டு நின்றன. சூரியன்‌ அஸ்தமித்து இருள்‌ சூழ்ந்து 
விட்டபடியால்‌ பயங்கரம்‌ அதிகமாயிருந்தது. "இவன்‌ சொல்வது பெரும்‌ புளுகு; 
இப்படியெல்லாம்‌ நிஜமாக நடந்திருக்க முடியாது" என்று என்னுடைய அறிவு அடிக்கடி 
இடித்துக்‌ கூறி வந்தும்‌, பிரயோஜனமில்லை. அதிலும்‌, அந்தப்‌ பங்களாவின்‌ தோற்றம்‌ 
மனத்தின்‌ முன்‌ வந்தபோது, "ஒருவேளை நிஜமாய்க்‌ கூட இருக்கலாமோ?" என்று 
தோன்றிற்று. ஆனால்‌, அவன்‌ கூறிய மூன்று விவரங்களில்‌ எது நிஜம்‌? எது பொய்‌? 
கற்பகம்‌ செங்கமலத்தைக்‌ கொன்றாளா? அல்லது செங்கமலந்தான்‌ கற்பகத்தைக்‌ 
கொன்றாளா? செங்கமலமும்‌ முதலியாரும்‌ தற்கொலை செய்து கொண்டது 
உண்மையா? - இப்படியாக என்னுடைய மனத்தைக்‌ குழப்பிவிடும்‌ சக்தி ஒரு 


மனிதனுக்கு இருக்கும்‌ என்று நான்‌ நினைத்ததேயில்லை. 


பல்லாவரவாசிகளில்‌ இன்னும்‌ சிலரை மறுநாள்‌ விசாரித்தேன்‌. அவர்கள்‌ எல்லாரும்‌, 
"வெகு காலமாய்‌ அந்தப்‌ பங்களா பூட்டிக்கிடக்கிறது. ஒருவரும்‌ குடி வருவதில்லை. 
அதில்‌ ஏதோ கொலை நடந்ததென்றும்‌, பேய்‌ குடி கொண்டிருப்பதாகவும்‌ 
சொல்கிறார்கள்‌" என்று பொதுப்‌ படையாகக்‌ கூறினார்களே தவிர, ஒருவராவது 


திட்டமான விவரம்‌ தெரிவிக்கவில்லை. 


என்‌ மனம்‌ அமைதி இழந்தது. அபாரமாய்க்‌ கோபம்‌ பொங்கிக்‌ கொண்டு வந்தது. 
இதனுடைய நிஜம்‌, பொய்யைக்‌ கண்டுபிடிக்க முடியவில்லையென்று எண்ணிய 
போதெல்லாம்‌ பற்களை நறநறவென்ரு கடிக்கத்‌ தொடங்கினேன்‌. தூக்கத்தில்‌ 


185 


என்னவெல்லாமோ பயங்கரமான கனவுகள்‌ கண்டு விழித்துக்‌ கொள்வேன்‌. 
உடம்பெல்லாம்‌ வியர்வையினால்‌ நனைந்திருக்கும்‌. எனக்குத்தான்‌ ஏதோ பேய்களின்‌ 
சேஷ்டை ஏற்பட்டு விட்டதென்பதாக என்னுடைய வீட்டார்‌ பயப்படலாயினர்‌. 


இரண்டு மாதத்திற்குப்‌ பிறகு ஒரு நாள்‌ மாலை ஏழு மணிக்கு என்‌ நண்பர்‌ வீட்டுக்கு 
மறுபடியும்‌ போனேன்‌. அச்சமயம்‌ வீடு பூட்டியிருந்தது. அவர்‌ பட்டணத்துக்குப்‌ 
போயிருக்கிறாரென்றும்‌ சீக்கிரம்‌ வந்து விடுவாரென்றும்‌ வேலைக்காரன்‌ சொன்னான்‌. 


சற்று நேரம்‌ வாசலிலேயே நின்று கொண்டிருந்தேன்‌. பிறகு பாழடைந்த பங்களாவின்‌ 
ஞாபகம்‌ வந்தது. இரவு நேரத்தில்‌ அதைப்‌ பார்த்துவிட வேண்டுமென்னும்‌ அவா 
ஏற்பட்டது. ஒரு பக்கம்‌ பயமாயிருந்தாலும்‌, மற்றொரு பக்கம்‌ அந்த அவாவை அடக்க 
முடியவில்லை. ஆகவே, அங்கிருந்து கிளம்பிச்‌ சாலையோடு போனேன்‌. 


பாழடைந்த பங்களாவை அடைந்ததும்‌ சாலையில்‌ நின்றபடி எட்டிப்‌ பார்த்தேன்‌. 
பங்களாவின்‌ வெளித்‌ தாழ்வாரத்தில்‌ மின்சார விளக்கு பளிச்சென்று எரிந்து 
கொண்டிருந்ததைக்‌ கண்டதும்‌ எனக்கு உண்டான வியப்பைச்‌ சொல்லி முடியாது. 
வீட்டினுள்ளிருந்தும்‌ மின்சார விளக்கு வெளிச்சம்‌ வந்து கொண்டிருந்தது. கடைசியில்‌ 
யாரோ துணிந்து குடித்தனம்‌ வந்துவிட்டார்கள்‌ போல்‌ இருக்கிறது! அத்தகைய தீரர்கள்‌ 
யார்‌ என்று தெரிந்து கொள்ள எனக்குப்‌ பேராவல்‌ உண்டாயிற்று. ஒரு வேளை 
அவர்கள்‌ மூலமாய்‌ இந்தப்‌ பங்களாவைப்‌ பற்றிய உண்மை வெளிப்பட்டாலும்‌ 


வெளிப்படலாமல்லவா? 


எனவே, திறந்திருந்த மதில்‌ கேட்டின்‌ வழியாக நுழைந்தேன்‌. தோட்டம்‌ நன்றாய்ச்‌ 
சுத்தம்‌ செய்யப்‌ பட்டிருந்தது. புதிய பூந்தொட்டிகள்‌ கூடக்‌ கொண்டு வைத்திருந்தார்கள்‌. 
நலசம்பங்கியின்‌ வாசனை கம்மென்று வந்து கொண்டிருந்தது. பங்களாவின்‌ 
வாசற்புறத்தை உற்று நோக்கினேன்‌. புதிதாக வெள்ளையடித்துப்‌ பளிச்சென்று 
இருந்தது. 


சாலைக்கும்‌ பங்களா வாசலுக்கும்‌ நடு மத்தியில்‌ சென்று கொண்டிருந்தபோது, சாலை 


கேட்டில்‌ ஒரு மோட்டார்‌ வந்து நின்றது போல்‌ சப்தம்‌ கேட்டது. அதே நிமிஷத்தில்‌ 
பங்களாவின்‌ முகப்புத்‌ தாழ்வாரத்தில்‌ ஒரு ஸ்திரீயின்‌ உருவம்‌ தென்பட்டது. அவள்‌, 


186 


"செங்கமலம்‌! செங்கமலம்‌!" என்று கூவினாள்‌. என்‌ உடம்பு நடுங்கிற்று. அடுத்த 
கணத்தில்‌ ஒரு சிறு பெண்‌ பங்களாவின்‌ உள்ளிருந்து, "ஏன்‌ அம்மா!" என்று கேட்டுக்‌ 
கொண்டு வெளியே வந்தாள்‌. அச்சமயம்‌ மூர்ச்சை போய்‌ விழாமல்‌ நான்‌ எப்படித்‌ 


தைரியமாய்‌ நின்றேனோ, பகவானுக்குத்தான்‌ தெரியும்‌. 


நான்‌ நின்ற இடத்திலேயே சற்று நேரம்‌ திகைத்து நின்றிருக்க வேண்டும்‌. பின்னால்‌ 
காலடிச்‌ சத்தம்‌ கேட்கவே திரும்பிப்‌ பார்த்தேன்‌. அங்கே, தனலக்ஷ்மி பாங்கி ஏஜெண்ட்‌ 
முருகேச முதலியாரைக்‌ கண்டதும்‌ எனக்கு எப்படி இருந்திருக்குமென 
நினைக்கிறீர்கள்‌? 


"ஹலோ! நீங்களா! யாராவது திருடனோ என்றல்லவா பயந்து போனேன்‌?" என்றார்‌ 


முருகேச முதலியார்‌. 


இவரை எனக்கு மூன்று நான்கு வருஷத்துப்‌ பழக்கம்‌. சங்கீதக்‌ கச்சேரி 
ஒவ்வொன்றிலும்‌ இவர்‌ என்‌ பக்கத்தில்‌ வந்து உட்கார்ந்து கொள்வார்‌. "அது என்ன 
ராகம்‌? இது என்ன கீர்த்தனை?" என்று நச்சரித்துப்‌ பிராணனை எடுத்து விடுவார்‌. 
ஆனாலும்‌ ரொம்ப நல்ல மனுஷர்‌; ரஸிகர்‌. ஆகையால்‌ அவரிடம்‌ ஒரு மாதிரி எனக்குச்‌ 


சிநேகம்‌ என்றே சொல்லலாம்‌. 


முதலியார்‌ என்‌ கையை விளையாட்டாகப்‌ பிடித்ததும்‌, என்‌ கை நடுங்குவதை 
அறிந்திருக்க வேண்டும்‌. "என்ன ஸார்‌, உங்களுக்கு உடம்பு? எங்கே வந்தீர்கள்‌ ஸார்‌ 


இந்த நேரத்தில்‌?" என்று மளமளவென்று கேட்க ஆரம்பித்து விட்டார்‌. 


"போய்‌ உட்காருவோம்‌; எல்லாம்‌ சொல்கிறேன்‌" என்றேன்‌. நாங்கள்‌ பங்களா வாசலை 
அடைந்ததும்‌ அங்கே நின்றிருந்த ஸ்திரீ உள்ளே போய்விட்டாள்‌. சிறு பெண்‌ மட்டும்‌ 
முதலியாரைக்‌ கட்டிக்‌ கொண்டு, "அப்பா! ஏன்‌ இவ்வளவு நேரம்‌ இன்று?" என்று 


கேட்டாள்‌. 


நாங்கள்‌ உட்கார்ந்து சிறிது ஆசுவாசப்படுத்திக்‌ கொண்ட பின்னர்‌, அந்தப்‌ பெண்ணும்‌ 
ஸ்திரீயும்‌ நான்‌ ஊகித்தபடியே முதலியாரின்‌ பெண்ணும்‌ மனைவியுந்தான்‌ என்று 
தெரிந்து கொண்டேன்‌. 


187 


பிறகு, அந்தப்‌ பங்களாவைப்‌ பற்றி நான்‌ கேள்விப்பட்ட வரலாறுகளையெல்லாம்‌ கூறி, 


அன்று பங்களாவில்‌ நுழைய நேர்ந்த காரணத்தையும்‌ தெரிவித்தேன்‌. 


முதலியார்‌ சிரித்த சிரிப்பில்‌ அந்தப்‌ பழைய பங்களா இடிந்து விழுந்து விடுமோ என்று 
தோன்றிற்று. சிரிப்பு அடங்கிய பிறகு கூறியதாவது: 


"நீங்கள்‌ கேட்ட கதையில்‌ உள்ள கதாபாத்திரங்கள்‌ எல்லாம்‌ நிஜமானவர்கள்தான்‌; 
ஆனால்‌ சம்பவங்கள்‌ தான்‌ உண்மையல்ல. வரதராஜ முதலியார்‌ என்பவர்‌ என்னுடைய 
பாட்டனார்‌. என்னுடைய தாயார்‌ பெயர்‌ செங்கமலம்‌, அவளுடைய பெயரைத்தான்‌ என்‌ 
பெண்ணுக்கு இட்டிருக்கிறேன்‌. என்‌ தாயாருக்கு மூன்று வயதிருக்கும்‌ போதே 
என்னுடைய பாட்டி இறந்து விட்டாள்‌. அவள்‌ சாகும்‌ போது, முதலியார்‌ 
தனியாயிருந்தால்‌ தம்‌ பெண்ணைச்‌ சரியாய்‌ வளர்க்க முடியாதென்றும்‌, ஆகையால்‌ 
தன்னுடைய தங்கையையே மறுமணம்‌ செய்து கொள்ள வேண்டுமென்றும்‌ 
வற்புறுத்திவிட்டுச்‌ சென்றாள்‌. முதலியார்‌ அப்படியே செய்தார்‌. என்‌ தாயார்‌ தன்‌ 
சிற்றன்னையைச்‌ சொந்தத்‌ தாய்‌ என்றே நினைத்து வந்தாள்‌. அவ்வளவு அருமையாக 
அந்த அம்மணியும்‌ அவளை வளர்த்து வந்தாள்‌. ஆனால்‌ துரதிஷ்டவசமாகக்‌ கொஞ்ச 
காலத்துக்கெல்லாம்‌ அவளும்‌ டைபாய்டு சுரம்‌ வந்து இறந்து போனாள்‌. அதற்கு மேல்‌ 
தான்‌ என்‌ பாட்டனார்‌ இந்த வீட்டில்‌ இருக்க மனம்‌ கொள்ளாமல்‌ புரசவாக்கத்துக்குக்‌ 
குடிபோனது. என்‌ தாயாரைக்‌ கலியாணம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவுடனே, அதாவது நான்‌ 
பிறப்பதற்கு முன்னமேயே அவர்‌ இறந்து போனாராம்‌. அவரும்‌ சரி, சென்ற வருஷத்தில்‌ 
காலமான என்‌ தாயாரும்‌ சரி, எல்லாரையும்‌ போல்‌ சாதாரணமாய்த்தான்‌ இறந்தார்கள்‌. 
கொலை, குத்து ஒன்றும்‌ இல்லை. இந்தச்‌ சென்னைப்‌ பட்டணத்திலே தான்‌ 
மனுஷ்யர்களுடைய பிராணனைக்‌ கொண்டு போவதற்கு எவ்வளவோ வியாதிகள்‌ 


காத்திருக்கின்றனவே; கொலை, தற்கொலைகூட வேண்டுமா?" 


இதைக்‌ கேட்டதும்‌, என்‌ இருதயத்தில்‌ ஏற்றி வைத்திருந்த ஒரு பெரிய பாறாங்கல்லை 
எடுத்துவிட்டது போல்‌ இருந்தது. அந்தச்‌ சோடாக்‌ கடைக்காரனுடைய விஷம புத்தியை 
ஒரு புறத்தில்‌ நான்‌ வெறுத்த போதிலும்‌ அவனுடைய கற்பனைத்‌ திறனை வியக்காமல்‌ 
இருக்கக்‌ கூடவில்லை. 


"எல்லாம்‌ சரிதான்‌; ஆனால்‌ சென்ற நாற்பது வருஷ காலமாய்‌ இந்தப்‌ பங்களா 


188 


பூட்டப்பட்டிருந்தது எதனால்‌? என்று மிஞ்சியிருந்த என்னுடைய சந்தேகத்தையும்‌ 


கேட்டேன்‌. 


"ஓஹோ? அதுவா? என்‌ பாட்டனார்‌ இருந்தவரையில்‌, தம்‌ இரண்டு மனைவிகளைப்‌ 
பறிகொடுத்த இந்த ஊருக்குத்‌ திரும்பி வருவதில்லையென்று தீர்மானித்திருந்தார்‌. 
பங்களாவை வாடகைக்கு விடவும்‌ மனமில்லை. அவர்‌ இறந்தவுடன்‌ அவருடைய 
சொத்துக்களின்‌ மேல்‌ வியாஜ்யம்‌ ஏற்பட்டது. தாயாதிக்காரர்கள்‌ தங்களுக்குச்‌ சேர 
வேண்டுமென்றார்கள்‌. என்‌ தாயாருக்குத்தான்‌ எல்லாச்‌ சொத்தும்‌ என்று என்‌ 
தகப்பனார்‌ வழக்காடினார்‌. உயில்‌, பந்தகம்‌, அடமானம்‌, முன்‌ பாத்தியம்‌, பின்‌ 
பாத்தியம்‌ - இப்படி என்னவெல்லாமோ 'கொளறுபடிபிகேஷன்‌'கள்‌ கிளம்பின; கேஸ்‌, 
ஜில்லா கோர்ட்டில்‌ ஏழு வருஷமும்‌, ஹைகோர்ட்டில்‌ ஆறு வருஷமும்‌, பிரிவி 
கெளன்ஸிலில்‌ மூன்று வருஷமும்‌, மறுபடி ஹைகோர்ட்டில்‌ எட்டு வருஷமும்‌ நடந்து 
கடைசியாக ஆறு மாதத்துக்கு முன்பு தான்‌ தீர்ப்பு ஆயிற்று. சொத்துக்கள்‌ எல்லாம்‌ 
என்னைச்‌ சேர்ந்தன. வழக்கு நடந்த வரையில்‌ இந்தப்‌ பங்களாவும்‌ மற்ற 
சொத்துக்களும்‌ ரிஸீவர்‌ வசம்‌ இருந்தன. வீட்டு வாடகை நஷ்டமாகிறதேயென்று 
ரிஸீவருக்கு என்ன கவலை? போதாதற்கு, அதற்கு முன்னாலேயே ஊரில்‌ பேய்‌ வதந்தி 
வேறு கிளம்பிவிட்டது போலிருக்கிறது!" என்று முதலியார்‌ முடித்தார்‌. 


இவ்வாறு, அந்தப்‌ பங்களாவில்‌ இத்தனை நாளும்‌ குடியிருந்த பேய்‌, 'வியாஜ்யம்‌' 
என்னும்‌ பேய்தான்‌ என்று அறிந்து கொண்டவனாய்‌, மனநிம்மதியுடன்‌ முதலியாரிடம்‌ 
உத்தரவு பெற்றுச்‌ சென்றேன்‌. 
40. சந்திரமதி 
1 


சில நாளைக்கு முன்பு, வங்காளி பாஷையிலிருந்து மொழி பெயர்த்த "காதல்‌ சக்கரம்‌" 
என்னும்‌ கட்டுரையை நான்‌ படிக்க நேர்ந்தபோது, எங்கள்‌ ஊரில்‌ பல வருஷங்களுக்கு 
முன்னர்‌ நடந்த ஒரு சம்பவம்‌ ஞாபகம்‌ வந்தது. மேற்படி கட்டுரை விஷயத்துக்கும்‌, நான்‌ 
சொல்லப்‌ போகும்‌ சம்பவத்துக்கும்‌ அதிக சம்பந்தமில்லையென்பது உண்மைதான்‌. 
ஆனால்‌ தலைப்பு மட்டும்‌ இரண்டுக்கும்‌ பொருத்தமானது. நான்‌ சொல்லப்போவது ஒரு 
காதல்‌ சம்பவமே. அதற்கு, ஒரு சக்கரம்‌ அன்று - நாலு சக்கரங்கள்‌ உதவி செய்தன. 


என்னுடைய கதையில்‌ ஒரு மோட்டார்‌ வண்டி முக்கியமான ஸ்தானத்தை வகிக்கிறது. 


189 


தயவு செய்து இருபத்தைந்து வருஷம்‌ பின்னால்‌ போங்கள்‌. அப்போது என்னுடைய 
பள்ளிக்கூடத்தில்‌ இப்போதுள்ளது போன்ற ஆடம்பரம்‌ ஒன்றும்‌ கிடையாது. கட்டிடம்‌ 
இல்லை; பெஞ்சு, நாற்காலி கூட இல்லை. கீற்றுக்‌ கொட்டகையில்‌ தான்‌ பள்ளிக்கூடம்‌ 
நடந்தது. கீழே மணலைக்‌ கொட்டிப்‌ பரப்பியிருந்தது. வெறும்‌ பலகைகளை 
வரிசையாக போட்டுப்‌ பிள்ளைகள்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. ஆனால்‌ அந்தக்‌ காலத்தில்‌ 
பிள்ளைகளுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுப்பதென்றால்‌ எனக்கு வெகு உற்சாகமிருந்தது; 


பிள்ளைகளும்‌ உற்சாகமாகப்‌ படித்தார்கள்‌. 


நான்‌ சொல்லும்‌ காலத்தில்‌ பள்ளிக்கூடத்தில்‌ முப்பது குழந்தைகள்‌ இருந்தன. 
அக்கிரகாரத்திலிருந்து ஐந்து குழந்தைகள்‌; வேளாளத்‌ தெருவிலிருந்து எழெட்டுப்‌ பேர்‌; 
பாக்கிக்‌ குழந்தைகள்‌ குடியானத்‌ தெருவிலிருந்து வந்தன. 


குடியானக்‌ குழந்தைகளில்‌ நாலைந்து பெண்களும்‌ இருந்தார்கள்‌. அவர்களில்‌ 
ஒருத்திக்குச்‌ சந்திரமதி என்று பெயர்‌. அவள்‌ நாட்டாண்மைக்கார நல்லானின்‌ மகள்‌. 
தாயில்லாக்‌ குழந்தை. அவளைப்‌ பார்க்கும்‌ போதெல்லாம்‌ எனக்கு பாரதியாரின்‌ பின்‌ 
வரும்‌ வரிகள்‌ ஞாபகத்துக்கு வரும்‌: 


'பச்சைக்‌ குழந்தையடி - கண்ணில்‌ 
பாவையடி சந்திரமதி 
இச்சைக்கினிய மது - என்‌ 
இருவிழிக்குத்‌ தேன்நிலவு." 


அவளுடைய முகத்தில்‌ களை சொட்டிற்று. கருவண்டுகளைப்‌ போன்ற அவளுடைய 
பரந்த கண்கள்‌ யாருடைய உள்ளத்தையும்‌ கொள்ளை கொள்ளும்‌. தலை மயிரை 
அலட்சியமாய்‌ எடுத்து ஒரு சொருக்குப்‌ போட்டுக்‌ கொண்டு வருவாள்‌. அப்போது 
அவளைப்‌ பார்த்தால்‌ பண்டை காலத்துத்‌ திறமை வாய்ந்த சிற்பி ஒருவன்‌ சாமுத்திரிகா 
லட்சணத்தில்‌ அணுவளவும்‌ பிசகாமல்‌ அமைத்த ஒரு சிலை உயிர்‌ பெற்று நடந்து 
வருவது போல்‌ தோன்றும்‌. 


அழகைப்‌ போலவே சமர்த்து. அவளுடைய வகுப்பில்‌ அவள்தான்‌ எப்போதும்‌ 


முதலாவதாயிருப்பாள்‌. அவளைப்‌ பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்தியபோது 
எனக்குண்டான துக்கத்தைச்‌ சொல்லி முடியாது. நமது சமூக நிலைமையைப்‌ பற்றி 


190 


நினைத்து அடிக்கடி வருந்துவேன்‌. வேறொரு தேசமாயிருந்தால்‌, இந்த மாதிரி அழகும்‌ 
சமர்த்துமுள்ள பெண்கள்‌ வருங்காலத்தில்‌ எவ்வளவோ முன்னுக்கு வருவார்கள்‌. 
இந்நாட்டிலோ, சின்ன சாதி - பெரிய சாதி, ஏழை - பணக்காரன்‌ முதலிய எவ்வளவோ 
வித்தியாசங்கள்‌, கட்டுப்பாடுகள்‌. பெண்‌ குலத்தின்‌ பெருமை பிரகாசிப்பதற்கு வழியே 
கிடையாது. வயதாகும்போது இந்தப்‌ பெண்ணை யாராவது ஒரு குடிகாரன்‌ கழுத்தில்‌ 
கட்டிவிடுவார்கள்‌; அடியும்‌ உதையும்‌ பட்டு எப்படியோ காலத்தைக்‌ கழித்து விட்டு, 
கடைசியில்‌ எல்லாரும்‌ போக வேண்டிய இடத்துக்குப்‌ போய்ச்‌ சேர்வாள்‌. 


இவ்வாறெல்லாம்‌ நான்‌ எண்ணமிட்டதுண்டு. 


நாலைந்து வருஷங்கள்‌ சென்றன. சந்திரமதி நான்‌ எதிர்‌ பார்த்தது போலவே அழகு 


வடியும்‌ இளமங்கையானாள்‌. அவளுடைய கல்யாணமும்‌ நான்‌ எதிர்பார்த்தது 
போலவே நடக்குமென்று தோன்றிற்று. குளக்கரைக்கோ, ஆற்றங்கரைக்கோ நான்‌ 
போகும்போது சில சமயம்‌ சந்திரமதி எதிர்ப்படுவாள்‌. "ஸார்‌! செளக்கியந்தானா?" 


என்று கேட்பாள்‌. எனக்கு உடம்பு பூரித்துப்‌ போகும்‌. ஒருநாள்‌ காலை நேரத்தில்‌ 


குளக்கரையில்‌ இருந்த இலுப்பந்தோப்பில்‌ தரையிலே புஷ்பப்பாவாடை விரித்தது 
போல உதிர்ந்திருந்த இலுப்பைப்‌ பூக்களை அவள்‌ திரட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌. மேலே 
மரக்கிளைகளில்‌ நானாவிதமான பட்சிகள்‌ பாடிக்கொண்டிருந்தன. இலுப்பைப்‌ பூவின்‌ 
மனோகரமான மணம்‌ கம்மென்று வீசிக்கொண்டிருந்தது! அந்தக்‌ காட்சியும்‌, கீதமும்‌, 
மணமும்‌ என்னைப்‌ பூரணமாய்‌ வசீகரித்தன. அவ்விடத்தில்‌ சற்று நின்று, "என்ன, 
சந்திரமதி! உனக்குக்‌ கல்யாணமாமே?" என்று சிரித்துக்‌ கொண்டே கேட்டேன்‌. 
அவளுடைய கண்களில்‌ ஜலம்‌ துளித்ததைக்‌ கண்டதும்‌, என்னுடைய சிரிப்பு 


சாம்பலாகிவிட்டது. 


"ஸார்‌! நான்‌ சொல்றதைக்‌ கேளுங்கள்‌. என்னை நீங்கள்‌ கட்டிக்‌ கொண்டு விடுங்கள்‌. 
நான்‌ வீட்டில்‌ அம்மாவுக்கு ஒத்தாசையாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன்‌" 


என்றாள்‌. 


எனக்கு அப்போது வயது ஐம்பது. ஆனாலும்‌ நாம்‌ இருபத்தைந்து வயது 


இளைஞனாயிருக்கக்‌ கூடாதா என்ற ஏக்கம்‌ உண்டாயிற்று. நான்‌ மட்டும்‌ 
வாலிபனாயிருந்திருந்தால்‌, சந்திரமதியை அந்தக்‌ கறுப்பு மீசைக்காரனுக்குக்‌ 
கலியாணம்‌ செய்து கொடுப்பதைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பேனா? என்னுடைய சாதி, 


சம்பிரதாயம்‌, குலம்‌, கோத்திரம்‌ எல்லாவற்றையும்‌ அவளுக்காகத்‌ தத்தம்‌ செய்யத்‌ 


191 


தயாராயிருப்பேன்‌. அவளுக்காக மோட்சத்தைக்‌ கூடத்‌ தியாகம்‌ செய்வேன்‌. ஆனால்‌ 
என்ன பிரயோஜனம்‌? சீதைக்குச்‌ சுயம்வரம்‌ வைத்து ஜனகர்‌, "உலகத்தில்‌ ஆண்மையும்‌ 
வீரமும்‌ அற்று போய்விட்டனவா?" என்று கதறினாராமே, அந்த மாதிரி தான்‌ நானும்‌ 
"நம்‌ தேசத்தில்‌ வாலிபமும்‌ தீரமும்‌ நசித்துப்‌ போய்‌ விட்டனவா!" என்று நினைத்து 
வருந்தினேன்‌. 


இப்போது, இந்தக்‌ கதையில்‌ சில புதிய பாத்திரங்களை உங்களுக்கு நான்‌ 
அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ தான்‌ மேலே நான்‌ 

குறிப்பிட்ட கறுப்பு மீசைக்காரன்‌. அவனுக்கு வயது நாற்பத்தைந்துக்கு மேல்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ தலைமயிருக்கும்‌, மீசைக்கும்‌ ஏதோ வர்ணம்‌ தடவி, நரை விழுந்தது 


தெரியாமல்‌ பாதுகாத்து வந்தான்‌. அவனுக்குக்‌ 'கறுப்பு மீசைக்காரன்‌" என்றும்‌, 
'அக்கரையான்‌' என்றும்‌ பெயர்‌ வழங்கி வந்தது. அக்கரைச்‌ சீமையில்‌ அவன்‌ என்ன 
அக்கிரமம்‌ செய்தானோ, யார்‌ குடியைக்‌ கெடுத்தானோ, நிறையப்‌ பணத்துடன்‌ 
நாலைந்து வருஷத்துக்கு முன்னால்‌ எங்களூருக்கு வந்து சேர்ந்தான்‌. கொஞ்சம்‌ நிலமும்‌ 
வாங்கியிருந்தான்‌. நிலம்‌ வாங்குவதற்கும்‌ சாகுபடி செய்வதற்கும்‌ நல்லான்‌ அவனுக்கு 


உதவி செய்தான்‌. 


நல்லான்‌ ஊருக்கு நாட்டாண்மைக்காரனானாலும்‌ சொத்து ஒன்றுமில்லாதவன்‌. ஏதோ 
கொஞ்சம்‌ இருந்ததைக்‌ கள்ளுக்கடைக்குத்‌ தொலைத்துவிட்டான்‌. அக்கரையானும்‌ 
அப்படியொன்றும்‌ மதுவிலக்கில்‌ தீவிரமானவனல்ல. ஆகவே, இருவருக்கும்‌ சிநேகம்‌ 
நாளுக்கு நாள்‌ முதிர்ந்து வந்தது. கடைசியில்‌ நல்லான்‌ தன்‌ பெண்‌ சந்திரமதியைக்‌ 
கறுப்பு மீசைக்காரனுக்குக்‌ கட்டிக்‌ கொடுத்துவிடப்‌ போவதாய்‌ ஊரில்‌ ஒரு வதந்தி 
பிறந்தது. 


நல்லானுடைய நோக்கம்‌ என்னவோ அவ்வளவு கெட்டது என்று சொல்லமுடியாது. 
அக்கரையானுக்கு நல்ல சொத்திருந்தது. பெண்டாட்டியா, பிள்ளையா ஒன்றும்‌ 
இல்லை. சந்திரமதியை அவனுக்குக்‌ கட்டிக்‌ கொடுத்தால்‌, அவ்வளவு சொத்துக்கும்‌ 
அவளே எஜமானியாவாள்‌. எனவே, நல்லான்‌ தன்‌ பெண்ணின்‌ நன்மையைத்தான்‌ 
கோரினான்‌. ஆனால்‌ அவளுடைய மனநிலை இன்னதென்பதை அவன்‌ உணர்ந்து 


கொள்ளவில்லை; உணர முயற்சி செய்யவுமில்லை. 


192 


அவளுடைய மனநிலை எனக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது. அதைப்‌ பூரணமாக அறிந்து 
கொண்டு விட்டதாகவே ஒரு சமயம்‌ நான்‌ எண்ணியதுண்டு. அது எவ்வளவு தவறான 


எண்ணமென்று பின்னால்‌ தெரிந்தது. தலை நரைத்த கிழவனாகிய எனக்கு, இளம்‌ 
பெண்ணின்‌ ஹிருதயம்‌ எவ்வாறு தெரியும்‌? நிற்க. 


எங்கள்‌ கிராமத்துக்கு அடுத்த கிராமத்தில்‌ ஒரு பெரிய ஜமீன்தார்‌ இருந்தார்‌. 
அவருடைய பிள்ளைகள்‌ சிறு பிள்ளைகளாயிருந்த போது என்னிடம்‌ படித்தார்கள்‌. 
பிறகு அவர்கள்‌ சமீபத்திலுள்ள பட்டணத்துக்குப்‌ போய்‌ ஹைஸ்கூலில்‌ சேர்ந்து 
படித்தார்கள்‌. பட்டணத்து ஹைஸ்கூல்களின்‌ சமாசாரந்தான்‌ உங்களுக்குத்‌ தெரியுமே? 
வருஷத்தில்‌ பாதி நாளைக்குமேல்‌ விடுமுறைதான்‌. விடுமுறைக்காகப்‌ பிள்ளைகள்‌ 
ஊருக்கு வரும்போதெல்லாம்‌ அவர்களை ஜமீன்தார்‌ என்னிடம்‌ அனுப்பி வைப்பார்‌. 
இந்தப்‌ பிள்ளைகளுடன்‌ ஜமீன்தாரின்‌ மைத்துனர்‌ மகன்‌ ஒருவனும்‌ வருவான்‌. அவன்‌ 
பெயர்‌ துரையப்பன்‌. முதலிலே இந்தப்‌ பையனை அவ்வளவாக எனக்குப்‌ 


பிடிக்கவில்லை. டாப்பு ஜெரப்பு அதிகம்‌; ரொம்பக்‌ கர்வக்காரன்‌; பெரியவர்களிடம்‌ 


மட்டுமரியாதை கிடையாது. "ஐயோ! இந்த டம்பாச்சாரியோடு சேர்ந்து நம்முடைய 


ஜமீன்தாரின்‌ நல்ல பிள்ளைகளும்‌ கெட்டுப்‌ போவார்களே!" என்று கவலைப்பட்டேன்‌. 


ஆனால்‌ நாளடைவில்‌ அந்தப்‌ பையன்மேல்‌ இருந்த வெறுப்பு எனக்குக்‌ குறைந்து 
வந்தது. அவன்‌ மேல்‌ அபிமானங்கூட உண்டாயிற்று. அதற்கு காரணம்‌ என்னவென்று 
சொன்னால்‌ நீங்கள்‌ ஆச்சரியப்படுவீர்கள்‌. என்னைப்‌ பற்றிக்‌ கூட ஒரு மாதிரி 
நினைக்கத்‌ தொடங்குவீர்கள்‌. ஆனாலும்‌ உண்மையைச்‌ சொல்லத்தானே வேண்டும்‌? 
துரையப்பனையும்‌ சந்திரமதியையும்‌ பற்றி ஊரில்‌ வதந்தி உண்டாகிப்‌ பரவிற்று. 
கோவிலிலும்‌, குளக்கரையிலும்‌, மாந்தோப்பிலும்‌, களத்து மேட்டிலும்‌ துரையப்பனும்‌ 
சந்திரமதியும்‌ சந்திப்பதாகப்‌ பேச்சு ஏற்பட்டது. ஒன்றைப்‌ பத்தாகச்‌ சொல்லுவதுதான்‌ 
நம்முடைய ஊர்‌ வழக்கமாயிற்றே. ஆகையால்‌, இந்தப்‌ பேச்சை நான்‌ முழுதும்‌ 
நம்பவில்லை. ஆனாலும்‌ அது உண்மையாயிருக்கக்கூடாதவென்று ஆசைப்பட்டேன்‌. 


சந்திரமதிக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்‌ வந்தாலும்‌ தகும்‌. எப்படியாவது அவள்‌ 
கறுப்பு மீசைக்காரனுக்கு வாழ்க்கைப்படாமல்‌ இருந்தால்‌ நல்லது. துரையப்பன்‌ 


பணக்காரனாயிருக்கலாம்‌; சந்திரமதி ஏழையாயிருக்கலாம்‌. அவர்களுடைய 
சாதிகளிலும்‌ ஏற்றத்‌ தாழ்வு இருக்கலாம்‌. இதனாலெல்லாம்‌ என்ன மோசம்‌? அவர்கள்‌ 


இருவரும்‌ கலியாணம்‌ செய்து கொண்டு ஏன்‌ சுகமாயிருக்கக்‌ கூடாது? 


193 


வதந்தியில்‌ கொஞ்சம்‌ உண்மை உண்டென்று எனக்குச்‌ சீக்கிரத்தில்‌ தெரிய வந்தது. ஒரு 
நாள்‌ அந்தக்‌ கறுப்பு மீசைக்காரன்‌ - அவன்‌ மோரக்கட்டையில்‌ இடி விழ! - என்னிடம்‌ 
வந்தான்‌. "ஸார்‌! அப்புறம்‌ என்மேல்‌ தப்புச்‌ சொல்லாதேங்கோ. யாரோ ஒரு 
வெள்ளாழப்‌ பையன்‌ வருகிறானாமே இங்கே, துரையப்பன்‌ என்று - அவன்‌ இனிமேல்‌ 
இந்த ஊர்ப்பக்கம்‌ தலைக்‌ காட்டக்‌ கூடாது. அப்படித்‌ தலை காட்டினால்‌, வெட்டி 


மடைவாயில்‌ வைத்துவிடுவேன்‌!" என்றான்‌. இந்த உருட்டலுக்கெல்லாம்‌ நானா 


பயப்படுகிறவன்‌? துரையப்பனுடைய தகப்பனார்‌ லேசுபட்டவரல்ல வென்றும்‌, 
கவர்மெண்டே அவர்‌ கைக்குள்‌ அடக்கமென்றால்‌, துரையப்பன்‌ மேல்‌ யாராவது 
கையை வைத்தாலும்‌ போதும்‌, அவன்‌ கதி அதோகதிதான்‌ என்றும்‌ நான்‌ திரும்பிப்‌ 
பயமுறுத்தினேன்‌. "எல்லாம்‌ சீக்கிரம்‌ பார்க்கலாம்‌!" என்று அக்கரையான்‌ உறுமிக்‌ 


கொண்டு போய்விட்டான்‌. 


இன்னும்‌ ஒரே ஒரு புதிய ஆளை உங்களுக்கு நான்‌ தெரியப்படுத்தியாகவேண்டும்‌. 
அவனுடைய பெயர்‌ நாகரத்தினம்‌. குடியானப்‌ பையன்‌. இவனைப்‌ பற்றி 
எப்படியெல்லாம்‌ என்னுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்‌ கொள்ள வேண்டி வந்தது 
என்பதை நினைக்கும்‌ போது எனக்கே வெட்கமாயிருக்கிறது. அவனும்‌ நாலாம்‌ வகுப்பு 
வரையில்‌ என்‌ பள்ளிக்கூடத்தில்‌ படித்தவன்‌ தான்‌. அப்புறம்‌ விவசாயத்தில்‌ அவன்‌ 
தகப்பனுக்கு ஒத்தாசையாக வேலை செய்யத்‌ தொடங்கினான்‌. தகப்பன்‌ இறந்த பிறகு 
அவன்‌ விவசாயத்தை விட்டுவிட்டான்‌. ஒரு வண்டியும்‌ இரண்டு காளைகளும்‌ வாங்கி, 
சத்த வண்டி ஓட்டத்‌ தொடங்கினான்‌. இந்தத்‌ தொழிலில்‌ அவன்‌ உல்லாசமாகக்‌ காலங்‌ 
கழித்தானென்றே சொல்லவேண்டும்‌. சில நாள்‌ நான்‌ பார்த்திருக்கிறேன்‌; அவன்‌ 
சத்தத்துக்கு வண்டி அடித்து விட்டுத்‌ திரும்பி வெறும்‌ வண்டியைச்‌ சாலையோடு ஓட்டிக்‌ 
கொண்டு வருவான்‌. அப்போதெல்லாம்‌ 


'மானா மருதையிலே - ஒரு 


மருக்‌ கொழுந்து கூடைக்காரி!' 


என்று வாய்விட்டு உல்லாசமாகப்‌ பாடுவான்‌. அதைக்‌ கேட்கும்போது, எனக்குக்கூட, 
இந்தப்‌ பிள்ளைகளுடன்‌ டானா, டாவன்னா என்று மாரடித்துக்‌ கொண்டிருப்பதை 


விட்டு வண்டி ஓட்டத்‌ தொடங்கலாமா என்று தோன்றும்‌. 


இப்படிக்‌ குஷாலாக இருந்தவனுக்கு மறுபடியும்‌ படிப்பில்‌ ருசியுண்டானது எனக்கு 
மிகவும்‌ வியப்பளித்தது. ஒரு நாள்‌ என்னிடம்‌ வந்து, தான்‌ படித்ததெல்லாம்‌ மறந்து 


194 


போகிறதென்றும்‌, மறுபடியும்‌ படிக்கவேண்டுமென்றும்‌, இங்கிலீஷ்‌ கற்றுக்‌ 
கொள்ளக்கூட ஆசையாயிருக்கிறதென்றும்‌ சொன்னான்‌. இராத்திரியில்‌ தினம்‌ வந்து 
படிப்பதாகக்‌ கூறினான்‌. நான்‌ மகிழ்ச்சியுடன்‌ அவனுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்க ஒப்புக்‌ 


கொண்டேன்‌. 


குடியானப்‌ பிள்ளைகளுக்குள்ளே நாகரத்தினத்தைப்‌ போன்ற புத்திசாலியைக்‌ காண்பது 


அரிது. சீக்கிரம்‌ அவனுக்குப்‌ படிப்பு வந்தது. அக்கறையுடனும்‌ படித்தான்‌. என்னிடம்‌ 
அவனுக்கிருந்த பக்தி விசுவாசத்தையோ சொல்லி முடியாது. அப்படிப்பட்டவனிடம்‌ 


எனக்கு மிகவும்‌ நல்ல அபிப்பிராயம்‌ இருந்ததில்‌ வியப்பில்லையல்லவா? ஒருநாள்‌ 
ராத்திரி அந்த நல்ல அபிப்பிராயம்‌ அடியோடு மாறிப்‌ போயிற்று. "இந்த விஷப்‌ 
பாம்பையா இத்தனை நாளும்‌ நல்லவன்‌ என்று நினைத்திருந்தோம்‌?" என்று 
வியப்புண்டாயிற்று. 


கதையில்‌ முக்கியமான இடம்‌ இப்போதுதான்‌ வருகிறது. துரையப்பனையும்‌, 
சந்திரமதியையும்‌ பற்றிய வதந்தி ஏற்பட்டு ஒரு வருஷத்திற்கு மேலாகிவிட்டது. 
சங்கராந்தி விடுமுறைக்கு ஜமீன்தார்‌ பிள்ளைகளும்‌ துரையப்பனும்‌ வந்திருந்த போது 
ஏதாவது நடக்குமென்று எதிர்பார்த்தேன்‌. ஒன்றும்‌ நடக்கவில்லை. தை சென்று, 
மாசியும்‌ பிறந்து விட்டது. சித்திரையில்‌ சந்திரமதிக்கும்‌ கறுப்பு மீசைக்காரனுக்கும்‌ 
கல்யாணம்‌ நடக்குமென்று கேள்விப்பட்டேன்‌. இதனால்‌ எனக்கு மிகுந்த மனவருத்தம்‌ 


உண்டாயிற்று. 


சில தினங்கள்‌ மாலை நேரத்தில்‌ நான்‌ ஆற்றங்கரையில்‌ உலாவச்‌ செல்வதுண்டு. 
அன்று வழக்கம்போல்‌ சென்றவன்‌ வாய்க்கால்‌ மதகின்மேல்‌ உட்கார்ந்து 
சந்திரமதியைப்‌ பற்றிய சிந்தனையில்‌ வெகுநேரம்‌ ஆழ்ந்திருந்துவிட்டேன்‌. நன்றாக 
இருட்டிவிட்டது. நிலவு கிடையாது. "சரி, போகலாம்‌" என்று எண்ணியபோது, 
மதகுக்கடியில்‌ ஏதோ பேச்சுக்‌ குரல்‌ கேட்டது. இருட்டிய பிறகு ஆற்று மணலோடு 
நடந்து யாரோ அங்கு வந்திருக்க வேண்டும்‌. பேச்சில்‌ 'வெள்ளாழப்‌ பையன்‌", 'சந்திரமதி' 
என்ற சொற்கள்‌ காதில்‌ விழவே உற்றுக்‌ கவனித்தேன்‌. குரலிலிருந்து, பேசியவர்கள்‌ 


நல்லானும்‌, கறுப்பு மீசைக்காரனும்‌, நாகரத்தினமும்‌ என்று தெரிந்தது. 


நல்லான்‌, கறுப்பு மீசைக்காரன்‌ இவர்களுடனே நாகரத்தினமும்‌ இருந்ததுதான்‌ எனக்கு 


195 


வியப்பு அளித்தது. அவர்கள்‌ என்ன பேசுகிறார்கள்‌ என்று கேட்க ஆவலுண்டாயிற்று. 
சமய சந்தர்ப்பங்களும்‌ அதற்கு உதவி செய்தன. அவர்கள்‌ பேசியதைக்‌ கேட்கக்‌ கேட்க 
எனக்குக்‌ கோபம்‌ பொங்கிக்‌ கொண்டிருந்தது. "அட பாவிகளா! இப்படியா சூழ்ச்சி 
செய்கிறீர்கள்‌! வெளிப்‌ பார்வைக்குச்‌ சாதுவைப்‌ போல்‌ தோன்றிய இந்த 
நாகரத்தினத்தின்‌ வஞ்ச நெஞ்சந்தான்‌ என்ன!" 


என்னை அறியாமல்‌, "அடே படுபாவி!" என்ற வார்த்தைகள்‌ என்‌ வாயிலிருந்து 
வந்துவிட்டன. "யார்‌ அங்கே?" என்று ஒரு குரல்‌ கேட்டது. "ஏன்‌, நான்‌ தான்‌!" 
என்றேன்‌. அடுத்த நிமிஷம்‌ மூன்று பேரும்‌ வந்து என்னைச்‌ சூழ்ந்து கொண்டார்கள்‌. 
அக்கரையான்‌, தன்‌ மடியில்‌ செருகியிருந்த கொடுவாளைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ 
கொண்டான்‌. "இதோ பாருங்க, ஸார்‌! இந்தக்‌ கொடுவாளால்‌ சிங்கப்பூரில்‌ ஒன்பது 
பேரின்‌ தலையைச்‌ சீவியிருக்கிறேன்‌ நான்‌; தெரியுமா?" என்றான்‌. அவன்‌ வாயிலிருந்து 
சாராய நாற்றம்‌ குப்பென்று அடித்தது. 


அந்தக்‌ கும்மிருட்டில்‌, நிர்மானுஷ்யமான இடத்தில்‌ அவன்‌ அப்படிப்‌ பேசியது எனக்குப்‌ 
பயத்தை உண்டாக்கிற்று. கை கால்கள்‌ வெடவெடத்தன. மேலும்‌ அவன்‌ தொடர்ந்து, 
"நாங்கள்‌ பேசியது உங்கள்‌ காதில்‌ விழுந்திருக்கும்‌. அதை வேறு யாரிடமும்‌ 
சொல்வதில்லையென்று உங்கள்‌ தலைமேல்‌ அடித்துச்‌ சத்தியம்‌ செய்யுங்கள்‌. 
இல்லாவிட்டால்‌ இங்கேயே உங்களை வெட்டி இந்த மதகின்‌ அடியில்‌ புதைத்து 
விடுவேன்‌" என்றான்‌. 


வாழ்க்கையில்‌ நம்முடைய குணத்தைச்‌ சோதிக்கக்‌ கூடிய சில சந்தர்ப்பங்கள்‌ 
ஏற்படுகின்றன; அந்த சந்தர்ப்பங்களில்‌ தீரத்துடன்‌ நடந்துகொள்ள நாம்‌ தவறி 
விடுகிறோம்‌. பிறகு வாழ்நாள்‌ முழுவதும்‌, "அடாடா! அப்படிச்‌ செய்தோமா? இப்படிச்‌ 
செய்தோமா" என்று சிந்தித்துக்‌ கவலைப்படுகிறோம்‌. 


கறுப்பு மீசைக்காரன்‌ என்னைப்‌ பயமுறுத்தியபோது, "போ! உன்னாலானதைச்‌ செய்து 
கொள்‌; நான்‌ வாக்குறுதி ஒன்றும்‌ கொடுக்க மாட்டேன்‌" என்று நான்‌ சொல்லியிருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ அப்படிச்‌ சொல்ல எனக்குத்‌ தைரியம்‌ வரவில்லை. "எனக்கென்ன 


அப்பா வந்தது? உங்கள்‌ வினை. நான்‌ தலையிடலை. நான்‌ ஒருவரிடமும்‌ 


196 


சொல்லவில்லை" என்றேன்‌. கறுப்பு மீசைக்காரன்‌ அது போதாது என்றான்‌. அவன்‌ 


இஷ்டப்படி, "சத்தியமாய்‌" என்று சொல்லித்‌ தலையில்‌ அடித்துக்‌ கொடுத்தேன்‌. 


அவர்களுடைய சம்பாஷணை இன்னதென்பதை இங்கே நான்‌ எழுதினாலும்‌ 
சத்தியத்தை மீறியதாகுமென்று பயப்படுகிறேன்‌. ஆதலின்‌, பின்னால்‌ நடந்த 
சம்பவங்களை மட்டும்‌ கதையைப்‌ போல்‌ எழுதிச்‌ சொல்கிறேன்‌. அவற்றிலிருந்தே, 
மேற்படி சம்பாஷணையின்‌ போக்கை நீங்கள்‌ ஊகித்து அறிந்து கொள்ளலாம்‌. 


"ஞான ரதம்‌" என்னும்‌ நூலில்‌ கந்தர்வலோகத்து 'மதனன்‌ விழா'வைப்‌ பற்றிப்‌ 
படித்திருப்பீர்கள்‌. எங்கள்‌ ஊர்‌ குடியானத்‌ தெருவிலும்‌ மாசி மாதத்துப்‌ 
பெளர்ணமியன்று காமன்‌ பண்டிகை கொண்டாடுவார்கள்‌. பாரதியார்‌ வர்ணித்திருக்கும்‌ 
கந்தர்வலோக விழாவிலுள்ள செளந்தரிய அற்புதம்‌ ஒன்றும்‌ இங்கே கிடையாது. 
'நுண்வான்‌' கொண்டு அமைக்கப்பட்ட பதுமைகள்‌, 'சைத்ரிக்‌' ஜீவன்‌ பெற்ற 
சித்திரங்கள்‌, மாடநிலத்து மண்டபங்கள்‌, ஸுரிய காந்தக்‌ கல்மேடைகள்‌, அழகே 
உருவெடுத்த கந்தர்வ யுவர்கள்‌, யுவதிகள்‌, அவர்கள்‌ இணையிணையாக 
வட்டங்களிட்டுக்‌ கூத்தாடும்‌ காட்சிகள்‌ முதலியவற்றை எங்கள்‌ ஊர்‌ மதனன்‌ விழாவில்‌ 
பார்க்க முடியாது. ஆனால்‌ கந்தர்வலோகத்துக்கும்‌ மண்ணுலகத்துக்கும்‌ பொதுவான 
அம்சம்‌ ஒன்றுமட்டும்‌ உண்டு. அது தான்‌ பூரண சந்திரனின்‌ மோகன நிலவு. குப்பைக்‌ 
கூளங்கள்‌ நிறைந்து தரித்திரம்‌ தாண்டவமாடும்‌ எங்கள்‌ கிராமத்திலே கூட மாசி 
மாதத்துப்‌ பெளர்ணமியன்று இரவு செளந்தரிய தேவதை கொலுவீற்றிருப்பாள்‌. 


இன்னொரு விதத்திலும்‌, கந்தர்வலோக மதனன்‌ விழாவுக்கும்‌, எங்கள்‌ ஊர்‌ மன்மதசாமி 
உற்சவத்துக்கும்‌ ஒற்றுமை உண்டு; அதாவது விழாவில்‌ கலந்துகொள்வோர்‌ காட்டும்‌ 


உற்சாகத்தில்‌, தொண்டு கிழவர்‌ முதல்‌ குஞ்சு குழந்தைகள்‌ வரையில்‌ இரவு முழுதும்‌ 
மெய்மறந்து களிப்புக்‌ கடலில்‌ மூழ்கியிருப்பார்கள்‌. 


தந்தத்தையொத்த வெண்ணிறத்‌ தென்னங்குருத்துகளைக்‌ கொண்டு சப்பரம்‌ 
கட்டுவார்கள்‌. அதில்‌ சிவபெருமான்‌ படம்‌ ஒன்றை வைத்து ஊர்வலம்‌ விடுவார்கள்‌. 
சப்பரத்துக்கு எதிரில்‌ மன்மதவேஷமும்‌, ரதிவேஷமும்‌ போட்டு இரண்டு பிள்ளைகளை 
நிறுத்தியிருப்பார்கள்‌. மன்மதன்‌ கையில்‌ ஒரு வில்லை வைத்துக்‌ கொண்டு பாணம்‌ 
விடுவதுபோல்‌ சைகை காட்டிக்‌ கொண்டிருப்பான்‌. ரதி, "வேண்டாம்‌, வேண்டாம்‌" 


என்று சமிக்ஞை செய்து கொண்டிருப்பாள்‌. இப்படி ஊர்வலம்‌ விட்டு, இரவு பின்‌ 


197 


ஜாமத்தில்‌ வெள்ளி முளைக்கும்‌ நேரத்தில்தான்‌ மன்மதசாமி கோவிலுக்கு வந்து 
சேர்வார்கள்‌. பிறகு மன்மத தகனம்‌ நடக்கும்‌. பின்னர்‌, எல்லாரும்‌ கும்பலாய்க்‌ 


குளத்திற்குச்‌ சென்று ஸ்நானம்‌ செய்துவிட்டு வீடு திரும்புவார்கள்‌. 


யாரோ ஒருவர்‌ எழுதியிருந்தாரே, அதுபோல்‌, சிவபெருமான்‌ ஒரு சிறந்த ரஸிகர்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. பாருங்கள்‌, அவர்‌ மன்மதனுடைய உடலை எரித்துவிட்டு, 
அவனுடைய சக்தியை மட்டும்‌ உலகத்தில்‌ விட்டு வைத்திருக்கிறார்‌! இதற்குப்‌ பதிலாக, 
அவர்‌ மன்மதனுடைய உடலைச்‌ சும்மா விட்டுவிட்டு, அவனுடைய சக்தியை 
அழித்திருந்தாரானால்‌, உலகம்‌ எவ்வளவு வெறுமையாய்ப்‌ போயிருக்கும்‌? வாழ்க்கை 


எவ்வளவு விரஸமாயிருந்திருக்கும்‌? 


மன்மத தகனம்‌ நடைபெற்ற அன்றிரவிலேயே, வேறொரு பக்கம்‌ அவனுடைய சக்தி 
வேலை செய்து கொண்டிருந்தது. எங்கள்‌ கிராமத்திற்கு மேற்கே அரை மைல்‌ தூரத்தில்‌ 
பெரிய சாலை போகின்றது. அதற்குக்‌ கிராமத்திலிருந்து கிளைப்பாதை வழியாகப்‌ 
போக வேண்டும்‌. கிளைப்பாதை பெரிய சாலையுடன்‌ சேரும்‌ இடத்தில்‌ இருபுறமும்‌ 
மரங்கள்‌ அடர்த்தியாயிருக்கின்றன. அவ்விடத்தில்‌ அன்று இரவு வெள்ளி முளைக்கும்‌ 
நேரத்திலே ஒரு மோட்டார்‌ வண்டி நின்று கொண்டிருந்தது. அதில்‌ டிரைவருடைய 
ஆசனத்தில்‌ துரையப்பன்‌ உட்கார்ந்திருந்தான்‌. கிளைப்பாதையை அவன்‌ அடிக்கடி 
நோக்கிக்‌ கொண்டிருந்தான்‌. 


சற்று நேரத்துக்கெல்லாம்‌ கிளைப்பாதையில்‌ இரண்டு உருவங்கள்‌ தென்பட்டன. 

அவை அருகில்‌ நெருங்கிய போது, சந்திரமதியும்‌ நாகரத்தினமும்‌ என்று தெரிய வந்தது. 
மேற்குத்‌ திசையில்‌ அடிவானத்தில்‌ இறங்கிக்‌ கொண்டிருந்த வெளிறிய சந்திரனின்‌ ஒளி 
சந்திரமதியின்‌ முகத்தில்‌ படுங்கால்‌, அவளுடைய இதழ்களில்‌ புன்னகையும்‌, கண்களில்‌ 


நீர்த்துளியும்‌ இருப்பது தெரிய வந்தது. அந்நீர்த்துளிகளில்‌ சில சமயம்‌ நேராகச்‌ 
சந்திரக்கிரணங்கள்‌ விழுந்தபோது, அவை ஒளி வீசும்‌ முத்துக்கள்‌ போல்‌ பிரகாசித்தன. 


மோட்டாரின்‌ அருகில்‌ அவர்கள்‌ வந்ததும்‌, துரையப்பன்‌ சட்டென்று இறங்கிக்‌ கதவைத்‌ 
திறந்தான்‌. சந்திரமதி பின்‌ ஆசனத்திலும்‌, நாகரத்தினம்‌ துரையப்பனுக்குப்‌ பக்கத்திலும்‌ 
உட்கார்ந்தார்கள்‌; வண்டி கிளம்பிற்று; அதே சமயத்தில்‌ தூரத்தில்‌ நெருப்பின்‌ 
ஜுவாலை கிளம்புவது தெரிந்தது; மன்மத தகனத்தின்‌ கோலாகல சப்தம்‌ வந்து 
கொண்டிருந்தது. 


198 


மோட்டார்‌ வண்டி கிராம கிராமந்தரங்களையெல்லாம்‌ கடந்து சென்று காலை சுமார்‌ 
பத்து மணிக்குத்‌ தஞ்சாவூரை நெருங்கிற்று. அப்போதெல்லாம்‌ பட்டணங்களைச்‌ 
சுற்றிலும்‌ சுங்கச்‌ சாவடிகள்‌ உண்டு. மோட்டார்‌ வண்டிக்காரர்கள்‌ சில சமயம்‌ ஏமாற்றி 
விடுகிறார்கள்‌ என்பதற்காக, தூரத்தில்‌ கார்‌ சத்தம்‌ கேட்கும்போதே, ஒரு நீளமான 
மூங்கிலை எடுத்துச்‌ சாலையின்‌ குறுக்கே மாட்டி விடுவார்கள்‌. மோட்டார்கள்‌ 
நின்றுதான்‌ ஆக வேண்டும்‌. துரையப்பனுடைய காரும்‌ சுங்கம்‌ கொடுப்பதற்காக 
நின்றது. அதே சமயத்தில்‌, சுங்கச்சாவடிக்கு அருகிலிருந்த வெற்றிலை பாக்குக்‌ 
கடையிலிருந்து இரண்டு மனிதர்கள்‌ வந்தார்கள்‌. அவர்கள்‌ வண்டியின்‌ அருகில்‌ வந்து, 
கதவைத்‌ திறந்து கொண்டு சந்திரமதியின்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்தார்கள்‌. அவர்கள்‌ வேறு 


யாருமில்லை - கறுப்பு மீசைக்காரனும்‌, நல்லானும்தான்‌! 


துரையப்பன்‌ திகைத்துப்‌ போனான்‌. சுங்க ரசீது கிடைத்தது. மூங்கிலையும்‌ 
எடுத்தாகிவிட்டது. ஆனால்‌ துரையப்பன்‌ வண்டியை ஓட்டவில்லை. 


அக்கரையான்‌ தன்னுடைய பொடி டப்பியை எடுத்து, ஓர்‌ உறிஞ்சு உறிஞ்சினான்‌. 
பிறகு, கையை உதறிக்‌ கொண்டே, "ஏன்‌ தம்பி தாமதம்‌? ஓட்டுங்க; எங்கே 
போகலாமென்று உத்தேசித்து வந்தீங்களோ, அந்த இடத்துக்கே ஓட்டுங்க" என்றான்‌. 


இதற்குள்‌ வேடிக்கை பார்க்க ஜனங்கள்‌ வந்து கூடிவிட்டார்கள்‌. 


அங்கு நிற்பதில்‌ பயனில்லையெனக்‌ கண்ட துரையப்பன்‌ வண்டியை விட்டுக்‌ கொண்டு 
சென்றான்‌. பட்டணத்திற்குள்‌ ஒரு சந்தில்‌ நுழைந்து பூட்டியிருந்த ஒரு வீட்டுக்கெதிரில்‌ 
நிறுத்தினான்‌. நாகரத்தினத்திடம்‌ சாவியைக்‌ கொடுத்துத்‌ திறக்கச்‌ சொன்னான்‌. 


எல்லாரும்‌ வண்டியிலிருந்து இறங்கினார்கள்‌. துரையப்பன்‌ மட்டும்‌ தயங்கினான்‌. 
கறுப்பு மீசைக்காரன்‌ அவனுடைய கையைப்‌ பிடித்து, "வாங்க தம்பி, வாங்க!" என்று 


கூறி இறக்கினான்‌. 


உள்ளே போய்‌ எல்லாரும்‌ உட்கார்ந்த பிறகு, அக்கரையான்‌, "தம்பி! இப்போது என்ன 


சொல்றீங்க?" என்று கேட்டான்‌. 


199 


"என்னத்தைச்‌ சொல்கிறது? இந்தப்‌ பெண்‌ பட்டணம்‌ பார்க்க வேண்டுமென்றாள்‌; 


அழைத்துக்‌ கொண்டு வந்தேன்‌. உங்களுக்கு இஷ்டமில்லையென்றால்‌, 


திரும்பியழைத்துக்‌ கொண்டு போங்கள்‌" என்றான்‌. 


"அப்படியெல்லாம்‌ கோபிக்க வேண்டாம்‌, தம்பி! அப்புறம்‌ நாட்டாமைக்காரர்‌ வீட்டு 
எருமைக்‌ கன்றுக்‌ குட்டி புல்லுத்‌ தின்னாது" என்றான்‌ அக்கரையான்‌. அதைக்‌ கேட்ட 
நல்லான்‌ கொல்லென்று சிரித்தான்‌. 


இப்படிக்‌ கொஞ்ச நேரம்‌ அகடவிகடப்‌ பேச்சு ஆன பிறகு, "அதெல்லாம்‌ இருக்கட்டும்‌, 


தம்பி! மேற்கொண்டு நடக்கிறதைப்‌ பற்றிப்‌ பேசுங்க" என்றான்‌ அக்கரையான்‌. 


"மேற்கொண்டு என்ன நடக்கிறது?" 


"நீங்க சொல்லாவிட்டால்‌, நான்‌ சொல்கிறேன்‌; எப்படியும்‌ நீங்க சந்திரமதியை இட்டுக்‌ 
கொண்டு வந்து விட்டீங்க. மறுபடியும்‌ நாங்க அவளை அழைத்துக்கிட்டுப்‌ போகிறது 
நியாயமில்லை. எப்படியாவது அவள்‌ சுகமாயிருந்தால்‌ நாட்டாமைக்காரருக்குச்‌ 
சந்தோஷந்தான்‌. ஆனால்‌ அந்தப்‌ பெண்ணை வளர்க்கிறதற்கு அவர்‌ ரொம்பப்‌ 
பாடுபட்டிருக்கிறார்‌. ஒரு மூவாயிரம்‌ ரூபாய்‌ கொண்டு வந்து கொடுத்துவிட்டுக்‌ 
குசாலாக அழைத்துக்‌ கொண்டு போங்க. அவ்வளவுதான்‌ நாங்க சொல்கிறது" 


என்றான்‌. 


துரையப்பன்‌ கொஞ்ச நேரம்‌ யோசனை செய்தான்‌. "சரி, மூன்று நாள்‌ எனக்கு 
அவகாசம்‌ கொடுங்கள்‌. பணம்‌ கொண்டு வருகிறேன்‌" என்றான்‌. இதற்கு அவர்கள்‌ 
சம்மதிக்கவே, துரையப்பன்‌ வீட்டை விட்டு வெளியேறி மோட்டாரைச்‌ செலுத்திக்‌ 


கொண்டு சென்றான்‌. அவனுடைய பெட்டி மட்டும்‌ இவர்களிடம்‌ இருந்தது. 


இதெல்லாம்‌ திங்கட்கிழமை நடந்தது. செவ்வாய்‌, புதன்‌, வியாழன்‌ வரையில்‌ அந்த 
வீட்டிலேயே இருக்கத்‌ தீர்மானித்திருந்தார்கள்‌. அவர்களுடைய உத்தேசம்‌ என்ன 
வென்பதை வாசகர்களே ஊகித்திருக்கலாம்‌. துரையப்பன்‌ பணங்‌ கொண்டு வருவான்‌, 


அதை வாங்கிக்‌ கொண்டு அவனை நன்றாய்‌ அடித்துப்‌ போட்டுவிட்டு மற்றவர்கள்‌ 


எல்லாரும்‌ ஊருக்குத்‌ திரும்பிவிடலாமென்று எண்ணியிருந்தார்கள்‌. ஆனால்‌ சந்திரமதி 


200 


அதற்குக்‌ குறுக்கே நின்றாள்‌. துரையப்பன்‌ போனதிலிருந்து அவள்‌ கண்ணீர்விடத்‌ 
தொடங்கி விட்டாள்‌. நாளாக ஆக, அவளுடைய துக்கம்‌ அதிகமாயிற்று. துரையப்பன்‌ 
திரும்பி வரும்போது அவ்வீட்டில்‌ தன்னால்‌ இருக்க முடியாதென்றும்‌, இருந்தால்‌ 
கட்டாயம்‌ அவனிடம்‌ உண்மையைக்‌ கூறி எச்சரிக்கும்படி இருக்கும்‌ என்றும்‌ கூறினாள்‌. 
கடைசியாகப்‌ புதன்கிழமையன்று அவளை ஊருக்கு அனுப்பிவிடத்‌ தீர்மானித்தார்கள்‌. 
நல்லானுக்கு தனியாக இருந்து சமாளிக்கத்‌ தைரியமில்லை. அக்கரையானைத்‌ தனியே 


விட்டுவிட்டுப்‌ போனால்‌ மூவாயிரம்‌ ரூபாயும்‌ தன்னிடம்‌ ரொக்கமாக 


வரவேண்டுமேயென்ற பயமும்‌ அவனுக்கு இருந்தது. ஆகவே, நாகரத்தினத்துடன்‌ 
சந்திரமதியைக்‌ கூட்டி ஊருக்கு அனுப்பிவிடத்‌ தீர்மானித்தார்கள்‌. 


புதன்கிழமை காலையில்‌ நாகரத்தினமும்‌ சந்திரமதியும்‌ திருநாகேசுவரத்துக்கு டிக்கட்‌ 
வாங்கிக்‌ கொண்டு தஞ்சாவூர்‌ ஸ்டேஷனில்‌ ரயில்‌ ஏறினார்கள்‌. துரையப்பனை அடித்து 
ஹிம்ஸிக்கக்‌ கூடாதென்று சந்திரமதி நூறு தடவை மன்றாடி நல்லானிடம்‌ வாக்குறுதி 


வாங்கிக்‌ கொண்டாள்‌; ஆனால்‌ அக்கரையான்‌ வாய்‌ திறக்கவில்லை. 


வியாழக்கிழமை பொழுது விடிந்ததிலிருந்து, துரையப்பன்‌ வருவான்‌, வருவான்‌ என்று 
நல்லானும்‌ கறுப்பு மீசைக்காரனும்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தனர்‌. அவன்‌ 
வரவேயில்லை. "ஓகோ! பையன்‌ ஏமாற்றி விட்டான்‌!" என்று அப்போதுதான்‌ 
அவர்களுக்குத்‌ தோன்றியது. உடனே இரண்டு பேருக்கும்‌ ஒருவித பயம்‌ 
உண்டாகிவிட்டது. ஒரே மூச்சாக ரயில்வே ஸ்டேஷனுக்குச்‌ சென்று ரயிலேறினார்கள்‌. 


வாசகர்களுடைய மனத்தில்‌ நெடு நேரமாயிருந்து வரும்‌ சந்தேகத்தை இப்போது 
நிவர்த்தி செய்கிறேன்‌. "ஏதோ அருகில்‌ இருந்து பார்த்தது போல சொல்கிறீரே, 
இவ்வளவு விவரங்களும்‌ உமக்கு எப்படித்‌ தெரிந்தது?" என்று கேட்பீர்கள்‌. கறுப்பு 
மீசைக்காரனும்‌, நல்லானும்‌ ஒன்று விடாமல்‌ எனக்குச்‌ சொல்லித்தான்‌ தெரிந்து 
கொண்டேன்‌. சனிக்கிழமையன்று அவர்கள்‌ என்னைத்‌ தேடிக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ அப்படி என்னைத்‌ தேடி வந்ததற்குக்‌ காரணம்‌, நாகரத்தினமும்‌ சந்திரமதியும்‌ 
அன்று வரையில்‌ ஊருக்கு வந்து சேராததுதான்‌! 


அதனால்‌ இந்த இரண்டு பேரும்‌ எவ்வளவு திடுக்கிட்டுப்‌ போயிருக்க வேண்டும்‌. 


எவ்வளவு கவலைக்குள்ளாகியிருக்க வேண்டும்‌ என்று நான்‌ சொல்ல 


201 


வேண்டியதில்லை. ஆகையினாலேதான்‌, அதுவரையில்‌ என்னைத்‌ திருணமாக 


மதித்திருந்த அக்கரையான்‌ என்னைத்‌ தேடிக்கொண்டு வந்தான்‌. 


"ஸார்‌! மோசம்‌ போய்விட்டது, ஸார்‌! நீங்கள்‌ தான்‌ யோசனை சொல்லவேண்டும்‌, 
ஸார்‌!" என்றான்‌. நல்லானோ பேசக்கூட முடியாதவனாய்க்‌ கவலையில்‌ 


மூழ்கியிருந்தான்‌. 


அவர்கள்‌ எல்லா விவரமும்‌ சொன்ன பின்னர்‌, "நாகரத்தினத்துக்கும்‌ சந்திர மதிக்கும்‌ 
என்னதான்‌ நேர்ந்திருக்கலாமென்று உங்களுக்குத்‌ தோன்றுகிறது?" என்று கேட்டேன்‌. 
துரையப்பன்‌ ஆள்‌ பலத்துடன்‌ வந்து வழியில்‌ அவர்களைச்‌ சந்தித்து, நாகரத்தினத்தைக்‌ 
கொன்றுவிட்டு, சந்திரமதியைக்‌ கொண்டு போயிருப்பானென்று அவர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. உண்மையில்‌ சந்திரமதியைப்‌ பற்றி நான்‌ அப்போது அவ்வளவு 
கவலைப்படவில்லை. நாகரத்தினத்தைப்‌ பற்றித்தான்‌ வருத்தப்பட்டேன்‌. அந்தப்‌ 
பையனும்‌ இந்தத்‌ துஷ்டர்களுடைய சதியாலோசனையில்‌ சேர்ந்ததற்காக எனக்கு 
என்னதான்‌ வருத்தம்‌ இருந்த போதிலும்‌ அவன்‌ மேல்‌ அபிமானமும்‌ இருந்தது. 


"ஏதோ என்னாலானதைப்‌ பார்க்கிறேன்‌; நீங்கள்‌ ஒன்றும்‌ வெளியில்‌ சொல்ல 


வேண்டாம்‌. சந்திரமதி மாமன்‌ ஊருக்குப்‌ போயிருப்பதாகவே இருக்கட்டும்‌" என்று கூறி 


அவர்களை அனுப்பிவிட்டு, உடனே பக்கத்து ஊர்‌ ஜமீந்தார்‌ வீட்டுக்குப்‌ போனேன்‌. 


அவரிடம்‌ பல விஷயங்களையும்‌ பற்றிப்‌ பேசிவிட்டு, "துரையப்பன்‌ இப்போது எங்கே 


இருக்கிறான்‌? செளக்கியமாயிருக்கிறானா ?" என்று கேட்டேன்‌. 


அவர்‌, "அதை ஏன்‌ கேட்கிறீர்கள்‌. போங்கள்‌! அவனால்‌ எங்களுக்கு ரொம்பத்‌ 
தொல்லையாகி விட்டது. இங்கே காமன்‌ பண்டிகையன்றைக்கு மோட்டாரில்‌ 


வந்திருந்தான்‌. மறுநாள்‌ காலையில்‌ பார்த்தால்‌ ஆளைக்‌ காணோம்‌. சொல்லாமல்‌ 


போய்விட்டான்‌. பல இடங்களுக்கும்‌ கடிதம்‌ போட்டதில்‌ இன்றுதான்‌ தகவல்‌ வந்தது. 
பையன்‌ திருநெல்வேலியில்‌ அவனுடைய மாமனார்‌ வீட்டில்‌ இருக்கிறானாம்‌. உடம்பு 
ஏதோ அசெளக்கியமாம்‌" என்றார்‌. கடிதத்தை எடுத்து நானே பார்த்தேன்‌. 
திருநெல்வேலியில்‌ புதன்கிழமைதான்‌ அந்தக்‌ கடிதம்‌ தபாலில்‌ போடப்பட்டிருந்தது. 


எனக்கு விஷயம்‌ விளங்கிவிட்டது. துரையப்பன்‌ கறுப்பு மீசைக்காரனைக்‌ கண்டு 


பயந்து போய்விட்டான்‌. "உடும்பு வேண்டாம்‌; கையை விட்டால்‌ போதும்‌" என்று 


202 


எண்ணி இந்தப்‌ பக்கத்திலேயே இல்லாமல்‌ ஓடிவிட்டான்‌. இன்னொரு விவரமும்‌ 
அவனைப்பற்றி எனக்குந்‌ தெரிந்தது. அவனுக்குக்‌ கலியாணம்‌ ஏற்கனவே 
ஆகியிருக்கிறதென்று. இது தெரியாமல்‌ போனதனால்‌ அல்லவா அவன்‌ சந்திரமதியைத்‌ 
தொடர்ந்து அலைவதுபற்றி நான்‌ கோபங்‌ கொள்வதற்குப்‌ பதில்‌ 
சந்தோஷமடைந்தேன்‌? என்ன மதியீனம்‌! 


துரையப்பன்‌ கதை தீர்ந்தது; அவன்‌ எக்கேடு கெட்டாவது போகட்டும்‌. ஆனால்‌ 
நாகரத்தினமும்‌, சந்திரமதியும்‌ என்னவானார்கள்‌? அவர்களுக்கு வழியில்‌ வேறு என்ன 


விபத்து நேர்ந்திருக்ககூடும்‌? ஐயோ, பாவம்‌? நல்ல குழந்தைகளாயிற்றே! 


அப்புறம்‌ சில தினங்கள்‌ வரையில்‌ எனக்கு வேறு எதிலும்‌ புத்தி செல்லவில்லை. 
வீட்டிலும்‌ வெளியிலும்‌ ஆற்றங்கரையிலும்‌ இலுப்பத்‌ தோப்பிலும்‌, எங்கே எதைப்‌ 
பார்த்தாலும்‌ சந்திரமதியின்‌ ஞாபகமே வந்து கொண்டிருந்தது. உடன்‌ நாகரத்தினத்தின்‌ 
ஞாபகமும்‌ சேர்ந்தே வந்தது. சிறிது சிறிதாக என்‌ மனத்தில்‌ ஒரு சந்தேகம்‌ 
உதிக்கலாயிற்று. ஒரு வேளை... அப்படியும்‌ இருக்குமோ? அவ்வளவு 


நெஞ்சழுத்தக்காரர்களா அவர்கள்‌? 


எல்லாச்‌ சந்தேகமும்‌ அடுத்த சனிக்கிழமையன்று நீங்கிவிட்டது. அன்று எனக்குப்‌ 
பின்வரும்‌ கடிதம்‌ வந்தது. என்‌ மாணாக்கனாதலால்‌ எழுத்துப்‌ பிழைகளை மட்டும்‌ நீக்கி 


விட்டுப்‌ பிரசுரிக்கிறேன்‌: 


"மகா-௱-௱-ஸ்ரீ ஸார்‌ அவர்களுக்குத்‌ தங்கள்‌ அன்புள்ள மாணாக்கன்‌ நாகரத்தினம்‌ 


அநேக நமஸ்காரம்‌. 


தங்களுக்கு நான்‌ அதிகமான மனக்‌ கஷ்டத்தைக்‌ கொடுத்தேன்‌. என்னைப்‌ பற்றித்‌ 


தாங்கள்‌ விபரீதமான எண்ணங்‌ கொள்ளவும்‌ இடங்கொடுத்தேன்‌. மன்னிக்க வேண்டும்‌. 


நான்‌ என்ன செய்யலாம்‌? சந்தர்ப்பங்கள்‌ அப்படி நேர்ந்தன. என்னிடம்‌ துரையப்பப்‌ 


பிள்ளையும்‌ உதவி கேட்டார்‌; கறுப்பு மீசைக்காரரும்‌ உதவி கோரினார்‌. அவர்களுக்கு 


203 


இணங்கி நடப்பதாகக்‌ காட்டிக்‌ கொள்ள வேண்டியது அவசியமாயிருந்தது. கடைசியில்‌ 
பகவானுடைய அருளால்‌ என்னுடைய மனோரதமே ஈடேறிற்று. 


ஸ்வாமி! எனக்கும்‌ சந்திரமதிக்கும்‌ இன்று நேற்று நேசம்‌ ஏற்படவில்லை. தங்கள்‌ 
பள்ளிக்கூடத்தில்‌ நாங்கள்‌ படித்த காலத்திலிருந்து ஏற்பட்டு வளர்ந்த நேசம்‌. ஆனால்‌ 
அது கைகூடுமென்று நான்‌ கனவிலும்‌ எதிர்‌ பார்க்கவில்லை. எப்படியெப்படியோ 


நடந்து கடைசியில்‌ எங்கள்‌ எண்ணம்‌ நிறைவேறிற்று. 


என்னுடைய சித்தப்பன்‌ ரங்கூனில்‌ இருப்பது உங்களுக்குத்‌ தெரிந்திருக்கும்‌. அவர்‌ 
என்னை எத்தனையோ நாளாய்‌ வரச்சொல்லிக்‌ கடிதம்‌ எழுதிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
நானோ சந்திரமதியைப்‌ பிரிய மனமின்றிப்‌ போகாமல்‌ இருந்தேன்‌. இப்போது இரண்டு 
பேரும்‌ சேர்ந்து போகிறோம்‌. 


நாட்டாண்மைக்காரரிடம்‌, அவருக்கு எங்கள்‌ பேரில்‌ உள்ள கோபம்‌ தணிந்து, கறுப்பு 


மீசைக்காரரும்‌ ஊரை விட்டுப்‌ போன பிறகு நாங்கள்‌ திரும்பி வருவோமென்று 
தெரியப்படுத்தவும்‌. 


உங்கள்‌ ஆசீர்வாதத்தினால்‌ தான்‌ எங்களுக்கு இந்தப்‌ பாக்கியம்‌ கிடைத்ததாகச்‌ 
சந்திரமதி தினம்‌ நூறு தடவை சொல்கிறாள்‌. 


இந்தக்‌ கடிதம்‌ கப்பலில்‌ எழுதுகிறேன்‌. ரங்கூனில்‌ இறங்கியதும்‌ தபாலில்‌ சேர்ப்பேன்‌. 
பிறகு, எங்களுடைய க்ஷேம லாபங்களைப்‌ பற்றி அடிக்கடி கடிதம்‌ எழுதிக்‌ 
கொண்டிருப்பேன்‌. தாங்களும்‌ இந்த ஏழைகளை மறந்து விடாமல்‌ அடிக்கடி கடிதம்‌ 
எழுத வேணும்‌. 


இப்படிக்குத்‌ 
தங்கள்‌ ஊழியன்‌ 


நாகரத்தினம்‌." 


மேற்படி கடிதம்‌ எனக்கு எவ்வளவு சந்தோஷம்‌ அளித்திருக்குமென்று வாசகர்களுக்கு 
நான்‌ சொல்ல வேண்டியதில்லை. ஆனால்‌ ஒரே ஒரு வருத்தந்தான்‌; என்னிடம்‌ விஷயம்‌ 


இப்படி என்று அந்தப்‌ பயல்‌ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாதா? 
சொல்லியிருந்தால்‌, பின்வரும்‌ 'சந்திரமதி' பாட்டின்‌ அடியை அவனுக்கு நான்‌ கற்றுக்‌ 
கொடுத்திருக்க மாட்டேனா? 


204 


"நீலக்‌ கடலினிலே - நின்‌ 
நீண்டகுழல்‌ தோன்றுதடி 

கோல மதியினிலே - நின்‌ 
குளிர்ந்த முகம்‌ காணுதடி 

ஞால வெளியினிலே - நின்‌ 
ஞான ஒளி வீசுதடி 

கால நடையினிலே - நின்‌ 
காதல்‌ விளங்குதடி!" 


41. போலீஸ்‌ விருந்து 


"சீச்சி! இது என்ன உலகம்‌? வரவர எல்லாம்‌ தலை கீழாய்ப்‌ போய்விட்டது" என்று 


கந்தசாமி தனக்குத்‌ தானே சொல்லிக்‌ கொண்டான்‌. 


"பின்னே என்ன, ஐயா! இரண்டு பூரிக்கும்‌ ஒரு கப்‌ காப்பிக்கும்‌ வழியில்லை என்றால்‌ 
இது என்ன உலகத்தோடு சேர்த்தி?" என்று அவன்‌ ஒரு கேள்வியைப்‌ போட்டுக்‌ 
கொண்டு, அதற்குப்‌ பதில்‌ சொல்வது போல்‌ "தூ!" என்று காறி உமிழ்ந்தான்‌. 


கந்தசாமியின்‌ பொக்கிஷ நிலைமை அப்போது மிகவும்‌ கேவலமாய்த்தான்‌ இருந்தது. 
பணப்‌ பையைத்‌ திறந்து பார்த்தான்‌. மூன்று காலணாக்கள்‌ இருந்தன. ஒரு வேளை 
அவற்றில்‌ ஒன்று அரை ரூபாயாய்‌ இருந்துவிடக்‌ கூடாதா என்ற ஆசையுடன்‌ கையில்‌ 
ஒவ்வொன்றாய்‌ எடுத்து உற்றுப்‌ பார்த்தான்‌. "காலணா, அரையணா, முக்காலணா..." 
என்று மூன்று ஸ்தாயிகளில்‌ சொல்லி அவற்றைச்‌ சாலையில்‌ விட்டெறிந்தான்‌. கொஞ்ச 
தூரம்‌ போனவன்‌ மறுபடி ஏதோ நினைத்துக்‌ கொண்டவன்‌ போல்‌ திரும்பி அவற்றைப்‌ 
பொறுக்கி எடுத்துக்‌ கொண்டான்‌. 


சாதாரணமாய்க்‌ கந்தசாமிக்கு இத்தகைய நெருக்கடி ஏற்படுவதில்லை. பணம்‌ 
சம்பாதிப்பதற்கு ஒரு வழி இல்லாவிட்டால்‌ இன்னொரு வழி அவனுடைய தீவிர மூளை 
கண்டு பிடித்துக்‌ கொண்டேயிருக்கும்‌. நம்முடைய பொக்கிஷ மந்திரிகள்‌ என்னவோ 
தவியாய்த்‌ தவிக்கிறார்களே, வரிகளை எடுத்து விட்டால்‌ சர்க்கார்‌ வரவு செலவுக்‌ 
கணக்கில்‌ துண்டு விழுந்து விடுமென்று? அவர்கள்‌ கந்தசாமியைக்‌ கூப்பிட்டு, இரண்டு 
பூரியும்‌ ஒரு கப்‌ காப்பியும்‌ மட்டும்‌ வாங்கிக்‌ கொடுத்து, யோசனை கேட்கட்டும்‌. 


205 


அது தான்‌ ஒரு தொல்லை; கந்தசாமியின்‌ மூளைக்கும்‌ அவனுடைய வயிற்றுக்கும்‌ 
நெருங்கிய சம்பந்தம்‌ ஏதோ இருந்தது. வயிற்றில்‌ ஒரு கப்‌ காப்பியைப்‌ போட்டுவிட்டு 


யோசனை கேட்டால்‌, உடனே எவ்வளவு சிக்கலான பொருளாதாரப்‌ 


பிரச்சனைகளையும்‌ அவனுடைய மூளை தீர்த்து வைத்துவிடும்‌. அந்த ஒரு கப்‌ காப்பி 
இல்லையென்றால்‌, அவனுடைய மூளையும்‌ வேலை நிறுத்தம்‌ செய்துவிடும்‌. 


அன்று காலை கந்தசாமி தன்னுடைய பொருளாதார நிலைமையைச்‌ சரியாகக்‌ 
கவனிக்காமல்‌ ஸலூனில்‌ புகுந்து விட்டான்‌. கிராப்‌ செய்து கொண்ட பிறகு 
பணப்பையை எடுத்துப்‌ பார்த்தால்‌ சரியாக 6 3/4 அணாத்தான்‌ இருந்தது. கேவலம்‌ 
க்ஷவரக்‌ கடையில்‌ கடன்‌ சொல்ல அவனுக்கு விருப்பமில்லை, அதெல்லாம்‌ மரியாதைக்‌ 
குறைவு. மேலும்‌ தினசரி அங்கே போய்த்‌ தலையை வாரி விட்டுக்‌ கொண்டு 
வரவேண்டுமல்லவா? ஆகவே ஆறு அணாவைக்‌ கொடுத்து விட்டு வெளியில்‌ வந்தான்‌. 


கையிருப்பு மூன்று காலணா. 


கந்தசாமி தன்னுடைய வரவு செலவுக்‌ கணக்கைச்‌ சரிக்கட்டுவதற்குக்‌ கடைசியாகக்‌ 
கையாண்ட முறை கைரேகை பார்த்துச்‌ சொல்லுதல்‌. யாரோ ஒரு வடக்கத்தியான்‌, 
தான்‌ கைரேகை சாஸ்திரத்தில்‌ நிபுணன்‌ என்பதாகச்‌ சில பெரிய மனிதர்களிடம்‌ வாங்கி 
வைத்திருந்த ஸர்ட்டிபிகேட்‌ புஸ்தகத்தைக்‌ கந்தசாமி 'தஸ்கரம்‌' செய்தான்‌. அதை 
வைத்துக்‌ கொண்டு அவன்‌ ஆறுமாதம்‌ வெகு அமூலாக வாழ்க்கை நடத்தினான்‌. 
அப்போதெல்லாம்‌ அவனுக்கு நல்ல வரும்படி. அவனுக்கு விருப்பம்‌ இருந்தால்‌ பணம்‌ 
மீத்துக்‌ கூட இருக்கலாம்‌. ஆனால்‌ பணம்‌ சேர்த்து வைப்பதில்‌ அவனுக்கு நம்பிக்கை 
கிடையாது. மரம்‌ வைத்தவன்‌ தண்ணீர்‌ ஊற்றுகிறான்‌; எதற்காகச்‌ சேர்த்து வைக்க 
வேண்டும்‌? இன்று கையில்‌ பணம்‌ இருக்கும்‌ போது, மறு நாளைப்‌ பற்றிய கவலை 


ஏன்‌? 


நல்ல வருமானம்‌ அளித்து வந்த ரேகை சாஸ்திரத்தைக்‌ கந்தசாமி ஏன்‌ கைவிட்டான்‌ 
என்று கேட்பீர்கள்‌. முதலாவது, எந்தத்‌ தொழிலையும்‌ நெடுநாள்‌ கடைப்பிடிக்கும்‌ 
வழக்கம்‌ அவனிடம்‌ கிடையாது. இரண்டாவது, அந்தத்‌ தொழிலில்‌ கடைசியாக 
நிகழ்ந்த ஒரு சம்பவமாகும்‌. அந்தச்‌ சம்பவத்தினால்‌ அவனுக்கு ஏற்பட்ட 
வைராக்கியத்தில்‌ சந்நியாசியாகி விடுவதாகக்‌ கூடத்‌ தீர்மானித்து விட்டான்‌. நேரே 
அவன்‌ பேரானந்த மடத்துப்‌ பெரிய சாமியாரிடம்‌ சென்று தன்னுடைய கருத்தை 


206 


வெளியிட்ட போது சாமியார்‌ தற்சமயம்‌ தமக்குப்‌ போதிய சிஷ்யர்கள்‌ இருப்பதாகவும்‌, 
புதிதாய்‌ வரும்‌ சிஷ்யர்களுக்குக்‌ காவி வஸ்திரம்‌ வாங்கிக்‌ கொடுக்க மடத்தின்‌ 
பொருளாதார நிலைமை இடங்‌ கொடுக்கவில்லையென்றும்‌ தெரிவிக்கவே, "சீ! எங்கே 
போனாலும்‌ தரித்திரம்‌ பிடித்தப்‌ பொருளாதார நெருக்கடிதானா?" என்று எண்ணி அந்த 


எண்ணத்தை விட்டொழித்தான்‌. 


கந்தசாமிக்கு மேற்‌ சொன்னவாறு வைராக்கியம்‌ உண்டு பண்ணிய சம்பவம்‌ பின்‌ 


வருமாறு: 


அவனுடைய ரேகை சாஸ்திர அநுபவத்தில்‌ எப்படிப்பட்ட மனுஷ்யரானாலும்‌ சரி, 
களத்ர பாக்கியத்தைப்‌ பற்றிச்‌ சிலாக்கியமாய்ச்‌ சொன்னால்‌ உச்சி குளிர்ந்து விடுவதைக்‌ 
கண்டிருக்கிறான்‌. ஆளின்‌ வயதையும்‌, மற்றப்படி வீடு வாசல்களின்‌ நேர்மையையும்‌ 
பார்த்துக்‌ கொண்டு அவன்‌ சரடு விடுவான்‌. "ஸார்‌! உங்களுக்குக்‌ கலியாணம்‌, 
ஆகியிருக்க வேணும்‌. அல்லது கூடிய சீக்கிரம்‌ ஆகவேணும்‌" என்று சொன்னால்‌, 
எப்படிப்பட்ட ஆசாமியின்‌ முகமும்‌ சற்று மலர்ந்தே தீரும்‌. இன்னொருவரிடம்‌ கொஞ்சம்‌ 
தயக்கத்துடன்‌, "நான்‌ சொல்கிறேனே என்று நீங்கள்‌ ஒன்றும்‌ நினைத்துக்‌ 
கொள்ளக்கூடாது. உங்களுக்கு இரண்டு சம்சாரம்‌ உண்டு" என்பான்‌. உடனே 
அவருடைய முகத்திலே புன்னகை ஏற்படும்‌. வேறொருவரிடம்‌, அவருடைய நடை 
உடை பாவனைகளைக்‌ கவனித்துக்‌ கொண்டு, "ஸார்‌! உங்களுக்குக்‌ கலியாணமான 
சம்சாரம்‌ ஒன்று; மற்றபடி 'பிரைவேட்‌'டாக இரண்டொருவர்‌ இருக்கவேணும்‌. என்‌ மேல்‌ 
கோபித்துக்‌ கொண்டு உபயோகமில்லை, ரேகை அப்படிச்‌ சொல்கிறது" என்பான்‌. 
உடனே மேற்படி ஆசாமியின்‌ வாயெல்லாம்‌ பல்லாகத்‌ தெரியும்‌. முழு ரூபாய்க்குக்‌ 


குறைந்து அவரிடம்‌ வாங்கிக்‌ கொள்ள மாட்டான்‌. 


மற்றொருவரிடம்‌, "உங்களுடைய சம்சாரம்‌ ரொம்ப பாக்கியசாலி; அந்த அம்மாள்‌ கால்‌ 


வைத்த இடம்‌ எல்லாம்‌ விளங்கும்‌" என்றும்‌, இன்னொருவரிடம்‌, "உங்கள்‌ சம்சாரம்‌ 


உங்களிடம்‌ உயிராயிருப்பாள்‌; ஆனால்‌ நீங்கள்‌ தான்‌ அந்த அம்மாவிடம்‌ அவ்வளவு 
ஆசையாயிருக்கமாட்டீர்கள்‌" என்றும்‌, இந்த மாதிரியெல்லாம்‌ சொல்லி, எப்படிப்பட்ட 


கஞ்சனாயிருந்தாலும்‌ வெள்ளிப்பணத்துக்குக்‌ குறையாமல்‌ கழட்டிவிடுவான்‌. 


207 


கடைசியாக, ஒரு தடவை மட்டும்‌ இந்த யுக்தி பயன்படாமல்‌ போயிற்று. அதாவது, 
யுக்தியின்மேல்‌ தவறு ஒன்றுமில்லை; உபயோகித்த இடந்தான்‌ தவறாய்ப்‌ போயிற்று. 
ஒரு மனுஷ்யன்‌ தன்னுடைய கையைக்‌ காட்டி எல்லாம்‌ தெரிந்து கொண்ட பிறகு 
தன்னுடைய சம்சாரத்தின்‌ கையையும்‌ பார்க்கும்படி சொன்னான்‌. கந்தசாமி தான்‌ 
சொல்வது இன்னதென்பதை நன்கு உணராமலே, "அம்மா! உங்களுக்கு கலியாணமான 
புருஷன்‌ ஒன்று, மற்றபடி 'பிரைவேட்‌'டாக இரண்டொருவர்‌..." என்று உளறிவிட்டான்‌. 
அவ்வளவுதான்‌, அந்த அம்மாள்‌ பத்ரகாளி வடிவெடுத்து, "உன்னைக்‌ கட்டையிலே 
வைக்க, பாம்பு பிடுங்க!" என்று பிரமாதமாகச்‌ சபிக்கத்‌ தொடங்கினாள்‌. மற்றும்‌, 
"உன்னிடம்‌ கையைக்‌ காட்டச்‌ சொல்லித்தே, இந்த ஜடம்‌!" என்று அவள்‌ தன்‌ 
புருஷனுக்குக்‌ கொடுத்த கொடுப்பில்‌, அந்த மனுஷ்யன்‌ கந்தசாமியின்‌ மேல்‌ கைகூட 


வைத்து விட்டான்‌! 


கந்தசாமி அன்று எக்கச்சக்கமாக மாட்டிக்‌ கொண்டான்‌. முதுகெல்லாம்‌ வீங்கும்படி 
அடிபட்டதுமல்லாமல்‌, மேற்படியாரின்‌ வீட்டில்‌ தான்‌ வெள்ளிச்‌ செம்பைத்‌ திருட 
முயற்சித்ததாக ஒப்புக்‌ கொண்டு அதற்காகத்‌ தன்னை மன்னிக்க வேண்டுமென்று 
எழுதியும்‌ கொடுத்துவிட்டு அவன்‌ விடுதலை பெற வேண்டியதாயிற்று. 


இதெல்லாம்‌ பழைய கதை. மேற்படி சம்பவத்துக்குப்‌ பிறகு கந்தசாமி ரேகை 
சாஸ்திரத்தின்‌ மூஞ்சியில்‌ கூட விழிப்பதில்லையென்று சபதம்‌ செய்து கொண்டான்‌. 
அதன்‌ பயனாகத்தான்‌ இன்று அவன்‌ பையில்‌ மூன்றே மூன்று காலணாக்களுடன்‌ 
நடந்து போக வேண்டியிருந்தது. 


வழியில்‌ சாலை ஓரத்தில்‌ ஒரு குருட்டுப்‌ பிச்சைக்காரன்‌ உட்கார்ந்திருந்தான்‌. அவனுக்கு 
முன்னால்‌ ஒரு பழந்துணி விரித்திருந்தது. அதில்‌ ஓரணா நாணயம்‌ ஒன்றும்‌, இரண்டு 
காலணாக்களும்‌ கிடந்தன. அந்த ஓரணாவை எடுத்துக்‌ கொள்ள வேண்டுமென்று 
கந்தசாமியின்‌ கை ஊறிற்று. எனவே, தன்‌ பையிலிருந்த காலணாவை எடுத்தான்‌ 
(அதைப்‌ போடுவதாகப்‌ பாசாங்கு செய்துவிட்டு ஓரணாவை எடுத்துக்‌ 
கொள்ளலாமென்று) ஏதோ சந்தேகம்‌ தோன்றிற்று. சுற்றுமுற்றும்‌ பார்த்தான்‌. பக்கத்தில்‌ 
முச்சந்தியில்‌ நின்ற போலீஸ்காரன்‌ தன்னை உற்றுப்‌ பார்ப்பதைக்‌ கவனித்தான்‌. 


கையிலெடுத்த காலணாவைப்‌ பிச்சைக்காரன்‌ துணியில்‌ போட்டுவிட்டு மேலே 
நடந்தான்‌. கொஞ்ச தூரம்‌ போனதும்‌ தன்னுடைய கோபத்தையெல்லாம்‌ சேர்த்து 
வைத்துத்‌ "தூ!" என்று காறி உமிழ்ந்தான்‌. 


208 


ஒரு குருட்டுப்‌ பிச்சைக்காரப்‌ பயலிடங்கூட ஒன்றே முக்காலணா இருக்கிறது. 


தன்னிடமோ இரண்டு காலணாத்‌ தான்‌ இருக்கிறது என்பதை எண்ண எண்ண 
அவனுடைய ஆத்திரம்‌ அதிகரித்தது. கையிலுள்ள அரையணாவுக்கு ஏதாவது ஆபத்து 
வரப்போகிறதே என்று பயம்‌ உண்டாகிச்‌ சட்டென்று அருகிலிருந்த சாயபுவின்‌ 'சா'க்‌ 


கடைக்குச்‌ சென்றான்‌. ஒரு கப்‌ 'சா' வாங்கிச்‌ சாப்பிட்டான்‌. அரை கப்‌ டீ உள்ளே 
போனவுடனேயே மூளை வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. குடித்து முடித்ததும்‌, 
"சபாஷ்‌! அதுதான்‌ வேலைத்தனம்‌!" என்று தீர்மானித்தான்‌. தெரியாமலா தேயிலைப்‌ 


பானத்தைப்‌ பற்றி இவ்வளவு பிரசாரம்‌ செய்கிறார்கள்‌? 


%%%்% 


நெல்லிப்பாக்கத்தில்‌ பெரும்பாலும்‌ மத்திய வகுப்பினரே குடியிருந்தார்கள்‌. சின்னச்‌ 
சின்னத்‌ தோட்டங்களுக்கு மத்தியில்‌ சின்னச்‌ சின்ன பங்களாக்கள்‌. அவற்றில்‌ 
வசித்தவர்கள்‌ அறுபது எழுபது ரூபாய்‌ முதல்‌ முந்நூறு நானூறு ரூபாய்‌ வரையில்‌ மாதச்‌ 


சம்பளம்‌ வாங்கும்‌ உத்தியோகஸ்தர்கள்‌, குமாஸ்தாக்கள்‌ ஆகியோர்‌. இடையிடையே 
மாஜி உத்தியோகஸ்தர்கள்‌, வியாபாரிகள்‌ முதலியோரும்‌ உண்டு. 

காலை எட்டு மணிக்கு ஸ்ரீமான்‌ கே. ராமகிருஷ்ணய்யர்‌, காமரா உள்ளில்‌ கையில்‌ 
பத்திரிகையுடன்‌ உட்கார்ந்திருந்தார்‌. வாசல்‌ ஜன்னல்‌ ஓரமாய்‌ ஒரு மனிதன்‌ வந்து 
நின்று, "ஸார்‌!" என்று கூப்பிடவே, "யாரடா அது?" என்று அதட்டிய குரலில்‌ 
எரிச்சலாகக்‌ கேட்டார்‌. "போலீஸ்‌, ஸார்‌" என்று பதில்‌ வரவும்‌, கொஞ்சம்‌ அடங்கி, 
"என்ன?" என்றார்‌. 

"ரோந்து டியூட்டி, ஸார்‌!" 

"சரி அதற்கென்ன?" 


"எல்லாரும்‌ சேர்ந்து பொங்கல்‌ வைக்கிறோம்‌, ஸார்‌!" 


"சரிதான்‌, அதற்கென்ன செய்யவேணும்‌?" 


209 


"ஏதோ உங்களுக்கு இஷ்டமானதைக்‌ கொடுக்கலாம்‌, ஸார்‌!" 


ராமகிருஷ்ணய்யர்‌ ஒரு நிமிஷம்‌ யோசித்தார்‌. முதலில்‌ "போலீஸ்‌" என்றதும்‌, அவர்‌ 
நெஞ்சில்‌ ஏற்பட்ட துணுக்கம்‌ இப்போது நிவர்த்தியாகி, அவன்‌ யாசகத்துக்கு 


வந்திருக்கிறானென்னும்‌ விஷயம்‌ கொஞ்சம்‌ சந்தோஷம்‌ அளித்தது. "ஆமாம்‌; 
ஊரெல்லாம்‌ திருட்டுப்‌ பயமாயிருக்கிறது. போலீஸ்காரர்களுடைய ஒத்தாசை 


எவ்வளவு அவசியமானது?" என்று எண்ணினார்‌. என்ன கொடுக்கலாமென்று சற்றுச்‌ 


சிந்தித்துவிட்டு, பணப்பையைத்‌ திறந்து நாலு அணா எடுத்தார்‌. "நாங்கள்‌ ஆறு பேர்‌ 
ரோந்து சுத்தறோம்‌, ஸார்‌!" என்றான்‌. இன்னும்‌ இரண்டணா சேர்த்துக்‌ கொடுத்து 
அனுப்பினார்‌. 


அன்று பத்தரை மணிக்குள்ளாக, கந்தசாமி ரூ.24 சொச்சம்‌ சம்பாதித்து விட்டான்‌. 
வெயில்‌ ஆகிவிட்டது. இன்றைக்கு நிறுத்த வேண்டியது தான்‌. ஆனாலும்‌, முழுசாகக்‌ 
கால்‌ நூறு ஆக்கிவிட்டு நிறுத்தலாம்‌ என்று எண்ணினான்‌. இன்றைக்கு விழித்த 
முகத்தில்‌ இன்னும்‌ பத்து நாள்‌ விழித்தால்‌ போதும்‌; அப்புறம்‌ கெளரவமாய்‌ ஒரு 
சோடாக்‌ கடை வைத்துக்‌ கொண்டு காலட்சேபம்‌ செய்யலாம்‌; ஏன்‌, கலியாணம்‌ கூடப்‌ 


பண்ணிக்கலாம்‌! 
"மிஸ்டர்‌ கே.சேனாபதி, ஜி.டி.ஏ." என்ற போர்டு தொங்கிய வீட்டிற்குள்‌ நுழைந்தான்‌. 
முன்‌ ஹாலில்‌ ஒருவர்‌ உட்கார்ந்திருந்தார்‌. அவர்‌ சேனாபதி அல்ல. அவருடைய 


தமையன்‌ தீர்த்தபதி என்று கந்தசாமிக்குத்‌ தெரியாமல்‌ போனது ஒரு துரதிர்ஷ்டம்‌ தான்‌. 


"யார்‌? என்ன வேணும்‌?" என்று சாவதானமாய்க்‌ கேட்டார்‌ தீர்த்தபதி. 


"போலீஸ்‌, ஸார்‌!" என்றதும்‌, தீர்த்தபதியின்‌ முகத்தில்‌ ஒரு பிரகாசம்‌ உண்டாயிற்று. 
அதன்‌ கருத்து கந்தசாமிக்கு விளங்கவில்லை. 


"எந்தப்‌ போலீஸ்‌?" 


"டவுன்‌ போலீஸ்தான்‌." 


210 


"என்ன வேணும்‌?" 


கந்தசாமி வழக்கமான பாடத்தை ஒப்புவித்து, "உங்களுக்கு இஷ்டமானதைக்‌ 


கொடுக்கலாம்‌" என்றான்‌. 


"சரி, கொஞ்சம்‌ இரு" என்று தீர்த்தபதி சொல்லிவிட்டு, வேலைக்காரப்‌ பையனை 


அழைத்து அவனிடம்‌ ஒரு கடிதம்‌ எழுதிக்‌ கொடுத்து அனுப்பினார்‌. பிறகு இன்னும்‌ 
ஏதோ எழுதிக்‌ கொண்டிருந்தார்‌. கந்தசாமியும்‌ நின்று கொண்டேயிருந்தான்‌. 


சற்று நேரத்துக்கெல்லாம்‌ உடுப்புத்‌ தரித்த ஒரு போலீஸ்காரன்‌ வந்தான்‌. தீர்த்தபதியின்‌ 
முன்‌ வந்து ஸலாம்‌ வைத்து நின்றான்‌. 


தீர்த்தபதி அவனைப்‌ பார்த்து, "என்ன வேலையடா பார்க்கிறீர்கள்‌, நீங்கள்‌? சுத்த 
சோம்பேறிக்‌ கழுதைகள்‌!" என்று திட்டிவிட்டு, "வாசலில்‌ போய்‌ நில்லு!" என்றார்‌. 
வாசற்படிக்கு அருகில்‌ நின்ற கந்தசாமி அந்த போலீஸ்காரனை இரகசியமாய்‌, 
"எஜமான்‌ யார்‌?" என்று கேட்டான்‌. "தெரியாதா? சப்‌-இன்ஸ்பெக்டர்‌ ஐயா" என்றான்‌ 


போலீஸ்காரன்‌. 


இம்மாதிரி நெருக்கடிகளில்‌ தான்‌ கந்தசாமி எவ்வளவு தீர புருஷன்‌ என்பது 
வெளியாகும்‌. எத்தகைய ஆபத்திலும்‌ அவன்‌ பதற்றம்‌ அடைவது கிடையாது. 
இப்போது அவன்‌ மளமளவென்று இன்ஸ்பெக்டர்‌ அருகில்‌ சென்று சட்டைப்‌ பைகளில்‌ 
இருந்த பணம்‌, சில்லறை எல்லாவற்றையும்‌ எடுத்து மேஜை மீது வைத்தான்‌. "எஜமான்‌ 


மன்னிக்க வேணும்‌" என்றான்‌. 


"இவ்வளவு தானாடா? இன்னும்‌ பாக்கி ஏதாவது வைத்துக்‌ கொண்டிருக்கிறாயோ?" 


"தம்பிடி கூட இல்லை, எஜமான்‌!" 


"சரி, ஓடிப்‌ போ! இனி இம்மாதிரி செய்தாயோ தொலைத்து விடுவேன்‌!" 


211 


ய ப 
எஜமான: 


ய ப 21 
எனனட ா :! 


"வயிறு பசிக்கிறது. நாஸ்தாவுக்கு ஏதாவது..." 


"சரி; தொலைத்துக்‌ கொண்டு போ!" என்று ஸப்‌-இன்ஸ்பெக்டர்‌ இரண்டணாவை 


எடுத்தெரிந்தார்‌. கந்தசாமி அதை எடுத்துக்‌ கொண்டு வெளியேறினான்‌. வாசலில்‌ நின்ற 


போலீஸ்காரனைப்‌ பார்த்து, "எஜமான்‌ உன்னைப்‌ போகச்‌ சொல்கிறார்‌. அண்ணே! 


இனி உனக்கு வேலையில்லையாம்‌" என்று கூறிவிட்டுப்‌ போனான்‌. 


%%%்% 


ஸப்‌-இன்ஸ்பெக்டர்‌ தீர்த்தபதி, கையோடு கையாக சர்க்கிள்‌ இன்ஸ்பெக்டர்‌ 


மலையப்பெருமாளுக்கு ஒரு கடிதம்‌ எழுதினார்‌: 


"....மாற்றலாகிப்‌ போகும்‌ டிபுடி சூபரின்டென்டண்ட்‌ துரைக்கு நாம்‌ கொடுக்க 


எண்ணியிருக்கும்‌ விருந்துக்காக, என்னுடைய சந்தா ரூ.24 இத்துடன்‌ 
அனுப்பியிருக்கிறேன்‌. 


இப்படிக்குக்‌ 
கீழ்ப்படிந்துள்ள ஊழியன்‌ 
தீர்த்தபதி." 


KKK 


கந்தசாமி கையில்‌ இரண்டணாக்‌ காசுடன்‌ வீதியில்‌ நடந்து சென்ற போது, 'உலகம்‌ 
ரொம்ப சரியாய்த்தான்‌ நடந்து வருறெது; எல்லாம்‌ அதது, அப்படியப்படி சேர 
வேண்டிய இடத்தில்‌ தான்‌ கணக்காய்ப்‌ போய்ச்‌ சேர்கிறது" என்று சொல்லிக்‌ கொண்டு 
போனான்‌. 


212 


42. கைதியின்‌ பிரார்த்தனை 
1 


கைலாஸம்‌ மணிக்கு முப்பத்தைந்து மைல்‌ வேகத்தில்‌ போய்க்‌ கொண்டிருந்தான்‌. 
("போய்க்‌ கொண்டிருந்தது" என்று முடித்து, உங்களைத்‌ திகைக்கச்‌ 
செய்யவேண்டுமென்று எனக்கு ஆசைதான்‌. ஆனால்‌ மலையைக்‌ கதாபாத்திரமாக 
வைத்து எழுதும்‌ திறமை இன்னும்‌ எனக்கு வரவில்லை. மனிதர்களைத்தான்‌ 
கட்டிக்கொண்டு அழ வேண்டியிருக்கிறது.) 


அந்தப்‌ பட்டிக்காட்டுச்‌ சாலையில்‌ அவ்வளவு துரிதப்‌ பிரயாணத்தைச்‌ சாத்தியமாகச்‌ 
செய்தது கைலாஸம்‌ ஏறியிருந்த புதுமாடல்‌ மோட்டார்‌ வண்டிதான்‌. வழியிலே அவன்‌ 
கடக்கும்‌ படியாக நேர்ந்த கிராமங்களில்‌ வாழ்ந்த தெரு நாய்கள்‌ மோட்டாரைத்‌ 
தொடர்ந்து துரத்திக்‌ கிராமத்துக்கு வெளிப்புறம்‌ வரையில்‌ கொண்டு விட்டு விட்டுத்‌ 
திரும்பின. தாங்கள்‌ துரத்தியதால்‌ தான்‌ அந்தப்‌ பயங்கர பூதம்‌ பயந்து ஓடிப்போனதாக 
அவற்றின்‌ மனத்திற்குள்‌ எண்ணம்‌. 


ஆனால்‌ கைலாஸம்‌ இது ஒன்றையும்‌ கவனித்ததாகத்‌ தெரியவில்லை. அவனுடைய 
முகத்தைப்‌ பார்த்தால்‌, மோட்டார்‌ எவ்வளவு வேகமாய்‌ ஓடிற்றோ அதை விடப்‌ 
பதின்மடங்கு வேகமாக அவனுடைய உள்ளம்‌ ஓடிக்‌ கொண்டிருந்ததென்று 
தெரியவந்தது. 


சட்டென்று வண்டி நின்றது. கைலாஸம்‌ வண்டியிலிருந்து கீழே இறங்கி நாற்புறமும்‌ 
நோக்கினான்‌. கிழக்கே கொஞ்ச தூரத்தில்‌ ஒரு கிராமத்தின்‌ கோவில்‌ ஸ்தூபி தெரிந்தது. 
அதைப்‌ பார்த்துக்‌ கைலாஸம்‌ பெருமூச்சு விட்டான்‌. மேற்கே பார்த்தான்‌. சுமார்‌ பத்து 
மைல்‌ தூரத்தில்‌ திருச்சி மலைக்கோவிலும்‌, அதற்குச்‌ சமீபத்தில்‌ பொன்மலையும்‌ 
தெரிந்தன. தெற்கேயெல்லாம்‌ பசுமையான வயல்கள்‌, வடக்கே மரம்‌ அடர்ந்த ஒரு 


தோப்பு. அந்தத்‌ தோப்புக்கு அப்புறத்தில்‌ காவேரி ஆறு. 


கைலாஸம்‌ வண்டியைச்‌ சாலையில்‌ நிறுத்திவிட்டு அந்தத்‌ தோப்பைக்‌ கடந்து 
ஆற்றங்கரையை அடைந்தான்‌. அங்கே மேல்‌ துணியை விரித்து உட்கார்ந்து 


கொண்டான்‌. 


அவன்‌ உள்ளத்தில்‌ பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. கிழக்கே கொஞ்ச 
தூரத்திலிருந்த கிராமத்துக்குப்‌ பெருமாள்புதூர்‌ என்று பெயர்‌. அவ்வூருக்குப்‌ 


213 


போகலாமென்ற எண்ணத்துடனே தான்‌ கைலாஸம்‌ அந்தப்‌ பக்கம்‌ வந்தான்‌. ஆனால்‌ 


ஊர்‌ கிட்டத்தட்ட நெருங்கிய போது சந்தேகம்‌ தோன்றிவிட்டது; போகலாமா, அல்லது 


வந்த வழியே திரும்பிவிடலாமா? 


பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னால்‌ ஒரு முறை அதே சாலை வழியாக அதே 
ஊருக்குக்‌ கைலாஸம்‌ போனதுண்டு. அப்போது அவன்‌ இருபது வயது வாலிபன்‌. 
அந்தத்‌ தடவை இரட்டை மாடு பூட்டிய பெட்டி வண்டியில்‌ அவன்‌ சென்றான்‌. இன்னும்‌ 
ஸ்திரீ புருஷர்கள்‌ பலரும்‌ வெவ்வேறு வண்டிகளில்‌ வந்தார்கள்‌. எல்லாரும்‌ மறுநாள்‌ 
பெருமாள்‌ புதூரில்‌ நடக்க இருந்த கைலாஸத்தின்‌ திருக்கலியாண 
மகோத்ஸவத்துக்காகவே வந்தார்கள்‌. அவர்களுடைய மாட்டு வண்டிகள்‌ எல்லாம்‌ 
இப்போது கைலாஸத்தின்‌ மோட்டார்‌ நின்ற அதே இடத்தில்‌ தான்‌ வந்து நின்றன. 
எல்லாரும்‌ இறங்கிக்‌ காவேரிக்‌ கரைக்கு வந்தனர்‌. பெண்‌ வீட்டார்‌ அனுப்பியிருந்த 
சிற்றுண்டிகளை அருந்தினர்‌. சிரிப்பும்‌ விளையாட்டும்‌ பரிகாஸப்‌ பேச்சுக்களும்‌ ஏகக்‌ 
குதூகலமாயிருந்தன. 


சூரியாஸ்தமன சமயத்தில்‌ கிராமத்தை அடைந்தார்கள்‌. அதோ தெரிகிறதே, அந்தக்‌ 
கோவிலில்தான்‌ முதன்‌ முதலில்‌ இறங்கினார்கள்‌. ஊராரெல்லாரும்‌ வந்து சர்க்கரை, 
கற்கண்டு, வெற்றிலை பாக்கு வழங்கிய பிறகு, 'ஜானவாஸ' ஊர்வலம்‌ ஆரம்பமாயிற்று. 
ஊர்வலத்தின்‌ போது, அதற்கு ஐந்தாம்‌ நாள்‌ இரவு அதே குதிரை ஸாரட்டில்‌ 
தன்னுடைய பிரியநாயகி சகிதமாக ஊர்வலம்‌ போவோம்‌ என்று எண்ணி உடல்‌ 
பூரித்ததெல்லாம்‌ கைலாஸத்துக்கு ஞாபகம்‌ வந்தது. அடடா! என்னென்ன 


ஆகாசக்கோட்டைகள்‌! 


ஊர்வலம்‌, சம்பந்திகளுக்காக ஏற்படுத்தியிருந்த ஜாகையில்‌ வந்து முடிந்தது. கைலாஸம்‌ 
வீட்டினுள்‌ சென்று ஊர்வல உடுப்புகளை விரைவாகக்‌ களையத்‌ தொடங்கினான்‌. 
அவற்றை அவன்‌ அணிந்திருந்த வரையில்‌, "அப்பாடா! கலியாணம்‌ என்றால்‌ இலேசு 
இல்லை; ரொம்பக்‌ கனமாய்த்தான்‌ இருக்கிறது" என்று அடிக்கடி எண்ணம்‌ 
உண்டாயிற்று. அவன்‌ காலர்‌, நெக்‌ டை இவற்றை அவிழ்த்துவிட்டுக்‌ கோட்டைக்‌ 
கழற்றிக்‌ கொண்டிருந்தபோது, விஷமத்தனமான பார்வையுடன்‌ கூடிய ஒரு பெண்‌ 
அங்கே வந்தாள்‌. அவள்‌ வேறு யாருமில்லை என்பதை அவள்‌ தெரிந்து கொண்டு, 
"மாப்பிள்ளை! உமா உங்களிடம்‌ இந்தக்‌ கடுதாசை இரகசியமாய்க்‌ கொடுக்கச்‌ 
சொன்னாள்‌" என்று கூறி ஒரு கடிதத்தை அவன்‌ சட்டைப்‌ பையில்‌ திணித்துவிட்டு 


ஓடினாள்‌. 


214 


கைலாஸத்துக்கு ஏற்பட்ட வியப்பும்‌, ஆவலும்‌, பரபரப்பும்‌ சொல்ல முடியாது. 
மயிர்க்கூச்சல்‌ எறிந்தது. நெஞ்சை என்னவோ செய்தது. விளக்கண்டை சென்று 
பார்த்தான்‌. மேல்‌ உறையில்‌ "எம்‌.ஆர்‌.ஆர்‌.ஒய்‌. டி.பி.கைலாஸம்‌" என்று பெண்‌ 
கையெழுத்தில்‌ இங்கிலீஷில்‌ எழுதியிருந்தது. உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்து 
படித்தான்‌: 


ஐயா, 


தங்களை விவாகம்‌ செய்து கொள்ள எனக்கு இஷ்டம்‌ இல்லை. என்னுடைய மனம்‌ 
இன்னொருவர்‌ மேல்‌ சென்று விட்டது. என்னை நீங்கள்‌ மணந்து கொண்டால்‌, நம்‌ 


இருவருடைய வாழ்க்கையிலும்‌ துன்பந்தான்‌ குடி கொண்டிருக்கும்‌! காதல்‌ இல்லாத 


கல்யாணத்தினால்‌ என்ன பயன்‌! 


இப்படிக்கு, 


உமா. 


படித்துக்‌ கொண்டிருக்கும்‌ போதே விளக்கு, வீடு எல்லாம்‌ சுழல ஆரம்பித்தன. இரண்டு, 
மூன்று நிமிஷம்‌ பிரமை கொண்டவன்‌ போல்‌ இருந்தான்‌ கைலாஸம்‌. அப்புறம்‌ 
பல்லைக்‌ கடித்துக்‌ கொண்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன்‌ போல்‌ விரைவாகச்‌ 
சென்றான்‌. கைலாஸத்துக்குத்‌ தகப்பனார்‌ இல்லை. இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு 
செய்தவரும்‌, நடத்தி வைக்க வேண்டியவரும்‌ அவனுடைய தாய்‌ மாமன்‌ தான்‌. 
அவரிடம்‌ சென்று, "மாமா! பெண்ணின்‌ தகப்பனாரிடம்‌ ஒரு முக்கியமான காரியம்‌ பேச 


வேண்டும்‌. அதற்குப்‌ பிறகு தான்‌ இந்தக்‌ கலியாணம்‌ நிச்சயம்‌” என்று சொல்லி 


அழைத்துச்‌ சென்றான்‌. பெண்ணின்‌ தகப்பனாரிடம்‌ போனதும்‌, "ஐயா! தங்கள்‌ 
மகளிடம்‌ ஒரு நிமிஷம்‌ நான்‌ தனிமையில்‌ பேச வேண்டும்‌. அவளிடம்‌ ஒரு வார்த்தை 
கேட்டுவிட்டுத்‌ தான்‌ நான்‌ கலியாணத்துக்குச்‌ சம்மதிப்பேன்‌" என்று கூறினான்‌. அவர்‌, 
"முன்னாலேயே இதைச்‌ செய்திருக்க வேண்டியது. இன்று பெண்ணைப்‌ பார்ப்பது 
சம்பிரதாய விரோதம்‌. ஆனாலும்‌ பாதகமில்லை. உங்கள்‌ இஷ்டப்படியே ஆகட்டும்‌" 
என்று கூறி அவ்வாறே ஏற்பாடும்‌ செய்தார்‌. கைலாஸம்‌ இருந்த அறைக்கு உமா 
வந்ததும்‌ அவன்‌ அவளை அப்படியே எடுத்து விழுங்கிவிடுபவன்‌ போல்‌ ஒரு பார்வை 
பார்த்தான்‌. பிறகு கடிதத்தை நீட்டி, "இந்தக்‌ கடிதம்‌ நீ எழுதியதுதானா?" என்று 
கேட்டான்‌. "ஆமாம்‌" என்று தழுதழுத்த குரலில்‌ பதில்‌ வந்தது. 


215 


"ரொம்ப சந்தோஷம்‌. நீ உன்‌ மனத்திற்கிசைந்த புருஷனையே மணந்து கொள்‌, அம்மா! 
அதற்குக்‌ குறுக்கே நிற்கும்‌ பாவத்தை நான்‌ கட்டிக்‌ கொள்ளத்‌ தயாராயில்லை" என்று 


கூறிவிட்டு மணப்பெண்ணை மறுமுறை பார்க்கவும்‌ செய்யாமல்‌ வெளியே வந்தான்‌. 


நேரே பெண்ணின்‌ தகப்பனாரிடம்‌ போய்‌, "ஐயா! தங்களுடைய பெண்ணை மணக்க 
எனக்கு விருப்பமில்லை. தயவு செய்து மன்னிக்க வேண்டும்‌" என்று கூறிவிட்டு உடனே 
வெளியே வந்து வண்டியைப்‌ பூட்டச்‌ சொன்னான்‌. ஏக அல்லோல கல்லோலம்‌. யாரோ 
என்னவெல்லாமோ சொல்லிப்‌ பார்த்தும்‌ பயன்படவில்லை. கைலாஸம்‌ ஒரே 
பிடிவாதமாயிருந்தான்‌. தன்னுடைய பிடிவாதத்துக்குச்‌ சமாதானம்‌, காரணம்‌ எதுவும்‌ 
சொல்ல உறுதியாக மறுத்து விட்டான்‌. "இஷ்டமில்லையென்றால்‌ விட்டு விடுங்கள்‌! 


அவ்வளவுதான்‌!" 


இவ்விஷயத்தில்‌ பெண்‌ வீட்டாருக்கு ஏற்பட்ட அசெளகரியத்துக்குத்‌ தான்‌ சிறிதும்‌ 
பொறுப்பாளியல்லவென்பதில்‌ அவனுக்குச்‌ சந்தேகம்‌ இருக்கவில்லை. கைலாஸம்‌ 
திருச்சியில்‌ படித்துக்‌ கொண்டிருக்கையில்‌ பெருமாள்புதூரிலிருந்த தன்னுடைய 
தாய்மாமன்‌ வீட்டுக்கு அடிக்கடி வருவதுண்டு. அந்தக்‌ காலங்களில்‌ சில சமயம்‌ எதிர்‌ 
வீட்டிலிருந்த உமாவைப்‌ பார்த்திருந்தான்‌. ஆகவே, கலியாண பேச்சு வந்தபோது 
பெண்‌ பிடித்திருப்பதாகச்‌ சொல்லிவிட்டான்‌. பெண்ணின்‌ தகப்பனார்‌ படித்த மனிதர்‌. 
ரிடயர்‌ ஆன உத்தியோகஸ்தர்‌. அத்துடன்‌ தியாஸாபிகல்‌ ஸொஸைடியைச்‌ சேர்ந்தவர்‌. 
ஆகவே, அவர்‌ கட்டாயம்‌ தம்முடைய பெண்ணின்‌ சம்மதத்தைக்‌ கேட்டிருப்பாரென்று 
எதிர்பார்த்தான்‌. அவர்‌ அப்படிச்‌ செய்யவில்லையென்றால்‌, இவனா அதற்கு 
ஜவாப்தாரி? 


இரவுக்கிரவே திரும்பி ஊருக்குப்‌ போன கைலாஸம்‌ அங்கே ஒரு நாள்‌ கூடத்‌ 
தங்கவில்லை. ஒருவரிடமும்‌ விவரம்‌ தெரிவிக்காமல்‌ பம்பாய்க்குப்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றான்‌. அங்கே ஒரு கம்பெனியில்‌ வேலைக்கு அமர்ந்து, தன்னுடைய திறமை 
காரணமாக, கூடிய சீக்கிரம்‌ மானேஜர்‌ பதவிக்கு வந்தான்‌. ஏராளமாகப்‌ பணம்‌ 
சம்பாதித்தான்‌. இடையில்‌ சத்தியாக்கிரஹ இயக்கத்தில்‌ ஈடுபட்டுச்‌ சிறை புகுந்து 
காங்கிரஸ்‌ கூட்டங்களில்‌ புகழடைந்தான்‌. எல்லா வகையிலும்‌ அவனுடைய வாழ்க்கை 
திருப்திகரமாயிருந்ததென்றே சொல்லவேண்டும்‌. ஆயினும்‌ மனச்சாந்தி மட்டும்‌ 
ஏற்படவில்லை. மாப்பிள்ளை அழைத்த அன்று இரவில்‌ நடந்த எதிர்பாராத நாடகம்‌ 


மனத்தை விட்டு அகலவேயில்லை. தன்னுடைய கேள்விக்குப்‌ பதிலாக, 'ஆமாம்‌' என்று 


216 


தழுதழுத்த குரலில்‌ கூறிய உமாவின்‌ உருவம்‌ அவன்‌ மனக்‌ கண்முன்‌ அடிக்கடி தோன்றி 
வந்தது. வேறு விஷயங்களில்‌ கவனத்தைச்‌ செலுத்தி, இதை மறக்க எவ்வளவோ 
முயற்சி செய்தும்‌ கைகூடவில்லை. ஞாபகம்‌ வந்த போதெல்லாம்‌, "ஐயோ! இதென்ன 


ஜன்மம்‌?" என்று வாழ்க்கையிலேயே வெறுப்புண்டாகும்‌. 


பம்பாய்‌ சென்று பன்னிரண்டு வருஷங்களுக்குப்‌ பிறகு, சொந்த நாட்டைப்‌ போய்ப்‌ 


பார்க்கவேண்டுமென்று ஆவல்‌ உண்டாயிற்று. ஆறு மாதம்‌ லீவு வாங்கிக்‌ கொண்டு 
அங்கிருந்தே மோட்டாரில்‌ யாத்திரை கிளம்பினான்‌. திருச்சிக்கு வந்த போது, ஏனோ 
பெருமாள்புதூருக்குப்‌ போகவேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டது. எவ்வளவுதான்‌ 
முயன்றும்‌ அந்த ஆவலை அடக்குவதற்கு முடியவேயில்லை. 


ஆனால்‌ பெருமாள்புதூருக்குக்‌ கிட்டத்தட்ட வந்த விட்ட போது மனக்குழப்பம்‌ 
உண்டாயிற்று. அவள்‌ இந்த ஊரில்‌ இருக்கப்‌ போவதில்லை. இருந்தாலும்‌, யாரோ 
ஒருவனைக்‌ கல்யாணம்‌ செய்து கொண்டிருப்பாள்‌. நாலைந்து குழந்தைகள்‌ 
பிறப்பதற்குக்‌ காலமாயிற்று. சீ! இந்த நினைவே சகிக்க முடியவில்லை! நேரில்‌ பார்த்து 


எப்படி சகிப்பது? 


மேலும்‌, அங்கே போய்‌ யாரையாவது விசாரிக்க வேண்டும்‌! தான்‌ இன்னான்‌ என்று 
சொல்ல வேண்டியிருக்குமல்லவா? பழைய கதையை உடனே எல்லாரும்‌ சொல்ல 
ஆரம்பிப்பார்கள்‌. காரணம்‌ கேட்பார்கள்‌. வேண்டாம்‌, வேண்டாம்‌! பேசாமல்‌ திரும்பிப்‌ 


போவதுதான்‌ சரி. 


இவ்வாறு தீர்மானித்து மேல்‌ துணியை உதறி எடுத்துக்‌ கொண்டு எழுந்திருந்தான்‌. 
தலையிலே "படார்‌!" என்று ஓர்‌ அடி; கழுத்தில்‌ "கும்‌" என்று ஒரு குத்து. கைலாஸம்‌ 
தலைக்குப்புறக்‌ கீழே விழுந்தான்‌. 


"தெரியுமா? பேசாமல்‌ உன்னுடைய உடுப்பைக்‌ கழற்றிக்‌ கொடுத்துவிடு. 
கொடுத்துவிட்டால்‌ உன்னை ஒன்றும்‌ செய்யவில்லை. ஏதாவது தகராறு 


பண்ணினாயோ, அப்படியே மென்னியைத்‌ திருகி ஆற்றில்‌ போட்டு விடுவேன்‌!" 


217 


என்னும்‌ சொற்கள்‌ கைலாஸத்தின்‌ செவியில்‌ விழுந்தன. தலையில்‌ விழுந்த அடியினால்‌ 
கலக்கம்‌ அடைந்திருந்த அவனது மூளை சிறிது சிறிதாக தெளிவு பெற்றது. 


முன்னொரு தடவை இதேவிதமாக மண்டையில்‌ அடிபட்டு அவன்‌ புத்தி 
கலங்கியதுண்டு, அது சட்டம்‌ மீறி உப்பு எடுக்கச்‌ சென்றபோது போலீஸ்‌ தடியினால்‌ 
பட்ட அடி. அச்சமயம்‌ அவனுக்கு ஸ்மரணை வந்தபோது, காதிலே, 'வந்தே மாதரம்‌!' 
'மகாத்மா காந்திக்கு ஜே!' என்னும்‌ கோஷங்கள்‌ ஒலித்தன. இப்போது அதெல்லாம்‌ 
ஒன்றுமில்லையென்றும்‌, இது வேறு சங்கதியென்றும்‌ உணர்ந்தான்‌. கண்ணைத்‌ 
திறந்து பார்த்தான்‌. சிறை உடை தரித்த ஒருவன்‌ தன்‌ மார்பின்‌ மேல்‌ ஒரு காலை 


வைத்து அமுக்கிக்‌ கொண்டிருப்பது தெரிந்தது. அடுத்த நிமிஷம்‌ கைலாஸமும்‌ கைதியும்‌ 
காவேரிக்‌ கரையில்‌ கட்டிப்‌ புரண்டு கொண்டிருந்தார்கள்‌. 


இப்படி எவ்வளவு நேரம்‌ சென்றது என்பது கைலாஸத்துக்குத்‌ தெரியாது. திடீரென்று 
போலீஸ்‌ ஊதுகுழலின்‌ சத்தம்‌ கேட்டது. பிறகு பூட்ஸ்‌ அணிந்த காலடிச்‌ சத்தம்‌. அடுத்த 
கணம்‌, தன்‌ மேல்‌ உட்கார்ந்து அமுக்கிக்‌ கொண்டிருந்த பூதம்‌ எழுந்திருந்து 
விட்டதென்பதைக்‌ கைலாஸம்‌ உணர்ந்தான்‌. அவனும்‌ எழுந்து நின்று சுற்றுமுற்றும்‌ 
பார்த்தான்‌. போலீஸ்காரர்கள்‌ இருவர்‌ கைதிக்கு விலங்கு பூட்டத்‌ தயாராயிருந்தார்கள்‌. 


அதைவிட அவனுக்கு ஆச்சரியம்‌ அளித்த மற்றொரு காட்சியையும்‌ கண்டான்‌. 
"மென்னியைத்‌ திருகிக்‌ காவேரியில்‌ போடுவேன்‌!" என்று அவனைப்‌ பயமுறுத்திய 
முரட்டுப்‌ பூதம்‌ இப்போது கண்ணிலே நீர்‌ பெருக்கிக்‌ கொண்டிருந்தது. 


கைதி திடீரென்று கீழே விழுந்து கைலாஸத்தின்‌ கால்களைப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. 
"ஸ்வாமி, நீங்கள்‌ தான்‌ எனக்கு ஒரு ஒத்தாசை செய்யவேணும்‌" என்று கூறி விம்மி 
விம்மி அழத்‌ தொடங்கினான்‌. அதைக்‌ கண்டு போலீஸ்காரர்கள்‌ கூடச்‌ சிறிது தயங்கி 


நின்றார்கள்‌. 


அந்த முரட்டுப்‌ பேயினிடம்‌ பட்ட அடிகளினால்‌ கைலாஸத்துக்கு உடம்பு முழுவதும்‌ 
இன்னும்‌ வலித்துக்‌ கொண்டிருந்தது. ஆயினும்‌, அவன்‌ இப்போது காட்டிய 
துக்கமானது கைலாஸத்தின்‌ உள்ளத்தை இளக்கிவிட்டது கடைசியில்‌ அவன்‌, "என்ன 


ஒத்தாசை வேண்டும்‌ என்று சொல்லு; முடியுமானால்‌ செய்கிறேன்‌" என்றான்‌. 


"ஸ்வாமி! உங்களுக்குக்‌ கோடி புண்யம்‌ உண்டாகும்‌. உங்கள்‌ குழந்தை குட்டிகளைப்‌ 


பகவான்‌ காப்பாற்றுவார்‌. அதோ தெரிகிறதே கோவில்‌, அதுதான்‌ பெருமாள்புதூர்‌. 


218 


அங்கே கைக்கோளர்‌ தெருவில்‌ மருதமுத்து வீடு என்று கேட்டால்‌ சொல்வார்கள்‌. அந்த 
வீட்டில்‌ தாயில்லாக்‌ குழந்தைகள்‌ மூன்று பேர்‌ இருக்கிறார்கள்‌. என்‌ பெண்டாட்டி 
சாகும்போது, பாவி என்னிடம்‌ குழந்தைகளை ஒப்படைத்து, அவற்றைக்‌ 
காப்பாற்றுவதாகச்‌ சத்தியம்‌ வாங்கிக்‌ கொண்டு போனாள்‌..." (இங்கே மருதமுத்து அழத்‌ 
தொடங்கினான்‌. பிறகு சமாதானம்‌ அடைந்து மேலே சொன்னான்‌.) "ஐயோ! பாழும்‌ 
குடியினால்‌ கெட்டுப்‌ போனேன்‌ நான்‌. போன வருஷம்‌ தீபாவளியன்று ஊர்க்‌ 
குழந்தைகள்‌ எல்லாம்‌ புதுத்‌ துணி உடுத்தி, பட்டாஸ்‌ கொளுத்திச்‌ 
சந்தோஷமாயிருந்தார்கள்‌. என்‌ குழந்தைகள்‌ மட்டும்‌ அழுது கொண்டிருந்தன. 'அடுத்த 
தீபாவளிக்கு உங்களை நான்‌ இப்படி வைப்பதில்லை' என்று சத்தியம்‌ செய்து 
கொடுத்தேன்‌. நாளைக்குத்‌ தீபாவளி, அவர்களை நான்‌ பார்க்கவே மாட்டேன்‌!" என்று 


மறுபடியும்‌ விம்மினான்‌. 


கைலாஸத்துக்கு இப்போது ஒருவாறு விஷயம்‌ புரிந்தது. "அழாதே, நான்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ சொல்லு. பெருமாள்புதூருக்குப்‌ போய்‌ உன்‌ குழந்தைகளைப்‌ பார்க்க 


வேண்டுமா?" என்று கேட்டான்‌. 


மருதமுத்து போலீஸ்காரர்களைத்‌ திரும்பிப்‌ பார்த்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டுத்‌ 
தன்னுடைய மோவாய்க்‌ கட்டையையும்‌, கன்னத்தையும்‌ இரண்டு தடவை தட்டினான்‌. 
அவனுடைய வாயிலிருந்து மூன்று கால்‌ ரூபாய்கள்‌ கையில்‌ விழுந்தன. அவற்றைக்‌ 
கைலாஸத்தினிடம்‌ கொடுத்து விட்டுச்‌ சொன்னான்‌: "ஸ்வாமி! இந்தப்‌ பணத்திற்குப்‌ 
பட்டாஸ்‌ கட்டும்‌ மத்தாப்பும்‌ வாங்கிக்‌ குழந்தைகளிடம்‌ கொடுங்கள்‌. 'உங்கள்‌ அப்பன்‌ 
அனுப்பினான்‌' என்று சொல்லுங்கள்‌. இன்னும்‌ இரண்டு மாதத்திலே வந்துவிடுவான்‌ 


என்று சொல்லுங்கள்‌. சொல்வீர்களா ஸ்வாமி?" 


கைலாஸத்தின்‌ கண்களில்‌ ஜலம்‌ துளித்தது; அவனுக்குச்‌ சிறையநுபவம்‌ 
உண்டாதலால்‌, சிறைச்சாலையில்‌ மேற்படி மூன்று கால்‌ ரூபாய்களைச்‌ சேர்க்க 


மருதமுத்து எவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டுமென்பதை அறிந்திருந்தான்‌. 
சிறைக்குள்ளே ஒவ்வொரு கால்‌ ரூபாயும்‌ ஒரு பவுனுக்குச்‌ சமானம்‌. அவற்றை அவன்‌ 


வாங்கிக்‌ கொண்டு, "அப்பா கட்டாயம்‌ அப்படியே செய்கிறேன்‌. நீ கவலைப்படாதே 


என்று உறுதி கூறினான்‌. 


"ஸ்வாமி! ஞாபகம்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌; நினைவாக ஒரு ஊசிக்‌ கட்டு வாங்கிக்‌ 


219 


கொண்டு போங்கள்‌" என்றான்‌ கைதி. 


இதுவரை பொறுத்திருந்த போலீஸ்காரர்கள்‌ இப்போது பொறுமையிழந்தவர்களாய்‌, 
"போதும்‌ நாடகம்‌; கிளம்பு!" என்று சொல்லிக்‌ கையில்‌ விலங்கைப்‌ பூட்டி இழுத்துச்‌ 
சென்றார்கள்‌. 


போலீஸ்காரர்களும்‌ கைதியும்‌ மறைந்ததும்‌, கைலாஸத்துக்கு இதெல்லாம்‌ 
உண்மையா, கனவா என்று சந்தேகம்‌ வந்துவிட்டது. கையிலிருந்த மூன்று கால்‌ ரூபாய்‌ 
நாணயங்கள்‌, 'கனவு அன்று; உண்மை!' என்பதை வற்புறுத்தின. பெருமாள்புதூரைத்‌ 
தேடித்‌ தான்‌ வந்த நோக்கம்‌ என்ன, இப்போது போகும்‌ காரியம்‌ என்ன என்பதை 


எண்ணியபோது அவனை அறியாமல்‌ சிரிப்பு வந்தது. ஆயினும்‌ வாக்குறுதி 
கொடுத்தாய்விட்டது. போகத்தான்‌ வேண்டும்‌. 


பத்து நிமிஷத்துக்கெல்லாம்‌ பெருமாள்புதூர்வாசிகள்‌, தங்கள்‌ ஊர்ச்‌ சாலைப்புறத்தில்‌ 
தீபாவளிக்கென்று வைத்திருந்த பட்டாஸ்‌ கடையில்‌ ஒரு மோட்டார்‌ வண்டி வந்து 
நிற்கிறதென்பதை அறிந்து அதிசயம்‌ அடைந்தார்கள்‌. மோட்டாரில்‌ வந்த பெரிய 
மனிதர்‌ கேவலம்‌ முக்கால்‌ ரூபாய்க்கு மட்டும்‌ பட்டாஸ்களும்‌, மத்தாப்புகளும்‌ 
வாங்குவதைப்‌ பார்த்து அவர்களுடைய ஆச்சரியம்‌ அதிகமாயிற்று. முதலிலே 
தன்னுடைய சொந்தப்‌ பணத்தைக்‌ கொண்டு இன்னும்‌ அதிகம்‌ வாங்கலாமென்று 
கைலாஸம்‌ நினைத்தான்‌. ஆனால்‌ அப்படிச்‌ செய்வது ஏதோ தெய்வத்துக்கு அபகாரம்‌ 
செய்வது போலாகுமென்று அவனுக்குத்‌ தோன்றியது. தகப்பனுக்கும்‌ மக்களுக்கும்‌ 
இடையே தான்‌ பிரவேசிப்பது பாவமென்று எண்ணினான்‌. எனவே, அந்த முக்கால்‌ 
ரூபாய்க்கும்‌ வெடி வகையராக்கள்‌ வாங்கிக்‌ கொண்டு கைக்கோளர்‌ தெருவுக்கு வழி 
விசாரித்துச்‌ சென்றான்‌. அங்கே மருதமுத்து வீட்டைக்‌ கண்டுபிடிப்பது மிகவும்‌ 
கஷ்டமாயிருந்தது. ஏனெனில்‌ மோட்டாரில்‌ வந்திருக்கும்‌ பிரபு, கேவலம்‌ 'கேடி' 
மருதமுத்துவின்‌ வீட்டைத்‌ தேடி வந்திருப்பாரென்று யாரும்‌ எதிர்பார்க்கவில்லை. 
எவரெவர்‌ வீட்டையோ காட்டினார்கள்‌. கடைசியில்‌ அந்தக்‌ 'கேடி' மருதமுத்துவின்‌ 
வீட்டை அடைந்தபோது, வீட்டுக்குள்ளே கைலாஸம்‌ பார்த்த காட்சி வாசற்படியிலேயே 


அவனைத்‌ திகைத்து நிற்கும்படி செய்தது. 


220 


ஏழ்மை நிலையிலிருந்த குழந்தைகள்‌ நால்வர்‌ உயர்‌ குலத்து மங்கை ஒருத்தியைச்‌ சுற்றி 
நின்றார்கள்‌. அவள்‌ ஒரு மூட்டையிலிருந்து துணிமணிகளை எடுத்து 


அக்குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றாய்க்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அந்த மங்கை 
யார்‌? பன்னிரண்டு வருஷத்திற்கு முன்‌ பார்த்த உமாவின்‌ உருவம்‌ கைலாஸத்தின்‌ 
மனக்கண்முன்‌ நின்றது. இவள்‌ அவள்‌ தமக்கையா என்ன? இல்லை, இல்லை, அவளே 


தான்‌! 


சில நிமிஷத்துக்கெல்லாம்‌ உமா திரும்பிப்‌ பார்த்தாள்‌. ஒரு கணம்‌ அவளுடைய 
கண்களில்‌ ஆச்சரியம்‌ தோன்றிற்று. பின்னர்‌ அக்கண்களில்‌ இயற்கை அமைதி 
குடிகொண்டது. 


சற்று நேரம்‌ இருவரும்‌ சும்மா இருந்தார்கள்‌. பிறகு உமாவின்‌ முகத்தில்‌ தோன்றிய 
கேள்விக்குப்‌ பதில்‌ கூறுவான்‌ போல்‌ கைலாஸம்‌, "இந்தக்‌ குழந்தைகளின்‌ தகப்பன்‌ 


வர்களுக்குப்‌ பரிசு ப்பினான்‌. அவற்றைக்‌ கொண்டு வந்தேன்‌" என்றான்‌. 
ளுக்கு அனு அவற்றை நமத ற 


தகப்பன்‌ என்றதும்‌ குழந்தைகள்‌ கைலாஸத்தை வந்து சுற்றிக்‌ கொண்டன. ஆச்சரியமும்‌ 
பயமும்‌ ததும்பிய கண்களுடன்‌ அவனைக்‌ கண்‌ கொட்டாமல்‌ பார்த்தன. கைலாஸம்‌ 
திரும்ப மோட்டாருக்குச்‌ சென்று, அங்கிருந்த சிறு மூட்டையை எடுத்து வந்து, பட்டாஸ்‌ 
கட்டுகளையும்‌, மத்தாப்புப்‌ பெட்டிகளையும்‌ அவர்களிடம்‌ கொடுத்தான்‌. உமா 
கொடுத்த துணிமணிகளை வாங்கிக்‌ கொண்ட போதெல்லாம்‌ சாதாரணமாயிருந்த 
குழந்தைகளின்‌ முகத்தில்‌ இப்பொழுது குதூகலம்‌ ததும்பிற்று. 


"ஐயா! நீங்க எங்க அப்பாவைப்‌ பாத்தீங்களா?" என்று மூத்த பெண்‌ தயக்கத்துடன்‌ 


கேட்டாள்‌. 


"ஆமாம்‌, அம்மா! இதெல்லாம்‌ அவர்‌ தான்‌ கொடுக்கச்‌ சொன்னார்‌" என்றான்‌ 


கைலாஸம்‌. 


"அப்பா எப்ப வருவாங்க?" என்று மறுபடி அவள்‌ கேட்டபோது, கண்களில்‌ ஜலம்‌ 


ததும்பிற்று. 


"இன்னும்‌ இரண்டு மாதத்தில்‌ கட்டாயம்‌ வந்துவிடுவார்‌, அம்மா!" 


221 


அதற்குப்‌ பின்‌ அந்தப்‌ பெண்‌ ஒன்றும்‌ கேட்கவில்லை. எல்லாக்‌ குழந்தைகளும்‌ 


பட்டாஸ்‌, மத்தாப்புகளில்‌ கவனம்‌ செலுத்தின. 


"நான்‌ போய்வருகிறேன்‌!" என்று கைலாஸம்‌ உமாவைப்‌ பார்த்துச்‌ சொன்னான்‌. 


அவள்‌ ஒரு நிமிஷம்‌ தயங்கிப்‌ பிறகு, "இந்தக்‌ குழந்தைகள்‌ விஷயத்தில்‌ இவ்வளவு 
சிரத்தை எடுத்துக்‌ கொண்டீர்களே! இவர்களுடைய தகப்பன்‌ வரும்‌ வரையில்‌ 


இவர்களைக்‌ காப்பாற்ற ஏதாவது வழி செய்துவிட்டுப்‌ போங்கள்‌" என்றாள்‌. 


"அவர்களை ரக்ஷிக்கத்‌ தேவியேதான்‌ இங்கே இருக்கிறாளே! அவர்களுக்கென்ன 


குறை?" 

"அந்தத்‌ தேவியின்‌ ரக்ஷ்ணை இனிமேல்‌ அவர்களுக்கு இல்லை." 

ன்‌ அறிம 

"பன்னிரண்டு வருஷ காலமாக அவள்‌ யாரைக்‌ குறித்துத்‌ தவம்‌ செய்தாளோ, அந்தத்‌ 
தேவன்‌ இன்றுதான்‌ பிரசந்நமாயிருக்கிறார்‌. அவருக்கு மனமிருந்து அழைத்துப்‌ 


போனால்‌, அவருடன்‌ போவேன்‌. அவர்‌ மறுபடியும்‌ என்னை விட்டுச்‌ சென்றால்‌, 


மனிதர்கள்‌ யாரும்‌ முடிவாகச்‌ செல்லுமிடம்‌ செல்வேன்‌." 


கைலாஸத்துக்கு மயிர்க்கூச்சல்‌ எடுத்தது. இவள்‌ என்ன சொல்கிறாள்‌? யாரைக்‌ 


குறித்துச்‌ சொல்கிறாள்‌? 


"கொஞ்சம்‌ விளங்கும்படி சொன்னால்‌ நன்றாயிருக்கும்‌" என்றான்‌. 


"வீட்டுக்கு வந்தால்‌ சொல்கிறேன்‌. இந்தக்‌ குழந்தைகள்‌ இங்கே சந்தோஷமா- 
யிருக்கட்டும்‌." 


222 


"வீட்டிற்கா?" என்று கைலாஸம்‌ இழுத்தான்‌. 


"வீட்டில்‌ என்னைத்‌ தவிர என்‌ தாயார்தான்‌ இருக்கிறாள்‌! வேறு யாரும்‌ இல்லை." 


பன்னிரண்டரை வருஷத்துக்கு முன்னால்‌, தட்டிப்‌ போன கலியாணத்துக்கு முதல்‌ 
நாளிரவு, ஊர்வல உடையைக்‌ கூட முழுதும்‌ களையாமல்‌ எந்த வீட்டிற்குள்‌ கைலாஸம்‌ 


பிரவேசித்தானோ, அதே வீட்டிற்குள்‌ இன்று மாலை மறுபடியும்‌ நுழைந்தான்‌. 


"அம்மா! விருந்தாளி வந்திருக்கிறார்‌!" என்று உமா வாசற்படி நுழைந்ததும்‌ கூறினாள்‌. 
கொஞ்சம்‌ வயதான ஸ்திரீ ஒருத்தி வந்து கைலாஸத்தை உற்றுப்‌ பார்த்தாள்‌. "பார்த்த 
ஞாபகமிருக்கிறது. நன்றாய்‌ ஞாபகமில்லை..." என்று கூறி, அப்புறம்‌ ஏதோ சொல்ல 
ஆரம்பித்து நிறுத்தி விட்டாள்‌. 


"என்‌ பெயர்‌ கைலாஸம்‌!" என்றான்‌. 

உடனே அந்த அம்மாளின்‌ கண்களில்‌ நீர்‌ வழிய ஆரம்பித்தது. "என்‌ பெண்ணின்‌ தவம்‌ 
வீண்‌ போகவில்லை. பகவானே! நீர்‌ தான்‌ துணை" என்று தழுதழுத்த குரலில்‌ 
கூறினாள்‌. பிறகு உமாவைப்‌ பார்த்து, "சற்று நேரம்‌ பேசிக்‌ கொண்டிரு, அம்மா! ஒரு 


நிமிஷம்‌ சமையல்‌ செய்து விடுகிறேன்‌" என்று சொல்லிவிட்டுச்‌ சென்றாள்‌. 


கைலாஸத்தின்‌ நெஞ்சு வெடித்து விடும்போல்‌ இருந்தது. மனக்குழப்பமோ சொல்ல 
முடியாது. 


"வீட்டுக்கு வந்தால்‌ ஏதோ சொல்லுவதாகக்‌ கூறியபடியால்‌ வந்தேன்‌" என்றான்‌. 


"ஞாபகம்‌ இருக்கிறது, எப்படிச்‌ சொல்வதென்று தான்‌ தெரியவில்லை; கதை மாதிரிச்‌ 


சொல்லலாமல்லவா?" 


223 


"எப்படி வேண்டுமானாலும்‌ சொல்லலாம்‌!" 


"இந்த ஊரிலே துர்ப்பாக்கியசாலியான ஒரு பெண்‌ இருந்தாள்‌. அவளுக்கு அவள்‌ 
பெற்றோர்‌ தக்க வரனைத்‌ தேடிக்‌ கலியாணம்‌ நிச்சயம்‌ செய்திருந்தார்கள்‌. 
கலியாணத்துக்கு முதல்‌ நாள்‌ இரவு மாப்பிள்ளையும்‌ அவரைச்‌ சேர்ந்தவர்களும்‌ வந்து 
சேர்ந்தனர்‌. அந்தப்‌ பெண்‌, தனக்குப்‌ புருஷனாக வரப்போகிறவருக்கு ஒரு கடிதம்‌ 
எழுதித்‌ தன்‌ தோழியிடம்‌ கொடுத்தனுப்பினாள்‌. அப்படி அவள்‌ செய்தது தவறுதான்‌; 
ஆனால்‌ அது அவ்வளவு பெரிய தவறு என்று அவள்‌ அப்போது நினைக்கவில்லை. 
மாப்பிள்ளை அந்தக்‌ கடிதத்தைப்‌ பார்த்துக்‌ கோபித்துக்‌ கொண்டு அன்றிரவே 


புறப்பட்டுப்‌ போய்விட்டார்‌." 


"அந்தப்‌ பெண்‌ தன்னுடைய செயலால்‌ நேர்ந்த விபரீதத்தை அறிந்தபோது துயரக்‌ 
கடலில்‌ ஆழ்ந்தாள்‌. தன்னைத்‌ தானே நொந்து கொண்ட போதிலும்‌, தான்‌ செய்த 
தவறை வெளியே சொல்ல வெட்கிப்‌ பேசாமல்‌ இருந்தாள்‌. ஆனால்‌ வேறு 


கலியாணத்தைப்‌ பற்றிப்‌ பேச்சு வந்தபோது தகப்பனாரிடம்‌ உண்மையை ஒப்புக்‌ 
கொள்ள நேர்ந்தது. தன்‌ மனத்திலே வரித்து ஒருமுறை நிச்சயமானவரைத்‌ தவிர வேறு 
யாரையும்‌ மணக்க மாட்டேன்‌ என்று கண்டிப்பாய்ச்‌ சொல்லிவிட்டாள்‌. அவள்‌ 
தகப்பனார்‌ அதே மாப்பிள்ளையைப்‌ பற்றி மறுபடியும்‌ விசாரித்தார்‌. ஆனால்‌ அவர்‌ 


உடனே ஊரை விட்டுப்‌ போய்விட்டாரென்றும்‌, அவரைப்‌ பற்றி யாருக்கும்‌ ஒரு 


தகவலும்‌ தெரியாதென்றும்‌ செய்தி கிடைத்தது." 


"ஆனால்‌ அந்தப்‌ பெண்‌ மட்டும்‌ நம்பிக்கை இழக்கவில்லை. தன்னுடைய ஹிருதயத்தில்‌ 
உண்மை அன்பு இருந்தபடியால்‌, என்றைக்காவது ஒரு நாள்‌ அவர்‌ திரும்பி வருவார்‌ 
என்று நம்பியிருந்தாள்‌. ஒரு வருஷமல்ல, இரண்டு வருஷமல்ல, பன்னிரண்டு 
வருஷங்கள்‌ அந்த நம்பிக்கையுடன்‌ கழித்தாள்‌..." 


"அவள்‌ அனுப்பிய கடிதத்தில்‌ என்ன எழுதியிருந்தது என்று சொல்லவில்லையே?" 


என்று கைலாஸம்‌ கேட்டான்‌. 


"அந்தக்‌ கடிதமே இருக்கிறது. இதோ கொண்டு வருகிறேன்‌!" என்று உமா எழுந்திருந்து 
சென்று ஒரு மிகப்‌ பழைய பழுப்படைந்த காகிதத்தைக்‌ கொண்டு வந்து தந்தாள்‌. அதில்‌ 
பின்‌ வருமாறு எழுதியிருந்தது. 


224 


"என்‌ உயிருக்குயிரான பிராணநாதருக்கு, 


நான்‌ இதை எழுதுவது தவறாயிருந்தால்‌ தயவு செய்து மன்னிக்கும்படி 
பிரார்த்திக்கிறேன்‌. தாங்கள்‌ கலியாணத்திற்குக்‌ கதர்‌ வேஷ்டிதான்‌ வேண்டுமென்று 
சொல்லி அப்படியே வாங்கியிருப்பதாகத்‌ தெரிகிறது. இதைப்பற்றி என்‌ தோழிகள்‌ 
எல்லாம்‌ என்னைப்‌ பரிகாசம்‌ செய்கிறார்கள்‌. 'கோணிச்சாக்கு மாப்பிள்ளை' என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஆகையால்‌ தாங்கள்‌ என்‌ மேல்‌ கருணை கூர்ந்து பட்டு வேஷ்டியே 


வாங்கிக்‌ கொள்ளும்படி வணக்கமாய்க்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 


இப்படிக்கு, 
அடியாள்‌ 


உமா” 


கைலாஸம்‌, அதை இரண்டு தடவை, மூன்று தடவை படித்துவிட்டு, முகத்திலே 
திகைப்புடன்‌, "இது என்ன? நான்‌ படித்த கடிதம்‌ இது அல்லவே?" என்றான்‌. 


"நான்‌ எழுதிய கடிதம்‌ இதுதான்‌. ஆனால்‌ நீங்கள்‌ படித்த கடிதம்‌ வேறு. அதை நீங்கள்‌ 
மேல்‌ கவருடன்‌ காட்டிக்‌ கேட்டதால்‌, மேல்‌ விலாசத்தின்‌ எழுத்தைப்‌ பார்த்து விட்டு 
'நான்‌ எழுதியது தான்‌' என்று சொல்லி விட்டேன்‌. நீங்கள்‌ அப்பால்‌ போனதும்‌, 
உறையைப்‌ பிரித்துப்‌ பார்த்தபோது தான்‌ விஷயம்‌ தெரிந்தது. என்‌ தோழி 
விஷமத்துக்காக ஒரு நாவலிலிருந்து அந்த மாதிரி எடுத்து எழுதி உங்களிடம்‌ கொடுத்து 
விட்டாள்‌. அதைப்‌ படித்ததும்‌ அப்போது எனக்கு ஏற்பட்ட திகைப்பில்‌ இன்னது 
செய்வதென்று தோன்றவில்லை. நீங்களோ உடனே போய்‌ விட்டீர்கள்‌. பகவானே! 
அந்த நாட்களில்‌ நான்‌ அநுபவித்த வேதனையை நினைத்தால்‌ இப்போதும்‌ உடல்‌ 
நடுங்குகிறது" 


"அடடா! என்ன அநியாயம்‌! அந்த விஷமக்காரப்‌ பெண்‌ அப்படிப்பட்ட காரியம்‌ ஏன்‌ 


செய்தாள்‌?" 


"பாவம்‌! அவள்‌ பட்ட துன்பமும்‌ கொஞ்சமில்லை. தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்‌ 
கொண்டு அழு அழு என்று அழுதாள்‌. என்னுடைய அசல்‌ கடிதத்தைத்‌ திருப்பிக்‌ 


225 


கொடுத்தாள்‌. ஆனால்‌, அப்போதும்‌ சரி, இப்போதும்‌ சரி, அவள்‌ பேரில்‌ எனக்குக்‌ 
கோபமே கிடையாது. நான்‌ உங்களைக்‌ 'கதர்‌ கட்டிக்‌ கொள்ள வேண்டாம்‌' என்று 
எழுதியதற்குத்‌ தண்டனையாக ஏற்பட்டதுதான்‌ என்னுடைய துன்பம்‌ என்றே கருதி 
வந்தேன்‌. அதற்குப்‌ பிராயச்சித்தமாக, அந்த வருஷம்‌ முதல்‌ ஒவ்வொரு தீபாவளிக்கும்‌ 
ஏழைகளுக்குக்‌ கதர்‌ வேஷ்டி இனாம்‌ அளித்து வருகிறேன்‌. இந்த வருஷம்‌ வாங்கிய 
கதர்‌ வேஷ்டியில்‌ தற்செயலாக ஒரு ஜோடி மிகுந்திருக்கிறது..." 


"மருதமுத்து மகாராஜனாயிருக்கவேண்டும்‌. அவன்‌ சிறையிலிருந்து தப்பி ஓடி 
வந்திராவிடில்‌ இன்று உன்னை நான்‌ சந்தித்திருக்க மாட்டேனல்லவா ?" என்றான்‌ 


கைலாஸம்‌. 


"அவன்‌ ஏழேழு ஜன்மத்துக்கும்‌ மஹாராஜனாயிருக்கட்டும்‌. அவன்‌ போன வருஷத்தில்‌ 
எங்கள்‌ வீட்டில்‌ கன்னம்‌ வைத்துத்‌ திருடிவிட்டு ஜெயிலுக்கும்‌ போயிராவிட்டால்‌, 
இன்று அவன்‌ குழந்தைகளுக்குத்‌ துணி வாங்கிக்‌ கொண்டு நான்‌ அங்கே 


ட ட ட உட ட ட 
வந்திருக்கமாட்டேன்‌" என்றாள்‌ உமா. 


KKK 


பன்னிரண்டு வருஷ காலமாகத்‌ தீபாவளிக்‌ கொண்டாட்டம்‌ இல்லாதிருந்த பெரிய 
வீட்டில்‌ இந்த வருஷம்‌ தடபுடலாகத்‌ தீபாவளி உத்ஸவம்‌ நடப்பதைப்‌ பார்த்துப்‌ 
பெருமாள்புதூர்வாசிகள்‌ அளவிலாத ஆச்சரியம்‌ அடைந்தார்கள்‌. 


கைலாஸத்துக்கும்‌ உமாவுக்கும்‌ அந்தத்‌ தீபாவளி எவ்வளவு சந்தோஷமாயிருந்திருக்கும்‌ 
என்று சொல்லவும்‌ வேண்டுமோ? ஆனால்‌ அவ்வளவு நெடுங்காலம்‌ பிரிந்திருந்து 
எதிர்பாராத முறையில்‌ ஒன்று சேர்ந்த அந்தக்‌ காதலர்களின்‌ ஆனந்தங்கூட அதே 
சமயத்தில்‌ மருதமுத்துவின்‌ மக்கள்‌ ஒரு சீனவெடி சுட்டதில்‌ அடைந்த இன்பத்துக்கு 
ஈடாகுமா என்பது சந்தேகம்‌ தான்‌. 


43. காரிருளில்‌ ஒரு மின்னல்‌ 
முன்னுரை 


ஆரம்பிக்கும்போது, என்‌ கதையை நீங்கள்‌ நம்புவீர்களோ என்ற சந்தேகம்‌ 


உண்டாகிறது. வேறு யாராவது இத்தகைய சம்பவம்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ நடந்தது 


226 


என்று சொன்னால்‌ எனக்கும்‌ அவநம்பிக்கைதான்‌ பிறக்கும்‌. கைதேர்ந்த 
கதாசிரியர்களைப்‌ போல்‌ அசாத்தியமான விஷயங்களையும்‌ நடந்தது போல்‌ நம்பச்‌ 
செய்யும்படி எழுதும்‌ சக்தியும்‌ எனக்கில்லை. எழுதும்‌ பழக்கம்‌ எனக்கு அதிகம்‌ 
கிடையாது. ஒரே ஒரு தடவை கிறுக்குப்‌ பிடித்துப்‌ போய்‌ ஒரு நாவல்‌ எழுதுவதென்று 
தொடங்கினேன்‌. காமா சோமாவென்று அதை எழுதி முடித்தும்‌ விட்டேன்‌. ஆனால்‌ 
அதை அப்புறம்‌ ஒரு முறை படித்தபோது சுத்த மோசமென்று தோன்றியபடியால்‌ அதை 
அச்சிடும்‌ முயற்சி எதுவும்‌ செய்யவில்லை. சிநேகிதர்‌ ஒருவர்‌ ஒரு தடவை என்‌ வீட்டிற்கு 
வந்திருந்த போது அந்த கையெழுத்துப்‌ பிரதியைப்‌ பார்த்துவிட்டு, அதைப்‌ படிக்க 
வேணுமென்று சொல்லி எடுத்துக்‌ கொண்டு போனார்‌. அதை அவர்‌ திருப்பிக்‌ 


கொடுக்கவுமில்லை; நான்‌ அதைப்பற்றிக்‌ கவலைப்படவும்‌ இல்லை. 


எனக்கு எழுதும்‌ திறமை இல்லைதான்‌. ஆகையால்‌ காது வைத்து, மூக்கு வைத்து, 


எல்லாவற்றையும்‌ பொருத்தமாய்ச்‌ சேர்த்து எழுத முடியாது. நடந்தது நடந்தபடி தான்‌ 
சொல்லக்கூடும்‌. "ஒவ்வொரு மனிதனும்‌ தன்‌ வாழ்க்கை அநுபவங்களைக்‌ கொண்டு 
ஒரு சிறந்த கதை கட்டாயம்‌ எழுத முடியும்‌" என்று யாரோ ஓர்‌ அறிஞர்‌ கூறியிருக்கிறார்‌. 
அந்தத்‌ தைரியத்தினால்‌ தான்‌ இதை நான்‌ எழுதத்‌ துணிகிறேன்‌. 


நான்‌ பி.ஏ., எல்‌.டி. பட்டம்‌ பெற்று, சென்னையிலுள்ள அழகப்ப செட்டியார்‌ 
ஹைஸ்கூலில்‌ வாத்தியார்‌ வேலை பார்த்து வந்தேன்‌. என்‌ வாழ்க்கையின்‌ முக்கிய 
சம்பவம்‌ நடந்தபோது, எனக்கு வயது முப்பது. ஆனால்‌ கலியாணம்‌ ஆகவில்லை. 
காரணம்‌ சொன்னால்‌, உங்களுக்கு வேடிக்கையாயிருக்கும்‌. நான்‌ சிறு பையனாயிருந்த 
காலத்தில்‌ ஒரு நாள்‌, என்‌ வீட்டில்‌ என்னுடைய தாயார்‌, பாட்டி, அம்மாமி, சித்தி 
எல்லாரும்‌ உட்கார்ந்து வம்பு பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அப்போது நான்‌ ஏதோ 
விஷமம்‌ செய்தேன்‌. அம்மாமி, "இப்படி நீ அசடா யிருந்தால்‌, உனக்கு யார்‌ பெண்‌ 
கொடுப்பார்கள்‌? கலியாணமே ஆகாது போ!" என்று சொன்னாள்‌. அதற்கு என்‌ பாட்டி, 
"அவனுக்கென்று ஒருத்தி எங்கேயோ பிறந்து காத்துக்‌ கொண்டுதானே இருப்பாள்‌?" 
என்றாள்‌. பாட்டி சொன்னது எப்படியோ என்‌ மனதில்‌ ஆழமாய்ப்‌ பதிந்து வேரூன்றி 
விட்டது. எங்கேயோ ஒரு பெண்‌ தன்னந்‌ தனியாக உட்கார்ந்து என்‌ வரவை 
எதிர்நோக்கிக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கும்‌ தோற்றம்‌ என்‌ மனக்‌ கண்ணின்‌ முன்‌ ஓயாமல்‌ 
வந்து கொண்டேயிருந்தது. அவள்‌ யார்‌, எப்படி இருப்பாள்‌, எங்கே உட்கார்ந்திருப்பாள்‌ 


என்பதொன்றும்‌ தெரியவில்லை. மெல்லிய பனிப்‌ படலத்தினால்‌ மறைக்கப்பட்டது 


227 


போன்ற அத்‌ தோற்றம்‌ மட்டும்‌ என்னுடைய நனவிலும்‌ கனவிலுங்கூடத்‌ தோன்றிக்‌ 
கொண்டேயிருக்கும்‌. 


இதை நான்‌ ஒருவருக்கும்‌ வெளியிட்டுச்‌ சொல்லவில்லை. ஆனால்‌ இதன்‌ 
காரணமாகவே, என்னுடைய பெற்றோர்களும்‌ மற்றவர்களும்‌ செய்த கலியாண 
ஏற்பாடுகளை யெல்லாம்‌ தட்டிக்‌ கழித்துக்‌ கொண்டு வந்தேன்‌. கொஞ்ச நாளைக்குப்‌ 
பிறகு, பந்துக்களின்‌ தொந்தரவு பொறுக்க முடியாமல்‌, நான்‌ கலியாணமே செய்து 


கொள்ளப்‌ போவதில்லையென்று பிடிவாதமாகச்‌ சொல்லிவிட்டேன்‌. 


என்னுடைய பாலிய சிநேகிதனும்‌ கலாசாலைத்‌ தோழனுமான சாம்பமூர்த்தி இது 


விஷயத்தில்‌ என்னுடன்‌ போட்டி போடுவதாகச்‌ சொன்னான்‌. வெகு காலம்‌ அவனும்‌ 
கலியாணம்‌ செய்து கொள்ளாமலே இருந்தான்‌. கடைசியில்‌ சென்ற வருஷம்‌ அவன்‌ 
தோல்வியடைந்தான்‌. அவன்‌ சென்னையில்‌ பிரபல உத்தியோகஸ்தர்‌ ஒருவரின்‌ 
பிள்ளை. தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ ஒரு பெரிய மிராசுதாரின்‌ பெண்ணுக்கும்‌ அவனுக்கும்‌ 
கலியாணம்‌ நடந்தது. நான்‌ கூடக்‌ கலியாணத்துக்குப்‌ போயிருந்தேன்‌. 


தீபாவளிக்கு முதல்‌ நாளைக்கு முதல்‌ நாள்‌ அவன்‌ என்னிடம்‌ வந்து, "ஸாமி! நீயே என்‌ 
கதி" என்று சொல்லி, ஓர்‌ அசட்டுச்‌ சிரிப்புச்‌ சிரித்தான்‌. 


"உன்‌ கதியைக்‌ கலங்க வைக்காமல்‌ சமாசாரத்தை சொல்லலாமே" என்றேன்‌. 


"தலை தீபாவளிக்கு மாமனார்‌ வீட்டுக்குப்‌ போக வேண்டியதாயிருக்கிறது. தன்னந்‌ 


தனியாக அவ்வளவு பெரிய அபாயத்தை எதிர்க்க எனக்குத்‌ தைரியமில்லை" என்றான்‌. 


"இதோ அபயப்‌ பிரதானம்‌ கொடுத்தேன்‌. ஸ்ரீமதி காந்தாமணி தேவியிடம்‌ நீ தனியாக 
அகப்பட்டுக்‌ கொண்டு முழித்தாயானால்‌, 'ஸாமி!' என்று ஒரு குரல்‌ கொடு, உடனே 
நான்‌ ஜாக்கிரதையாகி, யாரும்‌ அவ்விடம்‌ தலை காட்டாமல்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌" 


என்றேன்‌. 


தீபாவளிக்கு முதல்‌ நாள்‌ காலையில்‌ எழும்பூரில்‌ ரயில்‌ ஏறினோம்‌. சாயங்காலம்‌ ஆறு 
மணிக்கு வண்டி பாபநாசத்தை அடையும்‌. அங்கிருந்து வண்டி பிடித்துக்‌ கொண்டு 


கிளம்பினால்‌, இராத்திரி சாப்பாட்டுக்கு வரதராஜபுரம்‌ போய்ச்‌ சேரலாம்‌. இப்படி 


228 


எண்ணிக்‌ கொண்டு கிளம்பினோம்‌. ஆனால்‌ இந்த எங்கள்‌ எண்ணம்‌ வருண 
பகவானுக்குக்‌ கொஞ்சங்கூடத்‌ தெரியவில்லையென்று தோன்றியது. காலையில்‌ 
கிளம்பும்‌ போதே வானம்‌ இருண்டிருந்தது. செங்கற்பட்டுக்கும்‌ விழுப்புரத்துக்கும்‌ 
இடையில்‌ அசாத்தியமான காற்றும்‌ மழையும்‌ அடித்ததில்‌, ரயில்‌ ஒரு மணி நேரம்‌ 
தாமதித்தது. பிறகு, சீர்காழிக்கருகில்‌ ஒரு கூட்ஸ்‌ வண்டி தண்டவாளத்தைவிட்டு 
அகன்று விட்டபடியால்‌ இன்னும்‌ மூன்று மணி நேரம்‌ தாமதமாயிற்று. 


பாபநாசம்‌ ஸ்டேஷனை அடைந்த போது, இரவு பத்து மணி இருக்கும்‌. ஸ்டேஷனில்‌ 
விசாரித்ததில்‌; வரதராஜபுரத்து மிராசுதாரின்‌ வில்வண்டி வந்து காத்திருந்ததாகவும்‌, 
"ரயில்‌ சீர்காழியில்‌ தங்கிவிட்டது; வராது" என்று சொன்னதன்‌ பேரில்‌ திரும்பிப்‌ போய்‌ 
விட்டதாகவும்‌ அறிந்தோம்‌. மாப்பிள்ளை விறைப்பு என்பதை அப்போதுதான்‌ நான்‌ 


பார்த்தேன்‌. 


"ஸாமி! சுத்த மரியாதையற்ற ஜனங்கள்‌ இவர்கள்‌! இரண்டு மணி நேரம்‌ நமக்காகக்‌ 
காத்திருக்கக்கூட இவர்களால்‌ முடியவில்லை. பேசாமல்‌ இவர்கள்‌ மூஞ்சியில்‌ கூட 


முழிக்காமல்‌ திரும்பிப்‌ போய்விடுவதுதான்‌ சரி..." என்று அவன்‌ சொல்ல, "ரொம்ப சரி 


சாம்பு! டிக்கட்‌ வாங்கி விடட்டுமா?" என்றேன்‌ நான்‌. 


"பேஷாக வாங்கிவிடலாம்‌. திரும்பியும்‌ போய்விடலாம்‌? ஆனால்‌ இந்தப்‌ பட்டிக்காடு 
ஜனங்களுக்கு ஒரு பாடங்‌ கற்பிக்காமல்‌ போவதா என்றுதான்‌ பார்க்கிறேன்‌. 'நீங்கள்‌ 
இவ்வளவு மரியாதைக்‌ குறைவாக நடந்துகொண்டாலும்‌ நாங்கள்‌ மரியாதைத்‌ தவறு 
செய்யமாட்டோ ம்‌' என்று அவர்களுக்குக்‌ கன்னத்தில்‌ அறைந்ததுபோல்‌ காட்டினால்‌ 


தான்‌ புத்தி வரும்‌” என்றான்‌ சாம்பு. 


ஆகவே, சாம்புவின்‌ மாமனாருக்குப்‌ புத்திவரச்‌ செய்வதற்காக, பாபநாசத்தில்‌ யாராவது 
மோட்டார்‌ வண்டி வாடகைக்கு விடுகிறார்களா என்று பார்க்கலானோம்‌. அன்று 
முழுதும்‌ அடைமழை பெய்தபடியால்‌ சாலை ரொம்ப மோசமாயிருக்கிறதென்றும்‌, 
வண்டி போகாதென்றும்‌ அநேகர்‌ சொல்லிவிட்டார்கள்‌. கடைசியில்‌, எங்களைப்‌ 
போலவே, தன்‌ மோட்டாருக்குப்‌ புத்தி கற்பிக்க எண்ணங்‌ கொண்ட ஒருவன்‌, 
பதினைந்து ரூபாய்‌ வாடகைக்குத்‌ துணிந்து வண்டி கொண்டுவந்தான்‌. 


229 


நாங்கள்‌ கிளம்பும்‌ போது சரியாக இரவு மணி பன்னிரண்டு. இருட்டென்றால்‌ இப்படி 
அப்படியான இருட்டல்ல. கன்னங்கரிய காரிருள்‌. வானத்தில்‌ ௧௬ மேகங்கள்‌ சூழ்ந்து 
குமுறிக்‌ கொண்டிருந்தன. சாலையில்‌ இருபுறமும்‌ மரங்கள்‌ அடர்த்தியாயிருந்தபடியால்‌, 
அவ்வப்போது இருளை வெட்டிக்‌ கொண்டு தோன்றிய மின்னலொளியும்‌ அந்தச்‌ 
சாலைக்குள்‌ புகுவதற்கு முயன்று தோல்வியடைந்து திரும்பிச்‌ செல்வதுபோல்‌ 


காணப்பட்டது. 


சாலையின்‌ ஒரு புறத்தில்‌ வயல்கள்‌. மற்றொரு புறம்‌ வாய்க்கால்‌. வயல்களில்‌ மழை 
ஜலம்‌ நிரம்பி, சாலை மீது வழிந்து போய்க்‌ கொண்டிருந்தது. இதனால்‌ சாலையிலுள்ள 
குண்டு குழிகள்‌, மரங்களின்‌ வேர்கள்‌ ஒன்றையும்‌ தெரிந்து கொள்வதற்கில்லை. வண்டி 


திடீர்‌ திடீரென்று சாலையின்‌ குழிகளில்‌ விழுந்து எழுந்தது. கால்‌ மணி நேரத்திற்குள்‌ 
நானும்‌ சாம்புவும்‌ இருநூறு தடவை ஒருவரோடொருவர்‌ முட்டிக்‌ கொண்டோம்‌. 
அங்கங்கே வாய்க்கால்‌ மதகுகள்‌ வேறு வந்து கொண்டிருந்தன. 


மதகுகளின்‌ ஏற்ற இறக்கங்களில்‌ வண்டி ஏறி இறங்கிய போது, சறுக்கலினால்‌ டிரைவர்‌ 
ஒரு பக்கம்‌ திரும்பினால்‌, வண்டி இன்னொரு பக்கம்‌ திரும்பிற்று. எந்த நிமிஷத்தில்‌ 
வண்டி வாய்க்காலில்‌ இறங்கிவிடுமோ, அல்லது மரத்தில்‌ முட்டிக்‌ கொள்ளுமோ என்று 
திகிலாய்த்தான்‌ இருந்தது. 


இடி முழக்கமோ சொல்லவேண்டியதில்லை. எந்த நிமிஷமும்‌ வானம்‌ பிளந்து துகள்‌ 
துகளாகிவிடுமென்று தோன்றியது. ஒவ்வொரு பேரிடி இடித்தபோதும்‌ 


அண்டகடாகங்களுடனே எங்கள்‌ மண்டைகளும்‌ அதிர்ந்தன. 


சாம்புவின்‌ நெஞ்சைத்‌ தொட்டுப்‌ பார்த்து, "ஏண்டா உனக்கு இருதயம்‌ இப்படி ரோடு 
என்ஜின்‌ மாதிரி அடித்துக்‌ கொள்கிறது?" என்று கேட்டேன்‌. 


"ஸாமி! என்‌ மாமனாருக்கு மட்டும்‌ ஒரு பாடம்‌ கற்பித்து விட்டேனானால்‌, அப்புறம்‌ 


இந்த உயிர்‌ எனக்கு லட்சியமில்லை" என்றான்‌. 


இச்சமயம்‌ வண்டி ஒரு குழியில்‌, தொபுகடீரென்று விழுந்தது; எங்கள்‌ தலைகள்‌ முட்டிக்‌ 


230 


கொண்டன. வண்டி எழுந்திருக்கும்‌ போது இன்னொரு முட்டலுக்கு நான்‌ தயாரானேன்‌. 
ஆனால்‌ ஏமாந்து போனேன்‌. வண்டி எழுந்திருக்கவில்லை. பயங்கரமாகக்‌ கர்ஜித்துக்‌ 
கொண்டிருந்த மோட்டார்‌ என்ஜின்‌ ஓர்‌ அலறல்‌ அலறிவிட்டு அப்புறம்‌ மெளனம்‌ 
சாதிக்கத்‌ தொடங்கியது. 


டிரைவரும்‌, அவனுக்குத்‌ துணையாக வந்தவனும்‌ கீழே இறங்கினார்கள்‌. இரண்டு 


மூன்று தடவை மோட்டார்‌ வண்டியைப்‌ பிரதக்ஷிணம்‌ செய்தார்கள்‌. 


"ஏண்டா! உன்‌ புத்தியை எங்கேடா அடகு வைத்து விட்டு வந்தாய்‌?" என்று டிரைவர்‌ 


தன்‌ சிநேகிதனைப்‌ பார்த்துக்‌ கேட்டான்‌. 


"ஏன்‌? செட்டியார்‌ கடையிலேதான்‌ அடகு வைத்துவிட்டு வந்தேன்‌" என்றான்‌ அவன்‌ 


சிநேகிதன்‌. 


எனக்கும்‌ சாம்புவுக்கும்‌ கோபம்‌ அசாத்தியமாய்‌ வந்தது. "நீங்கள்‌ சண்டை போடுவது 


அப்புறம்‌ இருக்கட்டும்‌ அப்பா! வண்டி என்ன சமாசாரம்‌?" என்ரு கேட்டேன்‌. 


"வண்‌ ன்‌ துங்க!" என்றான்‌ டிரைவர்‌. 
டி நின்னுடுத்து றான்‌ டி 


"அதுதான்‌ தெரிகிறதே! அதைக்‌ கிளப்புவதற்கு என்ன வழி?" என்றான்‌ சாம்பு. 


"இந்த முட்டாளை நீங்களே கேளுங்க. இராத்திரியிலே கிளம்பினால்‌ கையிலே லாந்தர்‌ 
கொண்டு வரவேணுமென்று எத்தனை தடவை அழுதிருக்கிறேன்‌" என்றான்‌ டிரைவர்‌. 


"நான்‌ தான்‌ முட்டாளாச்சே. புத்திசாலியாயிருக்கிறவங்க கிளம்புகிற போது 
ஞாபகப்படுத்துகிறதுதானே!" என்றான்‌ டிரைவரின்‌ சிநேகிதன்‌. 


"இல்லைங்க, ஸார்‌! இந்த ஆளுக்கு ஊரிலே தீவட்டித்‌ தடியன்‌ என்று பெயர்‌. பேருக்குத்‌ 
தகுந்தபடி இந்தச்‌ சமயம்‌ தீவட்டி போடவேண்டுமல்லவா? பின்னே இவன்‌ தீவட்டித்‌ 


தடியனாயிருப்பதில்‌ என்ன பிரயோஜனம்‌?" என்றான்‌ டிரைவர்‌. 


231 


அந்தச்‌ சமயத்தில்‌ கோபித்துக்‌ கொள்வதால்‌ பிரயோஜனமில்லையென்று அறிந்த நான்‌, 
"சரிதான்‌; அப்பா மேலே நடக்க வேண்டியதைப்‌ பாருங்கள்‌" என்று சாந்தமாகச்‌ 


சொன்னேன்‌. 


"அதுதான்‌ நானும்‌ யோசிக்கிறேன்‌" என்று கூறிய டிரைவர்‌ ஏதோ சட்டென்று நினைவு 


வந்தவன்‌ போல்‌, "ஏன்‌ ஸார்‌! உங்களிடத்தில்‌ டார்ச்‌ லைட்‌ இருக்குமே?" என்றான்‌. 


நாங்கள்‌ இல்லையென்று சொன்னதும்‌, மிகவும்‌ ஏமாற்றமடைந்தவனாய்‌, 
"இவ்வளவுதானா! உங்கள்‌ மாதிரி இராத்திரிப்‌ பயணம்‌ கிளம்புகிறவங்க எப்போதும்‌ 


கையிலே டார்ச்‌ லைட்‌ வைத்துக்‌ கொள்ளவேணும்‌, ஸார்‌!" என்றான்‌. 


"அட போக்கிரி படவா!" என்று மனத்திற்குள்‌ திட்டினோம்‌. 


டிரைவரிடமும்‌ அவனுடைய சிநேகிதனிடமுமிருந்த இரண்டு நெருப்புப்‌ 
பெட்டிகளையும்‌, நாங்கள்‌ கொண்டு வந்திருந்த மத்தாப்புப்‌ பெட்டிகளில்‌ ஐந்தாறையும்‌ 
காலி செய்தும்‌ பிரயோஜனப்படாமல்‌ போகவே, "அடமடையா ஓடுடா! இந்த 
ஐயாக்களுக்குத்தான்‌ அவசரமில்லையென்றால்‌ நமக்குக்‌ கூடவா அவசரமில்லை? 
காலையில்‌ தீபாவளிக்கு வீடு போய்ச்‌ சேர வேண்டாமா? ஓடிப்போய்‌ இப்போது நாம்‌ 
தாண்டி வந்தோமே, அந்த ஊரில்‌ யார்‌ வீட்டிலாவது கதவைத்‌ தட்டி ஒரு லாந்தர்‌ 


வாங்கிக்‌ கொண்டு வா!" என்று டிரைவர்‌ அந்தத்‌ தீவட்டித்‌ தடியனை விரட்டினான்‌. 


அவன்‌ போய்க்‌ கால்‌ மணி நேரமாயிற்று. திரும்பி வரவில்லை. டிரைவர்‌ 
உட்கார்ந்தபடியே குறட்டை விட்டுத்‌ தூங்கத்‌ தொடங்கினான்‌. சாம்புவும்‌ 
ஆடிவிழுந்தான்‌. எனக்கு மட்டும்‌ இன்னதென்று சொல்லமுடியாத ஒரு படபடப்பு 
ஏற்பட்டிருந்தது. தேகத்தின்‌ ரோமங்கள்‌ குத்திட்டு நின்றன. அப்போது, எங்களுக்கு 
எதிரே சுமார்‌ கால்‌ மைல்‌ தூரத்தில்‌ ஒரு சின்னஞ்சிறு வெளிச்சம்‌ தெரிந்தது. உடனே 
அது அணைந்தது. அம்மாதிரி இன்னும்‌ இரண்டு தடவை அது பளிச்சென்று ஒளி வீசி 
மறைந்தது. பிறகு என்னால்‌ வண்டியில்‌ உட்கார்ந்திருக்க முடியவில்லை. அந்த 


232 


வெளிச்சம்‌ தோன்றிய இடத்திலிருந்து வந்த ஏதோ ஒரு வகைக்‌ காந்த சக்தி என்னைப்‌ 
பிடித்து இழுப்பதை உணர்ந்தேன்‌. 


வண்டியிலிருந்து கீழிறங்கினேன்‌. வாடைக்காற்று ஜிலீரென்று மேலே பட்டது. 
உடம்பெல்லாம்‌ நடுங்கிற்று. நல்ல வேளையாக அச்சமயம்‌ மழை பலமாகப்‌ 


பெய்யவில்லை. சிறு தூற்றலாகத்‌ தூறிக்‌ கொண்டிருந்தது. 


"சாம்பு! எதிரே கொஞ்சம்‌ தூரத்தில்‌ ஒரு டார்ச்‌ லைட்‌ தெரிவது போல்‌ இருந்தது. நான்‌ 
போய்ப்‌ பார்க்கிறேன்‌. அதற்குள்‌ அவன்‌ லாந்தர்‌ கொண்டு வந்து வண்டி கிளம்பினால்‌, 
புறப்பட்டு வாருங்கள்‌. நான்‌ வழியில்‌ நிறுத்தி ஏறிக்‌ கொள்கிறேன்‌" என்றேன்‌. 


சாம்புவுக்கு அரைத்‌ தூக்கமாயிருந்தபடியால்‌, "சரிதான்‌" என்றான்‌. என்‌ பேச்சைக்‌ 
கேட்டு விழித்துக்‌ கொண்ட டிரைவர்‌, "வேண்டாம்‌, ஸார்‌! போகாதிங்க, ஸார்‌! 


போனாத்‌ திரும்ப மாட்டீங்க, ஸார்‌!" என்று உளறினான்‌. 


"உன்‌ வேலையைப்‌ பார்‌!" என்று சொல்லிவிட்டு நான்‌ சாலையில்‌ நடக்கலானேன்‌. 
அந்தக்‌ காரிருளில்‌ அவ்வப்‌ போது மரக்கிளைகளினிடையே நுழைந்து வந்த மின்னல்‌ 
ஒளியின்‌ உதவி கொண்டு தட்டுத்‌ தடுமாறி நடந்து சென்றேன்‌. 


சுமார்‌ பத்து நிமிஷம்‌ இவ்வாறு சென்றதும்‌, சாலையில்‌ மரங்களின்‌ அடர்த்தி 
அதிகமில்லாத இடம்‌ வந்தது. எதிரே சமீபத்தில்‌ ஒரு பாலம்‌ தென்பட்டது. அந்தப்‌ 
பாலத்தின்‌ ஒரு பக்கத்துக்‌ கைப்பிடிச்‌ சுவரில்‌ கறுப்பாய்‌ ஏதோ தெரிகிறதே, அது 


என்ன? மனித உருவமா அது? 


திடீரென்று சமீபத்தில்‌ யாரோ தேம்பி அழும்‌ சத்தம்‌ கேட்டது. அந்த அழுகைக்‌ குரல்‌ 
என்‌ நெஞ்சைப்‌ பிளந்து விடும்போல்‌ இருந்தது. அவ்வளவு சோகமும்‌ தாபமும்‌ ஏக்கமும்‌ 


அந்தக்‌ குரலில்‌ தொனித்தன. பாலத்தின்‌ மதகிலிருந்துதான்‌ அந்த விம்முதல்‌ வந்தது. 
என்‌ உடம்பெல்லாம்‌ பதறியது. ஆனாலும்‌ விரைந்து நடந்தேன்‌. 


பளீரென்று ஒரு மின்னல்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ ஒரு கணம்‌ ஜோதி வெள்ளத்தில்‌ 


மூழ்கடித்தது; அடுத்த கணத்தில்‌ மறுபடியும்‌ ஒரே அந்தகாரம்‌. ஆனால்‌ அந்த ஒரு 
கணத்தில்‌ நான்‌ தேடி வந்ததைக்‌ கண்டுவிட்டேன்‌. பாலத்தின்‌ மதகின்‌ மேல்‌ சோகமும்‌ 


233 


செளந்தரியமும்‌ ஒன்றாய்‌ உருவெடுத்தது போன்ற ஒரு பெண்‌ உட்கார்ந்திருந்தாள்‌. 
அந்த மின்னல்‌ மின்னிய ஒரு கண நேரத்தில்‌ அவளுடைய ஆச்சரியம்‌ நிறைந்த 
கண்களிலிருந்தும்‌ ஒரு மின்னல்‌ கிளம்பி என்‌ இருதயத்தில்‌ பாய்ந்தது. அந்த மின்னலின்‌ 


வேகத்துடனேயே பின்வரும்‌ எண்ணமும்‌ என்‌ உள்ளத்தில்‌ ஊடுறுவிச்‌ சென்றது: 


எனக்காகவென்று பிறந்து வளர்ந்து என்‌ வரவுக்காகக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கும்‌ நங்கை 


இவள்தான்‌! 


ஒரு யுகம்போல்‌ தோன்றிய ஒரு நிமிஷத்துக்குப்‌ பிறகு, என்‌ மார்பைக்‌ கையால்‌ 
அமுக்கிக்‌ கொண்டு, "நீ யார்‌, அம்மா! இந்த நடுராத்திரியில்‌ ஏன்‌ இங்கே தனியாய்‌ 


உட்கார்ந்திருக்கிறாய்‌?" என்று கேட்டேன்‌. 


அதற்குப்‌ பதிலாக, பளிச்சென்று என்‌ முகத்தில்‌ வெளிச்சம்‌ அடித்தது. அந்தப்‌ 
பெண்ணின்‌ கையிலிருந்த டார்ச்‌ லைட்டிலிருந்து அந்த வெளிச்சம்‌ வந்தது. 


"நீங்கள்‌ ஏன்‌ கேட்கவேண்டும்‌?" என்ற கேள்வி விம்மலுடன்‌ கலந்து வந்தது. 


"எனக்குக்‌ கேட்க உரிமையுண்டு. எத்தனையோ காலமாக உன்னை நான்‌ தேடிக்‌ 


கொண்டிருந்தேன்‌. இன்று கண்டுபிடித்தேன்‌..." 


"அப்படியானால்‌ நான்‌ யார்‌ என்று ஏன்‌ கேட்க வேண்டுமோ?" 


சற்றுத்‌ திகைத்து விட்டேன்‌. பிறகு சமாளித்துக்‌ கொண்டு, "சரி, எழுந்திருந்து வா! 


போகலாம்‌" என்றேன்‌. 


அவள்‌ எழுந்திருந்தாள்‌. இதற்குள்ளே தூரத்தில்‌ மோட்டார்‌ கிளம்பும்‌ சப்தம்‌ கேட்டது. 
இரண்டு நிமிஷத்துக்கெல்லாம்‌ வண்டி எங்களண்டை வந்து நின்றது. 


உடனே நான்‌, "சாம்பு! என்னை மன்னி. நான்‌ உன்னுடன்‌ வருவதற்கில்லை. 
எத்தனையோ வருஷமாக என்னுடைய வாழ்க்கைத்‌ துணைவியை நான்‌ தேடிக்‌ 
கொண்டிருந்தேன்‌, இன்று கண்டுபிடித்தேன்‌. அவளுடன்‌ நான்‌ போகவேண்டும்‌" 


என்றேன்‌. 


234 


சாம்பு, கண்ணைத்‌ துடைத்துக்‌ கொண்டு பார்த்தான்‌. "சாமி! இது என்ன, சொப்பனமா? 


நிஜமா?" என்றான்‌. 


அவனுக்கு நான்‌ பதில்‌ சொல்லாமல்‌ டிரைவரைப்‌ பார்த்து, "நீ விடப்பா வண்டியை!" 


என்றேன்‌. 


அப்போது சாம்பு, "ஸாமி! இது என்ன பைத்தியம்‌? உன்‌ பின்னால்‌ நிற்பது யார்‌? 
எங்கே கண்டாய்‌? என்ன சங்கதி? இந்த இருட்டில்‌ நீங்கள்‌ எங்கே போவீர்கள்‌?" என்று 


சரமாரியாய்க்‌ கேள்விகளை அடுக்கினேன்‌. 


"எல்லாம்‌ இரண்டு நாள்‌ கழித்துப்‌ பட்டணத்தில்‌ சொல்கிறேன்‌" என்றேன்‌. 


இதற்குள்‌ டிரைவர்‌ "ஐயோ! நான்‌ வேண்டாமென்று சொன்னேனே? கேட்டாரா பாவி! 
அநியாயமாய்ப்‌ பூட்டாரே?" என்று சொல்லிக்‌ கொண்டே வண்டியை விரைவாக 
விட்டான்‌. அவன்‌ ஒரு கில்லாடியாயிருந்ததே அந்தச்‌ சமயம்‌ எனக்கு நல்லதாய்‌ 
போயிற்று. இல்லாவிட்டால்‌, சாம்பு இலேசில்‌ அங்கிருந்து கிளம்பியிருக்க மாட்டான்‌. 


கொஞ்ச நேரம்‌ சாலையோடு மெளனமாய்‌ போனோம்‌. நாங்கள்‌ மட்டும்‌ மெளனமாய்‌ 
இருந்தோமே தவிர எங்களைச்‌ சுற்றி மெளனம்‌ குடிகொண்டிருக்கவில்லை. இடிகளின்‌ 
பெருமுழக்கம்‌ சற்று நின்றபோது ஆயிரக்கணக்கான தவளைகளின்‌ கோஷம்‌ காதைத்‌ 
தொளைத்தது. மின்னல்‌ ஒளி இல்லாதபோது ஆயிரம்‌, பதினாயிரம்‌, லட்சம்‌ என்று 
கணக்கிடக்கூடிய மின்மினிப்‌ பூச்சிகள்‌ கண்ணுக்கெட்டிய தூரம்‌ பரவிக்‌ காட்சி தந்தன. 


சற்று நேரத்திற்கெல்லாம்‌, 'சோ' என்ற சத்தத்துடன்‌ பெருமழை வந்தது. 


"இங்கே ஒரு பாழடைந்த சாவடி இருக்கிறது. அதில்‌ தங்கலாம்‌" என்றாள்‌. 


அந்தச்‌ சாவடிக்குள்‌ போய்‌, டார்ச்‌ லைட்டின்‌ வெளிச்சத்தில்‌ கொஞ்சம்‌ இடம்‌ சுத்தம்‌ 


செய்து கொண்டு உட்கார்ந்தோம்‌. 


235 


"பொழுது விடிய இன்னும்‌ நாலு மணி நேரம்‌ இருக்கிறது. நமக்கோ தூக்கம்‌ 
வரப்போவதில்லை. ஒருவருக்கொருவர்‌ நம்முடைய சுய சரித்திரத்தைச்‌ சொல்லிக்‌ 


கொண்டோ மானால்‌ பொழுது போகும்‌" என்றேன்‌. 


"என்‌ கதை ரொம்பப்‌ பயங்கரமானது. சொன்னால்‌ நீங்கள்‌ நம்பமாட்டீர்கள்‌" என்றாள்‌. 


"இன்றைய சம்பவத்துக்குப்‌ பிறகு, உலகில்‌ நான்‌ நம்ப முடியாதது ஒன்றுமே இல்லை." 


இன்னும்‌ சற்று விவாதத்துக்குப்‌ பிறகு, "அப்படியானால்‌ கேளுங்கள்‌" என்று அவள்‌ 
சொல்ல ஆரம்பித்தாள்‌. 


"என்‌ தகப்பனார்‌ செல்வக்‌ குடும்பத்தில்‌ பிறந்தவர்‌; வீட்டிற்கு ஒரே பிள்ளை. ஆகையால்‌ 
இளம்‌ வயதில்‌ அவர்‌ வைத்ததே சட்டமாயிருந்தது. அவர்‌ காலேஜில்‌ படித்துக்‌ 
கொண்டிருந்தபோது மாதம்‌ 200 ரூபாய்‌ செலவழித்துக்‌ கொண்டிருந்தாராம்‌. என்‌ 
தாயாரும்‌ அம்மாதிரியே பெரிய குடும்பத்தில்‌ பிறந்தவள்‌ தான்‌. இதனால்‌ 
இல்வாழ்க்கை தொடங்கிக்‌ கொஞ்ச காலம்‌ அவர்கள்‌ பணக்‌ கஷ்டம்‌ இன்னதென்று 


தெரியாமல்‌ காலங்‌ கழித்து வந்தார்கள்‌. 


என்‌ தகப்பனார்‌ பி.எல்‌. பரீட்சை கொடுத்து வக்கீல்‌ தொழில்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. 
அவர்‌ ரொம்பப்‌ புத்திக்‌ கூர்மையுள்ளவர்‌. அத்துடன்‌ இல்லாமல்‌ மற்றவர்கள்‌ 
எல்லோரும்‌ முட்டாள்கள்‌ என்றும்‌ நினைப்பவர்‌. இக்காரணங்களினால்‌, அவர்‌ வக்கீல்‌ 
தொழிலில்‌ அதிகமாய்ப்‌ பிராபல்யம்‌ அடையவில்லை. இதைக்‌ கண்ட அவருடைய 
மாமனார்‌ பலமான சிபாரிசுகள்‌ பிடித்து, அவருக்கு ஜில்லா முனிசீப்‌ வேலை பண்ணி 


வைத்தார்‌. 


இந்த உத்தியோகம்‌ அவர்‌ நாலு வருஷந்தான்‌ பார்த்தார்‌. அவருக்கும்‌ அப்பீல்‌ கோர்ட்டு 
ஜட்ஜுகளுக்கும்‌ ஓயாமல்‌ தகராறு ஏற்பட்டுக்‌ கொண்டேயிருந்தது. கடைசியாக, அவர்‌ 
செய்த ஒரு தீர்ப்பு ரொம்பப்‌ பிசகானது என்று ஹைகோர்ட்டில்‌ முடிவானபோது, அவர்‌ 
ஹைகோர்ட்‌ ஜட்ஜுகளின்‌ மூளைகளைப்‌ பரிசீலனை செய்ய வேண்டியதன்‌ 


அவசியத்தை வற்புறுத்தி ஒரு ராஜினாமாக்‌ கடிதம்‌ எழுதி அனுப்பி விட்டார்‌. 


236 


பிறகு சென்னையில்‌ வந்து வக்கீல்‌ தொழில்‌ நடத்தத்‌ தொடங்கினார்‌. ஜில்லா முனிசீப்‌ 
வேலையை ராஜினாமா செய்தவரென்றும்‌, ஹைகோர்ட்‌ ஜட்ஜுகளையெல்லாம்‌ 
திட்டினவரென்றும்‌ பிரசித்தியடைந்தவரிடம்‌ எந்தக்‌ கட்சிக்காரன்‌ வந்து வழக்குக்‌ 
கொடுப்பான்‌? ஆகவே வீட்டு வாசலில்‌ போர்டு தொங்கினதுதான்‌ மிச்சமாயிற்று. 


அப்பாவுக்காவது, அம்மாவுக்காவது செட்டு என்றால்‌ இன்னதென்றே தெரியாது; 
ஆகவே வீட்டுச்‌ செலவுகள்‌ எல்லாம்‌ எப்போதும்‌ போலவே நடந்து வந்தன. 
இதற்கிடையில்‌ குடும்பமும்‌ பெருகி வந்தது. ஐந்தாறு குழந்தைகள்‌. நான்‌ தான்‌ 
எல்லாரிலும்‌ மூத்தவள்‌. எனக்கும்‌ பதினைந்து வயதான போது வீட்டில்‌ தரித்திரம்‌ 
அதிகமாகிவிட்டது. என்‌ கல்யாணத்தைப்‌ பற்றிய பேச்சு வந்தது. நல்ல இடமாகக்‌ 
கொடுக்க வேண்டுமென்றால்‌, வரதட்சிணை ஏராளமாகக்‌ கேட்டார்கள்‌. கிணற்றில்‌ 
தள்ளுவது போல்‌ என்னை யாருக்காவது கொடுத்துவிட என்‌ பெற்றோர்களுக்கு 
இஷ்டமில்லை. இப்படியாக மூன்று நான்கு வருஷங்கள்‌ கழிந்துவிட்டன. 


இதற்கிடையில்‌ என்‌ தகப்பனார்‌ மனோவியாகூலத்தினால்‌ தேக சுகத்தை இழந்தார்‌. 
அவருடைய சுபாவம்‌ நாளுக்கு நாள்‌ கெட்டு வந்தது. கோபம்‌ அதிகமாயிற்று. என்‌ 
தாயாரையும்‌ குழந்தைகளையும்‌ காரணமில்லாமல்‌ திட்டவும்‌ அடிக்கவும்‌ ஆரம்பித்தார்‌. 
என்னை மட்டுந்தான்‌ அவர்‌ ஒன்றும்‌ சொல்வதில்லை. என்னிடம்‌ அவர்‌ வைத்திருந்த 
ஆசைக்கு அளவே கிடையாது. எவ்வளவு அசாத்தியமான கோபத்திலும்‌ நான்‌ 'அப்பா!' 


என்று கூப்பிட்டால்‌ அடங்கி விடுவார்‌. 


வீட்டில்‌ அன்றைய சாப்பாட்டுக்கு அரிசி இல்லாத நிலைமை ஏற்பட்டது. அப்பாவுக்குத்‌ 
தெரியாமல்‌ அம்மா எங்கள்‌ பந்துக்களுக்கு கடிதம்‌ எழுதுவாள்‌. நேரிலும்‌ போய்‌ உதவி 
கேட்பாள்‌. அதெல்லாம்‌ பயன்படவில்லை. என்‌ தகப்பனார்‌ முனிசீப்பு வேலையை 
விட்ட நாளிலிருந்து எங்களுடைய பந்துக்கள்‌ எங்களை அலட்சியம்‌ செய்யத்‌ 
தொடங்கினார்கள்‌. கொஞ்ச நாளைக்கெல்லாம்‌ எங்களை எட்டிப்‌ பார்ப்பதையே 
விட்டுவிட்டார்கள்‌. என்‌ தந்தையைக்‌ 'கிறுக்கன்‌' என்றும்‌, என்‌ தாயாரைத்‌ 'துக்கிரி' 


என்றும்‌ வைதார்கள்‌. 


கஷ்டம்‌ பொறுக்க முடியாமல்‌ போன சமயம்‌, ஒரு நாள்‌ என்‌ தகப்பனார்‌ என்னைக்‌ 
கூப்பிட்டு, வெறி கொண்டவரைப்‌ போல்‌, 'மைதிலி! உன்னை விற்றுவிடப்‌ 


போகிறேன்‌, தெரியுமா? உன்னைப்‌ பலி கொடுப்பதற்காக விற்கப்‌ போகிறேன்‌' 


237 


என்றார்‌. அவரை நான்‌ சாந்தப்படுத்தி என்னவென்று கேட்டேன்‌. தஞ்சாவூர்‌ 
ஜில்லாவைச்‌ சேர்ந்த ஒரு தனவந்தர்‌ - ஐம்பது வயதுக்கு மேலானவர்‌. என்னைத்‌ 
தமக்குக்‌ கலியாணம்‌ செய்து கொடுத்தால்‌ பத்தாயிரம்‌ ரூபாய்‌ தருவதாகச்‌ சொல்கிறார்‌ 
என்று அறிந்தேன்‌. அப்பா, அந்த விவரத்தைச்‌ சொல்லி விட்டு குழந்தாய்‌! நான்‌ 
சொல்கிறதைக்‌ கேள்‌. இன்று ராத்திரி நீ கிணற்றில்‌ விழுந்து செத்துப்‌ போய்விடு!' 
என்று கூறித்‌ தேம்பித்‌ தேம்பி அழுதார்‌. 


நான்‌ அவரைத்‌ தேற்றி, 'அப்பா! நான்‌ கிணற்றில்‌ விழப்போவதில்லை. கட்டாயம்‌ 
அவரைத்தான்‌ கலியாணம்‌ செய்து கொள்ளப்‌ போகிறேன்‌. எல்லாம்‌ விதிபோல்‌ 
நடக்கும்‌. பாலிய வயதுள்ளவர்களைக்‌ கலியாணம்‌ செய்து கொண்டவர்கள்‌ எல்லாம்‌ 
என்ன சுகப்பட்டு விட்டார்கள்‌? எப்படியாவது இந்தக்‌ குடும்பத்தின்‌ தரித்திரம்‌ தீர்ந்தால்‌ 
போதும்‌' என்றேன்‌. 


கலியாணம்‌ நடந்து, என்‌ பதியுடன்‌ அவர்‌ ஊருக்குச்‌ சென்றேன்‌. அவர்‌ இந்தப்‌ 
பாபநாசம்‌ தாலூக்காவில்‌ பெரிய மிராசுதாரர்‌. சிறந்த கல்வியறிவுள்ளவர்‌. அவருடைய 
முதல்‌ மனைவி சந்ததி இல்லாமலே இறந்து போனாள்‌. வேறு நெருங்கிய பந்துக்கள்‌ 
அவருக்கு யாருமில்லை. தள்ளாத வயதில்‌ தனிமை வாழ்க்கையைச்‌ சகிக்க முடியாமல்‌ 
தான்‌ என்னைக்‌ கலியாணம்‌ செய்து கொண்டதாக அவர்‌ அறிவித்தார்‌. எனக்கு 
ஒருவிதமான குறையும்‌ வைக்கவில்லை. எந்தவிதத்திலும்‌ என்‌ இஷ்டத்துக்கு மாறாக 
நடக்கச்‌ செய்யவும்‌ இல்லை. நான்‌ அவருடைய வீட்டில்‌ இருப்பதே அவருக்குத்‌ 
திருப்தியாயிருந்தது. அவருடன்‌ உட்கார்ந்து படித்தாலும்‌ பேசினாலும்‌ பரம 
சந்தோஷமடைவார்‌. இப்படியே என்‌ வாழ்நாள்‌ முழுதும்‌ கழித்து விடுமென்றே 
எண்ணினேன்‌. ஆனால்‌ விதி வேறு விதமாயிருந்தது. 


"ஒவ்வொரு வருஷமும்‌ கோடைக்‌ காலத்தில்‌ இரண்டு மாதம்‌ நாங்கள்‌ தரங்கம்பாடிக்குப்‌ 
போய்த்‌ தங்குவது வழக்கம்‌. தரங்கம்பாடியில்‌ எங்கள்‌ வீட்டுக்கு அடுத்த வீட்டில்‌ 
கும்பகோணத்தில்‌ பிரபல வியாபாரியான ஒரு பம்பாய்‌ ஸேட்‌ வந்து தங்குவதுண்டு. ஒரு 
வருஷம்‌ பம்பாயிலிருந்து அவருடைய மருமகனும்‌ அங்கே வந்து தங்கினான்‌. இந்த 
இளைஞன்‌ பெயர்‌ கிரிதரலால்‌. கதையை வளர்த்தாமல்‌ சொல்கிறேன்‌; சுமார்‌ ஒரு 
மாதத்திற்குப்‌ பிறகு கிரிதரலால்‌ தான்‌ வியாபார நிமித்தமாகக்‌ கிழக்காப்பிரிக்கா 


போவதாகச்‌ சொல்லி, தன்னுடன்‌ கிளம்பி வந்துவிட இஷ்டமா என்று கேட்டான்‌. 


238 


இங்கே ஒரு விஷயம்‌ உங்களுக்கு நான்‌ சொல்ல வேண்டும்‌. என்‌ கணவருடன்‌ நான்‌ 
வாழ்ந்த நாலு வருஷ காலத்தில்‌, என்‌ வெளி வாழ்க்கை அமைதியாய்த்‌ தானிருந்தது. 
ஆனால்‌ என்‌ உள்ளத்தில்‌ மட்டும்‌ சாந்தி இல்லை. ஏதோ சொல்ல முடியாத ஏக்கம்‌ என்‌ 
இருதயத்தில்‌ குடி கொண்டிருந்தது. யாரையோ எங்கேயோ போய்ப்‌ பார்க்க 
வேண்டும்போல்‌ தோன்றியது. ஆனால்‌ யாரைப்‌ பார்க்க வேண்டும்‌, அதற்கு எங்கே 
போக வேண்டும்‌ என்பதொன்றும்‌ தெரியவில்லை. பெண்களில்‌ சிலருக்குப்‌ பேய்‌ 
பிடிக்கிறது என்கிறார்களே, அந்த மாதிரி என்னையும்‌ ஏதாவது பிடித்திருக்கிறதோ 


என்று கூட சில சமயம்‌ சந்தேகப்படுவேன்‌. 


எந்த உருவம்‌ தெரியாத மனிதரைக்‌ காணவேண்டுமென்று நான்‌ ஏக்கம்‌ 
கொண்டிருந்தேனோ அவரல்ல இந்தக்‌ கிரிதரலால்‌ என்று எனக்குத்‌ தெரிந்திருந்தது. 
ஆனாலும்‌ நான்‌ அவனுடன்‌ போகச்‌ சம்மதித்தேன்‌. வாழ்க்கையில்‌ எனக்கு அவ்வளவு 
அலுப்பு உண்டாகிவிட்டது. எங்கேயாவது போக வேண்டும்‌ என்ற அளவில்லாத தாபம்‌ 
ஏற்பட்டிருந்தது. இன்னும்‌ கொஞ்ச நாள்‌ அங்கேயே இருந்தால்‌ பைத்தியம்‌ பிடித்து 
விடுமோ என்று பயந்தேன்‌. 


ஒரு நாள்‌ என்‌ கணவர்‌ ஏதோ கோர்ட்டுக்‌ காரியமாய்த்‌ தஞ்சாவூர்‌ போயிருந்தபோது 
நாங்கள்‌ புறப்பட்டுச்‌ சென்னை சேர்ந்து கப்பல்‌ ஏறினோம்‌. கப்பலில்‌ ஏறிய மறுநாளே 
கிரிதரலாலின்‌ சுபாவம்‌ தெரிய வந்தது. அவன்‌ பெருங்குடிகாரன்‌, எவ்விதப்‌ 
பாதகத்துக்கும்‌ அஞ்சாதவன்‌ என்று அறிந்தேன்‌. கடைசியில்‌ நைரோபியில்‌ 
இறங்கியதும்‌, அவன்‌ என்னை ஒரு வீட்டிற்கு அழைத்துப்‌ போய்‌ அங்கிருந்த ஒரு 
மாதினிடம்‌ என்னை ஒப்புவித்து விட்டுச்‌ சென்றான்‌. அன்று இராத்திரி, அது ஒரு 
விபசார விடுதியென்றும்‌, கிரிதரலால்‌ மூவாயிரம்‌ ரூபாய்க்கு என்னை அந்த விடுதியின்‌ 
சொந்தக்காரிக்கு விற்றுவிட்டுப்‌ போய்விட்டான்‌ என்றும்‌ அறிந்தேன்‌. 


எனக்கு வந்த கோபத்தையும்‌ ஆத்திரத்தையும்‌ சொல்லி முடியாது. மனநிலையைப்‌ 
பொறுத்தவரையில்‌ ராக்ஷஸியாகி விட்டேன்‌. மறுநாள்‌ இரவு என்னுடைய அறைக்குள்‌ 
வந்த குடிகாரன்‌ ஒருவனை அவனிடமிருந்த கத்தியைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டு 
அதனாலேயே குத்திக்‌ கொன்றேன்‌. அந்த இரத்தக்‌ கறை தோய்ந்த கையைத்தான்‌ 
இப்போது நீங்கள்‌ பிடித்துக்‌ கொண்டு நிற்கிறீர்கள்‌..." என்றாள்‌ மைதிலி. 


ஒரு கணம்‌ என்‌ உடம்பெல்லாம்‌ நடுங்கிற்று. ஆனாலும்‌ நான்‌ அவளுடைய கரத்தை 
விடவில்லை. மைதிலி மேலே கதையைத்‌ தொடர்ந்தாள்‌: 


239 


"அந்த விடுதியின்‌ சொந்தக்காரி வந்தபோது கத்தியைக்‌ காட்டி அவளையும்‌ கொன்று 
விடுவதாகச்‌ சொன்னேன்‌. அவள்‌ நல்ல வார்த்தை சொல்லி என்னைச்‌ சமாதானப்‌ 
படுத்தினாள்‌. என்னைத்‌ தொந்தரவு செய்வதில்லையென்றும்‌, இந்தியாவுக்குத்‌ திருப்பி 
அனுப்பி விடுவதாயும்‌ வாக்குறுதியளித்தாள்‌. ஒரு நாள்‌ இரவு நான்‌ உணவு 
அருந்தியதும்‌ என்னை மீறிய தூக்கம்‌ வந்தது. ஏதோ மயக்க மருந்து கொடுத்து 
விட்டார்கள்‌ என்று மனத்தில்‌ தோன்றியவுடனே, அப்படியே மயங்கி விழுந்தேன்‌. 
மறுபடி உணர்ச்சி வந்து கண்விழித்துப்‌ பார்த்த போது, மகாபயங்கரமான ஒரு 
காட்சியைக்‌ கண்டேன்‌. இங்கிலீஷ்‌ கதைகளில்‌ வாசித்திருக்கிறோமே அம்மாதிரியான 
ஆப்பிரிக்காதேசத்துக்‌ காட்டு மிராண்டி ஜனங்கள்‌ அநேகர்‌ என்னைச்‌ சூழ்ந்து கையில்‌ 
பயங்கரமான ஆயுதங்களுடன்‌ நின்றார்கள்‌. சற்றுத்‌ தூரத்தில்‌ பெரும்‌ நெருப்பு எரிந்து 
கொண்டிருந்தது. அறிவு சிறிது தெளிந்ததும்‌, நிலைமை இன்னதென்று எனக்கு 
விளங்கிற்று. அந்தப்‌ பெண்‌ பேய்‌, என்‌ மேல்‌ பழிவாங்குவதற்காக இந்தக்‌ 
காட்டுமிராண்டிகளிடம்‌ என்னை அனுப்பிவிட்டாள்‌. அவர்கள்‌ இப்போது என்னைப்‌ 


பலி கொடுத்து, நெருப்பில்‌ போட்டு, நரமாமிச பக்ஷணம்‌ செய்யப்‌ போகிறார்கள்‌. 


இந்த எண்ணம்‌ தோன்றியதும்‌ மறுபடியும்‌ கண்களை மூடிக்‌ கொண்டேன்‌. எந்த 
நிமிஷமும்‌ என்மேல்‌ ஈட்டிகள்‌ பாயுமென்று எதிர்பார்த்தேன்‌. என்மீது பரிபூரண 
நம்பிக்கை வைத்திருந்த என்‌ கணவருக்குச்‌ செய்த துரோகத்திற்குப்‌ பலன்‌ 
கிட்டிவிட்டதென்று எண்ணினேன்‌. என்‌ தந்தை, 'உன்னைப்‌ பலி கொடுக்க விற்று 
விட்டேன்‌' என்று சொன்ன வாக்குப்‌ பலித்துவிட்டது என்றும்‌ நினைத்துக்‌ 


கொண்டேன்‌. 


அப்போது, அந்தக்‌ காட்டுமிராண்டிகளின்‌ வாத்தியங்களிலிருந்து கிளம்பிய பயங்கர 
ஒலி சட்டென்று நின்றது. அதற்குப்‌ பதிலாக, 'ர்ர்ர்ர்‌' என்ற சத்தம்‌ ஆகாய 
வெளியிலிருந்து கேட்டது. உடனே அது என்ன சப்தமென்பதை அறிந்தேன்‌. 
கண்ணைத்‌ திறந்து பார்த்தேன்‌. ஆகாய விமானம்‌ ஒன்று இறங்கிக்‌ கொண்டிருந்தது. 
அது அருகில்‌ வந்ததும்‌, அந்த நரமாமிச பக்ஷிணிகள்‌ வெருண்டு நாலாபுறமும்‌ 
ஓட்டமெடுத்தார்கள்‌. 


ஆகாய விமானத்திலிருந்து இறங்கிய ஒரு வெள்ளைக்காரப்‌ பெண்‌ தன்‌ கையிலிருந்த 
கைத்துப்பாக்கியால்‌ நாலாபுறமும்‌ பார்த்துச்‌ சுட்டாள்‌. அந்தக்‌ காட்டுமிராண்டிகள்‌ 
அலறி அடித்துக்‌ கொண்டு ஓடினார்கள்‌. உடனே என்னுடைய கட்டுக்களை அவள்‌ 


240 


அவிழ்த்து ஆகாய விமானத்தில்‌ ஏற்றிக்‌ கொண்டாள்‌. அந்த வெள்ளைக்காரி 
ஆப்பிரிக்காக்‌ கண்டத்தை ஒரே மூச்சில்‌ தாண்டும்‌ பந்தயத்திற்காகப்‌ பறந்து 
கொண்டிருந்ததாகவும்‌, பந்தயம்‌ போனாலும்‌ போகட்டும்‌ என்று அவ்விடத்தில்‌ 
கீழிறங்கி என்னைக்‌ காப்பாற்றினதாகவும்‌ சொன்னாள்‌. ஒரு ஜீவனுக்கு அந்தியமக்‌ 


காலம்‌ வரவில்லையென்றால்‌, எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும்‌ எந்த விதத்திலாவது 
தப்பிக்க முடியும்‌ என்பதற்கு நானே சாட்சியாயிருக்கிறேன்‌. 


என்னை அந்த வெள்ளைக்காரப்‌ பெண்‌ நைரோபி துறைமுகத்தில்‌ கொண்டு வந்து 
சேர்ந்து தானே கப்பல்‌ சார்ஜு கொடுத்து இந்தியாவுக்குச்‌ செல்லும்‌ கப்பலில்‌ ஏற்றியும்‌ 


விட்டாள்‌. கப்பல்‌ கடலில்‌ போய்க்‌ கொண்டிருந்தபோது, என்‌ உள்ளத்தில்‌ பெரிய 


கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. 'எங்கே போவது?' என்னும்‌ கேள்வி என்‌ மனத்தை 
அலைத்துக்‌ கொண்டிருந்தது. என்னிடம்‌ எதுவும்‌ எதிர்பாராமல்‌ எனக்கு மட்டும்‌ சகல 


செளபாக்கியங்களையும்‌ அளித்த என்‌ பதியிடம்‌ மறுபடி திரும்பிச்‌ செல்வதா? ஐயோ! 


அவருடைய மனம்‌ என்ன வேதனையடைந்ததோ? அவர்‌ என்னைத்‌ திரும்பி 
அங்கீகரிப்பாரா? - இப்படிப்‌ பல நாள்‌ யோசித்தேன்‌. அவரிடம்‌ நேரே போவதற்குத்‌ 
தைரியம்‌ எனக்கு ஏற்படவில்லை. நான்‌ ஏறியிருந்த கப்பலோ, கன்னியாகுமரியைச்‌ 
சுற்றி, கடற்கரையோரமாகச்‌ சென்னை போவதாயிருந்தது. வேண்டுமானால்‌ நான்‌ 
நாகப்பட்டினத்தில்‌ இறங்கி அவரிடம்‌ போகலாம்‌. அதற்கு எனக்குத்‌ துணிச்சல்‌ 
ஏற்படவில்லை. சென்னைப்‌ பட்டணத்திலே இறங்கி என்‌ தகப்பனாரிடம்‌ தஞ்சம்‌ 
புகுவதென்றே தீர்மானித்தேன்‌. 


ஆனால்‌ மறுபடியும்‌ விதி குறுக்கிட்டது. நாகப்பட்டினம்‌ துறைமுகத்திலிருந்து ஒரு நாள்‌ 
இரவு கப்பல்‌ புறப்பட்டது. மறுநாள்‌ அதிகாலையில்‌ சென்னை போய்ச்‌ சேர வெண்டும்‌. 


ஆனால்‌ அது சென்னை போய்ச்‌ சேரவேயில்லை. அன்று இரவு கடலில்‌ பிரமாதமான 
புயல்‌ அடித்தது. அலைகள்‌ மலைகளைப்‌ போல்‌ எழுந்தன. உலகத்தில்‌ எவ்வளவு 
விதமான அபாயங்கள்‌, கஷ்டங்கள்‌ உண்டோ அவ்வளவையும்‌ நான்‌ அநுபவிக்க 
வேண்டுமென்று பிரம்மதேவன்‌ என்‌ தலையில்‌ எழுதியிருந்தான்‌. கப்பலுக்கு அபாயம்‌ 
வந்துவிட்டதென்றும்‌, உயிர்‌ தப்ப விரும்புகிறவர்கள்‌ படகுகளில்‌ ஏற வேண்டுமென்றும்‌ 


தெரிவிக்கப்பட்டோம்‌. எனக்கு உயிர்‌ தப்ப விருப்பமில்லை. ஆகவே 


பேசாமலிருந்தேன்‌. ஆனால்‌ அந்தக்‌ கப்பல்‌ தலைவன்‌, ஸ்திரீகளை முதலில்‌ படகில்‌ 


241 


ஏற்ற வேண்டுமென்று கட்டளையிடவே, என்னைப்‌ பலவந்தமாய்‌ இழுத்துப்‌ போய்‌ ஒரு 


படகில்‌ ஏற்றினார்கள்‌. 


வெகுநேரம்‌ நாங்கள்‌ ஏறியிருந்த படகு, அலைகளிடையே ஊசலாடிக்‌ கொண்டிருந்தது. 
முடிவில்‌, ஒரு பிரமாண்டமான அலை அடித்து அதைக்‌ கவிழ்த்தது. என்‌ 
துன்பங்களுக்குக்‌ கடைசியாக விமோசனம்‌ வந்துவிட்டதென்று எண்ணினேன்‌. அந்த 
எண்ணம்‌ நிறைவேறவில்லை. படகு கரைக்கு வெகு சமீபம்‌ வந்திருக்க வேண்டும்‌. ஒரு 
நிமிஷம்‌ மூச்சுத்‌ திணறுமாறு அலைப்புண்ட பிறகு, கடற்கரை மணலில்‌ நான்‌ 


கிடப்பதை உணர்ந்தேன்‌. 


உடனே, உயிர்‌ ஆசை பற்றிக்‌ கொண்டது. ஏற்கனவே குளிரினால்‌ நடுங்கிக்‌ 
கொண்டிருந்த உடம்பில்‌, ஈரக்காற்று சவுக்கு கொண்டு அடிப்பதுபோல்‌, சுளீர்‌ சுளீர்‌ 
என்று அடித்தது. அந்தக்‌ கும்மிருட்டில்‌ இன்ன திசையை நோக்கி போகிறோமென்று 
தெரியாமல்‌ ஓடினேன்‌; அநேக முறை தடுக்கி விழுந்தேன்‌; மறுபடி எழுந்திருந்து 
ஓடினேன்‌. உடம்பில்‌ உயிர்‌ உணர்ச்சி இருந்தவரையில்‌ ஓடியபின்‌ இனி ஓரடியும்‌ 


எடுத்து வைக்க முடியாத நிலைமை வந்தது. அப்படியே உட்கார்ந்து கீழே சாய்ந்தேன்‌. 
நான்‌ உட்கார்ந்த இடம்‌ ஒரு வீட்டின்‌ கொல்லைப்‌ புறத்து வாசற்படி போல்‌ 
தோன்றியது. அடுத்த கணம்‌ நினைவு இழந்தேன்‌. 


எனக்கு மீண்டும்‌ நன்றாய்‌ ஞாபகம்‌ வந்த போது, என்‌ பதி எனக்குச்‌ சுச்ரூஷை செய்து 
கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. என்‌ கண்களிலிருந்து ஜலம்‌ பெருகிற்று. அதைப்‌ 
பார்த்த அவர்‌ 'மைதிலி, நீ மறுபடியும்‌ என்னைத்‌ தேடி வந்தாயே, அதுவே எனக்குப்‌ 
போதும்‌. நீ எங்கே போனாய்‌ ஏன்‌ போனாய்‌ என்றெல்லாம்‌ நான்‌ ஒன்றும்‌ 
கேட்கவில்லை' என்றார்‌. என்‌ இருதயம்‌ பிளந்து விடும்‌ போல்‌ இருந்தது. ஒரு 
வார்த்தையும்‌ சொல்லாமல்‌ தேம்பித்‌ தேம்பி அழுதேன்‌..." 


இப்படிச்‌ சொல்லி வந்த போது மைதிலி உணர்ச்சி மிகுதியில்‌ விம்மினாள்‌. என்னுடைய 
மனோ நிலைமையையோ விவரிப்பதற்கு இயலாமலிருந்தது. சற்றுப்‌ பொறுத்து அவள்‌ 


கதையைத்‌ தொடர்ந்து சொன்னாள்‌: 


ஆறு மாதத்திற்கெல்லாம்‌ என்‌ கணவர்‌ இறந்து போனார்‌. அவருடைய ஏராளமான 


ஆஸ்திகளுக்கெல்லாம்‌ என்னைச்‌ சர்வசுதந்திர எஜமானியாக அவர்‌ ஆக்கியிருந்தார்‌. 


242 


அச்சமயம்‌ என்‌ தாயாரும்‌, சகோதரர்களும்‌ வந்திருந்து, ஈமக்கடன்கள்‌ முடிந்ததும்‌ 
என்னை உடன்‌ அழைத்துச்‌ சென்றார்கள்‌. என்‌ தகப்பனார்‌ வராததற்குக்‌ காரணம்‌, 
அவருக்குச்‌ சித்தம்‌ சரியில்லாததுதான்‌ என்று தெரிந்தது. என்னுடைய 
கலியாணத்திற்குப்‌ பிறகு, அவர்‌ அடிக்கடி, 'மைதிலி! உன்னை விற்றுவிட்டேன்‌; 
உன்னைப்‌ பலி கொடுத்து விட்டேன்‌" என்று சொல்லிப்‌ புலம்பிக்‌ கொண்டிருந்தாராம்‌. 


கடைசியில்‌, இது சித்தப்‌ பிரமையாகவே போய்விட்டதாம்‌. 


இப்போது என்னைக்‌ கண்டதும்‌ அவருக்குச்‌ சட்டென்று பிரமை நீங்கிற்று. அறிவு 
தெளிந்தது. 'குழந்தாய்‌! வந்து விட்டாயா!' என்று சொல்லி என்னைக்‌ கட்டிக்‌ கொண்டு 
அழுதார்‌. 


அதற்குப்‌ பிறகு அவரும்‌ வெகு காலம்‌ உயிரோடிருக்கவில்லை. மூன்று 
மாதத்திற்கெல்லாம்‌ காலமானார்‌. சென்னையிலேயே நான்‌ வசிக்கத்‌ தொடங்கினேன்‌. 
உலகத்திலே பணத்திற்கு எவ்வளவு சக்தி உண்டென்பதை அறிந்து 
ஆச்சரியமடைந்தேன்‌. நாங்கள்‌ பசிக்கு உணவில்லாமல்‌ கஷ்டப்பட்டுக்‌ கொண்டிருந்த 
போது எங்களை எட்டிப்‌ பாராத இஷ்டமித்திர பந்துக்களெல்லாம்‌ இப்போது வந்து 
கும்பல்‌ போடத்‌ தொடங்கினார்கள்‌. எனக்குக்‌ கலியாணம்‌ சீக்கிரம்‌ பண்ணாததற்காக 


எங்களைச்‌ சாதியை விட்டுத்‌ தள்ளவேண்டுமென்று அப்போது சொன்னவர்கள்‌ 


எல்லாம்‌ இப்போது என்னிடம்‌ பயபக்தியுடன்‌ நடந்து கொண்டார்கள்‌. 


என்‌ மனத்திலே மட்டும்‌ பழைய ஏக்கம்‌ - யாரையோ பார்க்க வேண்டுமென்ற தாபம்‌ - 
குடி கொண்டிருந்தது. கடைசியாக, என்‌ இருதய நாதனை நான்‌ இந்த ஜன்மத்தில்‌ 
காணப்‌ போவதில்லை யென்றும்‌ அது ஒரு வெறும்‌ நிழல்‌ மாத்திரந்தான்‌ என்றும்‌ 
தீர்மானித்தேன்‌. வாழ்க்கை வேம்பிலும்‌ கசப்பாகிவிட்டது. என்னுடைய 
சொத்துக்களையெல்லாம்‌ என்‌ சகோதரர்களுக்கும்‌, தர்மங்களுக்கும்‌ எழுதி 
வைத்துவிட்டு, ஒரு நாள்‌ தன்னந்தனியாக என்‌ கணவருடைய கிராமத்தை 
அடைந்தேன்‌. மூன்று நாள்‌ அவர்‌ வீட்டில்‌ வசித்து விட்டு நாளாம்‌ நாள்‌ இரவு 
நடுநிசியில்‌ கிளம்பி வந்து அதோ அந்தப்‌ பாலத்தின்‌ மேலிருந்து வெள்ளம்‌ புரண்டோ 
டிய நதியின்‌ நடுவில்‌ குதித்தேன்‌. எத்தனையோ விபத்துக்களுக்கெல்லாம்‌ தப்பிய என்‌ 
உயிரைக்‌ கடைசியில்‌ தானாகவே மாய்த்துக்‌ கொள்ள வேண்டுமென்று என்‌ தலையில்‌ 


எழுதியிருந்தது..." 


மைதிலி கதையை நிறுத்தினாள்‌. 


243 


"அப்புறம்‌ என்ன?" என்றேன்‌. 


"மரணத்திற்கு அப்புறம்‌ என்ன? ஒன்றுமில்லை" என்றாள்‌. 


"அப்படியானால்‌, நீ யார்‌?" 


"அதுதான்‌ எனக்கும்‌ தெரியவில்லை, அற்பாயுளில்‌ மாண்டவர்களின்‌ ஆவி இறந்த 
இடத்திலேயே உலவுமென்கிறார்களே, அதுதானோ என்னவோ?" 


நான்‌ பிடித்துக்‌ கொண்டிருந்த அவளுடைய கரத்தை வலுவாக அமுக்கினேன்‌. "ஐயோ! 
வலிக்கிறது!" என்று அவள்‌ கதறினாள்‌. 


பிறகு, நான்‌ சாவதானமாக, "சரி! மேலே கதையைச்‌ சொல்‌. 'ஷுட்டிங்‌' எல்லாம்‌ 
முடிந்து, வேஷத்தைக்‌ கலைத்துவிட்டு, எல்லாரும்‌ ஊருக்குக்‌ கிளம்பினீர்களாக்கும்‌!" 


என்றேன்‌. 


ஒரு நிமிஷம்‌ மைதிலி திகைத்துவிட்டாள்‌. என்‌ இரண்டு கைகளையும்‌ அமுக்கிப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு "உங்களுக்கு எப்படித்‌ தெரிந்தது ?" என்றாள்‌. 


"பிறகு சொல்கிறேன்‌; முதலில்‌ நீ உண்மையைச்‌ சொல்‌, உன்‌ கதையில்‌ எவ்வளவு வரை 
நிஜம்‌, எவ்வளவு வரை நடிப்பு?" என்று கேட்டேன்‌. 


மைதிலிக்குத்‌ துக்கம்‌ பொங்கிக்‌ கொண்டு வந்தது. "இந்த நடுநிசி வேளையில்‌ 
பயங்கரமான இடி முழக்கங்களுக்கு மத்தியில்‌, என்‌ கதையை நீங்கள்‌ கட்டாயம்‌ 


நம்புவீர்களென்று எதிர்பார்த்தேன்‌. அது பிரயோஜனப்படவில்லை" என்றாள்‌. 


244 


"நீ சொன்னதில்‌ நிஜக்‌ கதையும்‌ கொஞ்சம்‌ கலந்துதானிருந்தது. எது வரையில்‌ உன்‌ 
கதை, எது வரையில்‌ டாக்கிக்‌ கதை என்று தான்‌ தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்‌" 


என்றேன்‌. 


"என்னுடைய நிஜக்‌ கதையைச்‌ சொன்னால்‌ நம்பமாட்டீர்களென்றும்‌, ஒரு வேளை 
பரிகாசம்‌ செய்வீர்களென்றும்‌ நினைத்தேன்‌. நான்‌ சொன்னதில்‌ என்‌ தகப்பனாரையும்‌ 
குடும்பத்தையும்‌ பற்றிச்‌ சொன்னதெல்லாம்‌ நிஜம்‌. என்னைக்‌ கிழ மிராசுதாருக்கு 
விற்றதிலிருந்துதான்‌ கதை. அதற்குப்‌ பதிலாக, என்னை என்‌ தகப்பனார்‌ ஒரு டாக்கி 
முதலாளிக்கு விற்றார்‌. ஏழாயிரம்‌ ரூபாய்‌ கிடைத்தது. எங்கள்‌ குடும்பத்தின்‌ தரித்திரம்‌ 
தீர்ந்தது. ஆனால்‌ என்‌ தந்தை மட்டும்‌ மனம்‌ நொந்து போனார்‌. என்னுடைய முதல்‌ 


டாக்கி வெளியான சில காலத்துக்கெல்லாம்‌, அவர்‌ காலஞ்சென்றார்‌. 


கதையில்‌ நேர்ந்தது போலவே ஏற்கனவே எங்களைப்‌ புறக்கணித்த பந்துக்கள்‌ எல்லாம்‌ 
இப்போது வந்து சூழ்ந்து கொண்டார்கள்‌. என்னுடைய மாமா ஒருவர்‌ பெரிதும்‌ 


பணத்தாசை உண்டக்கி விட்டார்‌. ஆகவே, இன்னொரு டாக்கியில்‌ நான்‌ நடிப்பதற்காக 


பேரம்‌ நடந்தது. 


அப்பா இறந்து போனபின்‌, நான்‌ மனம்‌ குன்றிப்‌ போயிருந்தேன்‌. ஒரே டாக்கியுடன்‌ 
நிறுத்திக்‌ கொண்டு என்னைக்‌ கலியாணம்‌, செய்து கொடுத்துவிட வேண்டுமென்பது 
அவருடைய எண்ணம்‌. அவர்‌ விருப்பத்திற்கு மாறாக மீண்டும்‌ டாக்கியில்‌ நடிக்க 
எனக்கு இஷ்டமில்லையென்றாலும்‌, அம்மா மாமா இவர்களுடைய பிடிவாதத்துக்கு 
உட்பட வேண்டியதாயிருந்தது. 


இரண்டாவது டாக்கியின்‌ கடைசிக்‌ காட்சிகளை இரண்டு நாளைக்கு முன்பு இங்கே 

தான்‌ எடுத்து முடித்தார்கள்‌; கதாநாயகி அதோ அந்தப்‌ பாலத்திலிருந்து விழுந்து தான்‌ 
இறந்து போகிறாள்‌. ஷுட்டிங்‌ முடிந்ததும்‌ எல்லாரும்‌ போய்விட்டார்கள்‌. என்னுடைய 
தாயாருக்கு உடம்பு சரிப்படாமலிருந்ததால்‌, நாங்கள்‌ மட்டும்‌ அடுத்த கிராமத்திலுள்ள 


ஜாகையிலேயே சில நாள்‌ தங்கினோம்‌. 


ஏற்கெனவே, எனக்கு உயிர்‌ கசந்து போயிருந்தது. டாக்கி எடுக்கும்‌ போது எந்தெந்த 
மாதிரி ஸ்திரி புருஷர்களுடனெல்லாம்‌ பழக வேண்டியிருக்கிறதென்பதை உங்களால்‌ 
கற்பனை செய்யவே முடியாது. அம்மா! அவர்கள்‌ மூஞ்சியும்‌ முகரக்கட்டையும்‌! 


245 


டாக்கியில்‌ வேஷம்‌ போட்டுப்‌ பார்த்தவர்களை அப்புறம்‌ பார்க்கவே வேண்டியிராது. 
இன்னும்‌, டாக்கி நட்சத்திரங்களின்‌ முகத்தை பார்ப்பதற்கென்று பல்லிளித்துக்‌ 
கொண்டு வருகிறவர்களைப்‌ பற்றியோ கேட்க வேண்டியதில்லை. இதனாலெல்லாம்‌ 
'இது என்ன வாழ்வு' என்று ஏக்கங்‌ கொண்டிருந்தேன்‌. முன்னமே இப்படியென்றால்‌, 
இந்த டாக்கி முடிந்ததும்‌, என்‌ மனச்சோர்வு நூறு மடங்கு அதிகமாயிற்று; இப்படி 
வேஷம்‌ போட்டுப்‌ பணம்‌ சம்பாதித்து யாருக்காக உயிர்‌ வாழவேண்டுமென்று 
தோன்றியது. ஆகவே, நேற்றிரவு நடுநிசிக்கு, டாக்கியின்‌ கதாநாயகி உயிரை விட்ட 
இடத்திலேயே நானும்‌ உயிரை விடுவதென்று வந்தேன்‌..." 


"பின்னே ஏன்‌ தாமதித்தாய்‌?" என்று கேட்டேன்‌. 


"மதகிலிருந்து குதிக்கப்‌ போன சமயம்‌, மோட்டார்‌ குழலின்‌ சத்தம்‌ கேட்டது. 


' என்று கூறி, மேலே 


எக்காரணத்தினாலோ, உடனே என்‌ தைரியம்‌ போய்விட்டது... 


பேசுவதற்குத்‌ தயங்கினாள்‌. 


"காரணம்‌ நானே சொல்லிவிடட்டுமா? டாக்கியின்‌ கதாநாயகியைப்‌ போலவே, 
உன்னுடைய உள்ளமும்‌ உருவந்‌ தெரியாத ஒருவரைத்‌ தேடிக்‌ கொண்டிருந்தது. அவர்‌ 
அந்த மோட்டாரில்‌ வருகிறார்‌ என்று உன்‌ இருதயத்தினுள்ளே ஏதோ சொல்லிற்று. 


இல்லையா?" என்றேன்‌. 


மைதிலி கண்களில்‌ அளவிலா ஆச்சரியம்‌ தோன்ற "இதெல்லாம்‌ உங்களுக்கு எப்படித்‌ 
தெரிந்தது? நீங்கள்‌ மந்திரவாதியா?" என்றாள்‌. 


மழை நன்றாய்‌ விட்டுவிட்டது. ஆகாயத்தில்‌ மேகங்கள்‌ கலைந்து கொண்டிருந்தன. 
கீழ்வானம்‌ சிறிது வெளுத்தது. வயல்‌ மடைகளில்‌ சலசல என்று ஜலம்‌ பாயும்‌ ஒலி 
கேட்டது. 


"வானம்‌ வெளிவாங்கிவிட்டது. வா, போகலாம்‌" என்று சொல்லி எழுந்து நின்றேன்‌. 


அவள்‌ எழுந்திருக்கவில்லை. 


"உன்‌ இருதயம்‌ சொன்னது சரி. மின்னல்‌ வெளிச்சத்தில்‌ இன்று உன்னை நான்‌ முதல்‌ 


தடவை பார்த்ததும்‌..." 


"நிஜமாகவா? ஏற்கனவே என்னை நீங்கள்‌ பார்த்ததில்லையா? என்னுடைய முதல்‌ 
டாக்கியில்‌ ஒரு வேளை பார்த்திருப்பீர்கள்‌, அதனால்‌ அடையாளம்‌ 


கண்டுபிடித்திருப்பீர்கள்‌ என்றல்லவா நினைத்தேன்‌?" 


"நான்‌ உன்னுடைய முதல்‌ டாக்கிக்குப்‌ போகவில்லை. உன்னை அதற்கு முன்னல்‌ 


பார்த்ததும்‌ இல்லை. நீ தேடியது போலவே, மனக்கண்ணுக்கு நன்கு தெரியாத ஒரு 
உருவத்தை நானும்‌ தேடிக்கொண்டிருந்தேன்‌. உன்னைப்‌ பார்த்தவுடனே நான்‌ 
தேடியவள்‌ நீதான்‌ என்று என்‌ இருதயம்‌ சொல்லித்‌ தெரிந்து கொண்டேன்‌." 


மைதிலி எழுந்து நின்றாள்‌. 


"ஐயா! என்னைப்‌ பரிகாசம்‌ செய்கிறீர்களா? நிஜமாய்ச்‌ சொல்லுங்கள்‌. நீங்கள்‌ யார்‌? 
நான்‌ சொன்னது டாக்கிக்‌ கதையென்று உங்களுக்கு எப்படித்‌ தெரிந்தது? நீங்கள்‌ 
என்னைத்‌ தேடியதாகச்‌ சொன்னதெல்லாம்‌ உண்மையா, அதுவும்‌ ஒரு கதைதானா?" 


என்றாள்‌. 


"மைதிலி, என்னுடைய வாழ்நாளில்‌ நான்‌ ஒரே ஒரு கதைதான்‌ எழுதினேன்‌. 
அதைத்தான்‌ நீ சற்று முன்பு சொன்னாய்‌; நானே கேட்டு மயிர்க்‌ கூச்செறியும்படி 
சொன்னாய்‌..." என்பதற்குள்‌, மைதிலி அளவிலா வியப்புடன்‌, "என்ன? என்ன? 


நிஜமாக நீங்களா அந்தக்‌ கதை எழுதியது?" என்றாள்‌. 


"ஆமாம்‌! என்னுடைய நாவலின்‌ கையெழுத்துப்‌ பிரதியை ஒருவர்‌ வாசிப்பதற்கு 


246 


எடுத்துக்‌ கொண்டு போனார்‌. சில நாளைக்கெல்லாம்‌ அவர்‌ இந்தியாவை விட்டு மலாய்‌ 


நாட்டுக்குப்‌ போய்விட்டார்‌ என்று அறிந்தேன்‌. போவதற்குமுன்‌ அந்த அசட்டுக்‌ 
கதையை உங்கள்‌ முதலாளியிடம்‌ அவர்‌ விற்றுவிட்டுப்‌ போயிருக்க வேண்டும்‌. தமிழ்‌ 


டாக்கிக்காரர்கள்‌ தான்‌ கதை அகப்பட்டால்‌ போதுமென்று இருக்கிறார்களே... 
அஸம்பாவிதங்கள்‌ நிறைந்த அந்தக்‌ கதை எனக்கே பிடிக்கவில்லைதான்‌. ஆனால்‌ 
அதில்‌ ஓர்‌ அம்சம்‌ மட்டும்‌ உண்மையானதாகையால்‌ எனக்குப்‌ பிடித்திருந்தது. 


என்னுடைய உள்ளத்திலிருந்த ஏக்கத்தையே தான்‌ அந்தக்‌ கதாநாயகியின்‌ மூலம்‌ நான்‌ 


வெளியிட்டிருந்தேன்‌. கதை எழுதியபோது, என்னுடைய இருதயத்தேட்டம்‌ பூர்த்தி 


247 


பெறவில்லையாதலால்‌, கதாநாயகி உயிரை விட்டாள்‌ என்று சோகமாய்க்‌ கதையை 


முடித்திருந்தேன்‌" என்றேன்‌. 


KKK 


பட்சி ஜாலங்கள்‌ உதயராகம்‌ பாடிச்‌ சூரியோதயத்தை வரவேற்கும்‌ மனோகரமான 
காலை நேரத்தில்‌, கார்காலத்தின்‌ குளிர்ந்த காற்று மரக்கிளைகளின்‌ மீது விளையாடி 
மழைத்‌ துளிகளை உதிர்த்துக்‌ கொண்டிருந்த கிராமாந்தரத்துச்‌ சாலையில்‌, நானும்‌ 
மைதிலியும்‌ கைகோத்துக்‌ கொண்டு, எங்கள்‌ வாழ்க்கைப்‌ பிரயாணத்தைத்‌ 
தொடங்கினோம்‌. 


44. தந்தையும்‌ மகனும்‌ 
1 


தேச சரித்திரம்‌ படித்தவர்கள்‌ 'சிவாஜி' என்னும்‌ பெயரைக்‌ கேள்விப்பட்டிருப்பார்கள்‌. 
சிவாஜி என்றால்‌ ஓர்‌ எலியா அல்லது புலியா என்பதைப்‌ பற்றிச்‌ சரித்திரக்காரர்‌- 
களிடையே அபிப்பிராய பேதம்‌ உண்டு. 'புலி நகம்‌ படைத்த ஓர்‌ எலி' என்பதாகவும்‌ 
சிலர்‌ சமரசமான தீர்ப்புக்‌ கூறியிருக்கின்றனர்‌. நம்மைப்‌ பொறுத்தவரையில்‌, ஓர்‌ 
எலியாவது புலியாவது எந்தக்‌ காலத்திலும்‌ ஒரு மகா சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்ததாக 
நாம்‌ கேள்விப்பட்டிராதபடியால்‌, சிவாஜியை ஒரு வீர சிம்மமென்றே கொள்கின்றோம்‌. 
[கடைசியில்‌ நாமும்‌ அவரை ஒரு வனசரமாகவே குறிப்பிட வேண்டியிருக்கிறது.] 


அந்த மகாராஷ்டிர சிம்மம்‌ பூனாவில்‌ கர்ஜனை புரியத்‌ தொடங்கியிருந்த காலத்தில்‌ - 
அதாவது, சுமார்‌ இருநூற்றைம்பது வருஷங்களுக்கு முன்னால்‌ - செந்தமிழ்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்த தொண்டை மண்டலத்தில்‌ திருவண்ணாமலைக்குச்‌ சமீபமான ஒரு கிராமத்தில்‌ 
கேசவன்‌ என்ற பெயருடைய ஒரு குடியானவன்‌ வாழ்ந்து வந்தான்‌. அவனுக்கு ஆடு 
மாடுகளும்‌, வயல்‌ காடுகளும்‌ வேண்டிய அளவு இருந்தன. அழகிற்‌ சிறந்த மனைவியும்‌ 
வாய்த்திருந்தாள்‌. அவர்களுக்குப்‌ பிறந்த ஆண்‌ குழந்தைக்குத்‌ திருவேங்கடம்‌ என்று 
பெயர்‌ வைத்துச்‌ சீராட்டித்‌ தாலாட்டிப்‌ பாராட்டி வளர்த்து வந்தனர்‌. 


"ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துரதிர்ஷ்டங்களில்‌, மனைவி அழகியாய்‌ 
வாய்ப்பதைப்‌ போல்‌ வேறொன்றுமில்லை" என்று யாரோ அநுபவ ஞானி ஒருவர்‌ 


248 


கூறியிருக்கிறார்‌. கேசவன்‌ விஷயத்தில்‌ அது உண்மையாயிற்று. அறுவடைக்‌ காலத்தில்‌ 
ஒரு நாள்‌, அப்போது பன்னிரண்டு வயதுப்‌ பையனாயிருந்த தன்‌ பிள்ளையுடன்‌ 
கேசவன்‌ வயல்‌ வெளிக்குச்‌ சென்றிருந்தான்‌. அவன்‌ சாயங்காலம்‌ திரும்பி வந்தபோது 
வீடு அல்லோல கல்லோலமாய்க்‌ கிடப்பதைக்‌ கண்டு திடுக்கிட்டான்‌. தன்‌ வாழ்க்கைத்‌ 
துணைவியைக்‌ காணாமல்‌ பதறினான்‌. அக்கம்‌ பக்கத்தில்‌ விசாரித்ததில்‌, அன்று 
ஆற்காட்டு நவாப்‌ அந்தக்‌ கிராமத்தின்‌ வழியாகச்‌ செஞ்சிக்‌ கோட்டைக்குப்‌ 
போனதாகவும்‌, அந்தக்‌ காட்சியைக்‌ காண ஊர்‌ ஸ்திரீகள்‌ எல்லாம்‌ வந்து சாலையின்‌ 
இரு புறமும்‌ நிற்க, அவர்களில்‌ கேசவன்‌ மனைவி மேல்‌ நவாபின்‌ 'தயவு' 
விழுந்துவிட்டதாகவும்‌, அவளை உடனே பல்லக்கில்‌ ஏற்றிக்‌ கொண்டு போனதாகவும்‌, 


தகவல்‌ தெரிய வந்தது. 


அன்றிரவு கேசவன்‌, பித்துப்‌ பிடித்தவன்‌ போல்‌ ஊரெல்லாம்‌ சுற்றி அலைந்து 
கொண்டிருந்தான்‌. மறுநாள்‌ காலையில்‌, தன்‌ மனைவியைப்‌ பற்றி நல்ல செய்தி வந்த 
பிறகு தான்‌ அவன்‌ மனம்‌ ஒருவாறு ஆறுதல்‌ அடைந்தது. செஞ்சிக்‌ கோட்டையின்‌ மேல்‌ 
செங்குத்தான ஓரிடத்தில்‌ பல்லக்கு ஏறிக்‌ கொண்டிருந்தபோது கேசவன்‌ மனைவி 
திடீரென்று பல்லக்கிலிருந்து கீழேயுள்ள அகழியில்‌ குதித்துப்‌ பிராணத்தியாகம்‌ செய்து 
நவாபின்‌ 'தயவி'லிருந்து தன்னைப்‌ பாதுகாத்துக்‌ கொண்டாள்‌. ஊரார்‌ சென்று அவள்‌ 


உடலை எடுத்துக்‌ கொண்டு வந்தனர்‌. 


கேசவன்‌, சிதையில்‌ வைத்திருந்த தன்‌ மனைவியின்‌ உயிரற்ற உடல்‌ முன்னிலையில்‌ 
ஒரு பிரக்ஞை செய்து கொண்டான்‌: "ஸ்திரீகளின்‌ கற்புக்குக்‌ காவலில்லாத நாட்டில்‌ 
என்னுடைய சந்ததிகளை விட்டுச்‌ செல்லேன்‌. இனி நான்‌ மறுமணம்‌ புரியமாட்டேன்‌. 
என்‌ மகனுக்கும்‌ கலியாணம்‌ செய்து வைக்க மாட்டேன்‌" என்று அவன்‌ சபதம்‌ 
செய்தான்‌. 


மேற்கண்ட சம்பவம்‌ நடந்து எழெட்டு வருஷங்களுக்கு அப்பால்‌, வடக்கே 


பண்டரிபுரத்திலிருந்து ஒரு பெரியவர்‌ திருப்பதி மலைக்கு வந்திருந்தார்‌. அவருக்குச்‌ 
'சமர்த்த ராமதாஸ்‌' என்ற பெயர்‌ வழங்கிற்று. அவர்‌ ஆஞ்சநேயருடைய அவதாரம்‌ 


என்றும்‌, பகவானை நேருக்கு நேர்‌ தரிசித்தவர்‌ என்றும்‌ ஜனங்கள்‌ பேசிக்‌ 


249 


கொண்டார்கள்‌. மாத காலம்‌ அவர்‌ மரக்கிளைகளிலேயே "ராம்‌, ராம்‌” என்‌ 
ஆறு மாத அ று 


ஜபித்துக்‌ கொண்டு காலம்‌ கழித்தாராம்‌. 


அந்த மகானிடம்‌ உபதேசம்‌ பெறுவதற்காகத்‌ தமிழ்‌ நாட்டின்‌ பல பாகங்களிலிருந்தும்‌ 
ஜனங்கள்‌ வந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களில்‌ அநேகர்‌ இவருடைய உபதேசம்‌ 


பிடிக்காமல்‌ திரும்பிப்‌ போய்விட்டனர்‌. 


அப்படிப்பட்டவரிடம்‌ ஒரு நாள்‌ கேசவனும்‌, அவனுடைய மகன்‌ திருவேங்கடமும்‌ வந்து 


சேர்ந்தனர்‌. திருவேங்கடம்‌ இப்போது இருபது வயதைக்‌ கடந்த திடகாத்திர 
வாலிபனாக இருந்தான்‌. 


கேசவன்‌, ராமதாஸரின்‌ பாதங்களில்‌ விழுந்து, "ஸ்வாமி! இந்த ஏழைகள்‌ இருவரையும்‌ 
தேவரீரின்‌ சிஷ்யர்களாக ஏற்றுக்‌ கொண்டு அருள்‌ புரியவேண்டும்‌" என்று இறைஞ்சி 


வேண்டினான்‌. 


அப்போது திருவேங்கடத்தின்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ துளிப்பதை ராமதாஸர்‌ பார்த்தார்‌. 
அவனுடைய மார்பில்‌ கையை வைத்துச்‌ சற்று நேரம்‌ அவன்‌ முகத்தை உற்று 
நோக்கினார்‌. பிறகு, கேசவனைப்‌ பார்த்து, "அப்பா! இந்தப்‌ பிள்ளையாண்டான்‌ 
உலகத்தைத்‌ துறப்பதற்கு இன்னும்‌ பக்குவம்‌ அடையவில்லையே; இவனை ஏன்‌ 


அழைத்து வந்தாய்‌?" என்று கேட்டார்‌. 


அப்போது கேசவன்‌ கண்ணீர்விட்டுக்‌ கதறி அழ ஆரம்பித்தான்‌. அம்மகானுடைய 
தேர்தல்‌ மொழியால்‌ கொஞ்சம்‌ ஆறுதல்‌ பெற்றதும்‌, தன்‌ மனைவியின்‌ கதியையும்‌, 
தான்‌ செய்த பிரதிக்ஞையையும்‌ விவரித்தான்‌. பிறகு, "ஸ்வாமி! அந்த விரதத்தை இந்தப்‌ 
பையன்‌ கெடுத்து விடுவான்‌ போல்‌ இருக்கிறது. எங்கள்‌ ஊருக்கு அடுத்த ஊரில்‌ ரங்கம்‌ 


என்று ஒரு பெண்‌ இருக்கிறாள்‌. அவள்‌ எப்படியோ சொக்குப்‌ பொடி போட்டு இவனை 
மயக்கி விட்டாள்‌. 'ரங்கத்தைக்‌ கலியாணம்‌ செய்து கொள்வேன்‌; இல்லாவிட்டால்‌ 
உயிரை விடுவேன்‌' என்று பிடிவாதம்‌ பிடிக்கிறான்‌. ஸ்வாமிகள்‌ இவன்‌ மனத்தை 


மாற்றி அருள்‌ புரிய வேண்டும்‌" என்றான்‌. 


சமர்த்த ராமதாஸர்‌ சிறிது யோசனை செய்துவிட்டுக்‌ கூறினார்‌: "அப்பா! உன்‌ மகன்‌ 


மனத்தை மாற்ற ஒரே ஒரு வழிதான்‌ இருக்கிறது. இவனை அழைத்துக்‌ கொண்டு 
மகாராஷ்டிரத்துக்குப்‌ போ. அங்கே சிவாஜி மகாராஜா தர்மராஜ்யத்தை ஸ்தாபனம்‌ 


250 


செய்து கொண்டிருக்கிறார்‌. அவருடைய சைன்யத்தில்‌ நீயும்‌ இவனும்‌ சேர்ந்து 
விடுங்கள்‌. அப்போது இந்தப்‌ பையனுடைய மனம்‌ மாறும்‌. மேலும்‌ உங்களைப்‌ 
போன்ற திடகாத்திர சரீரங்களுக்கு இந்த நாளில்‌ சந்நியாசம்‌ ஏற்றதல்ல. உங்களுடைய 
ஜன்மதேசத்தின்‌ விடுதலைக்காகவும்‌, ஹிந்து தர்மத்தைக்‌ காப்பதற்காகவும்‌ நீங்கள்‌ 
யுத்த களம்‌ சென்று போர்‌ புரியவேண்டும்‌" என்று சொல்லி, இன்னும்‌ பல 
நல்லுபதேசங்களும்‌ செய்தார்‌. (அவருடைய உபதேசம்‌ பலருக்குப்‌ பிடிக்காமல்‌ 


போனதன்‌ இரகசியம்‌ இப்போது தெரிகிறதல்லவா?) 


ஆனால்‌ கேசவனும்‌ திருவேங்கடமும்‌ அவ்வுபதேசத்தைச்‌ சிரமேற்கொண்டனர்‌. 


அவர்கள்‌ உடனே புறப்பட்டு இரவு பகலாகப்‌ பிரயாணம்‌ செய்து, பிரதாபக்‌ 


கோட்டையை அடைந்து, ராமதாஸர்‌ கொடுத்த அடையாளத்தைக்‌ காட்டி, ஸம்ராட்‌ 
சிவாஜியின்‌ வீர சைன்யத்தில்‌ சேர்ந்தார்கள்‌. 


இந்தப்‌ பொல்லாத உலகத்தின்‌ இயல்பை நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. அது ஒரு 


கணங்கூடச்‌ சும்மா இராமல்‌ சுற்றிச்‌ சுற்றிச்‌ சுழன்று வருவது. இதன்‌ காரணமாக 
நாட்கள்‌ அதி வேகமாக மாதங்களாகி, மாதங்கள்‌ வருஷங்களாகி வந்தன. ஆறு 


வருஷங்கள்‌ இவ்வாறு அதி சீக்கிரத்தில்‌ சென்றுவிட்டன. இதற்குள்‌ கேசவனும்‌ 
திருவேங்கடமும்‌ அநேக சண்டைகளில்‌ ஈடுபட்டு, தீரச்செயல்கள்‌ பல புரிந்து, 


உடம்பெல்லாம்‌ காயங்களடைந்து, பெயரும்‌ புகழும்‌ பெற்றுவிட்டனர்‌. 


ஒரு நாள்‌ சிவாஜி கேசவனைக்‌ கூப்பிட்டு, திராவிட தேசத்தில்‌ அவன்‌ பிறந்து 
வளர்ந்தது எந்த இடம்‌ என்று கேட்டார்‌. கேசவன்‌, "திருவண்ணாமலைக்கு அருகில்‌" 
என்று சொன்னான்‌. "செஞ்சிக்கோட்டை பார்த்திருக்கிறாயா?" என்று அவர்‌ வினவ, 
"செஞ்சிக்கோட்டையில்‌ ஒவ்வொரு கல்லும்‌ புல்லும்‌, ஒவ்வொரு மூலையும்‌ முடுக்கும்‌ 


எனக்குத்‌ தெரியும்‌" என்று பெருமையுடன்‌ கூறினான்‌ கேசவன்‌. 


"சரி, அப்படியானால்‌ நீயும்‌ உன்‌ மகனும்‌ என்னுடன்‌ வாருங்கள்‌" என்றார்‌ சத்ரபதி. 
பொறுக்கி எடுத்த சில போர்‌ வீரர்களுடன்‌ அவர்‌ மறுநாளே தென்‌ திசை நோக்கிப்‌ 


புறப்பட்டார்‌. 


251 


அடுத்த மாதத்தில்‌ ஒரு நாள்‌ சிவாஜியின்‌ வீரர்கள்‌ செஞ்சிக்கோட்டையின்‌ மேல்‌ 
எதிர்பாராத சமயத்தில்‌ இடி விழுவது போல்‌ விழுந்தார்கள்‌. நவாபின்‌ வீரர்களைச்‌ 


சின்னாபின்னமாக ஓடச்‌ செய்து கோட்டையைக்‌ கைப்பற்றினார்கள்‌. 


கோட்டை வசப்பட்ட அன்று சிவாஜி, கேசவனை அழைத்து அவனுடைய 
உதவியினால்‌ தான்‌ அவ்வளவு சுலபமாக அந்தப்‌ பிரசித்தி பெற்ற கோட்டையைப்‌ 
பிடிக்க முடிந்தது என்று சொல்லித்‌ தமது நன்றியைத்‌ தெரிவித்தார்‌. பிறகு, "ஆனால்‌ 
நமது ஜயம்‌ இன்னும்‌ நிலைப்பட்டு விடவில்லை. கோட்டையைக்‌ கைவிட்ட நவாபின்‌ 
வீரர்கள்‌ இப்போது கோட்டைக்கு வெளியே பலம்‌ திரட்டிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஆற்காட்டிலிருந்து புது சைன்யங்களும்‌ வந்து நம்மை முற்றுகையிடக்கூடும்‌. 
ஆகையால்‌ வெகு ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்‌. இங்கே நம்முடைய பலம்‌ 
இவ்வளவுதான்‌ என்று நம்‌ எதிரிகளுக்குத்‌ தெரியக்கூடாது. ஆகவே 
கோட்டையிலிருந்து யாரும்‌ வெளியே போகாமல்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இந்தக்‌ 
கோட்டையின்‌ இரகசிய வழிகள்‌ நம்‌ வீரர்களுக்குள்ளே உனக்கு மட்டுந்தான்‌ தெரியும்‌. 
ஆகையால்‌, நீதான்‌ கோட்டையைச்‌ சுற்றிப்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. யாராவது 
வெளியில்‌ போக எத்தனித்தால்‌ தாட்சிண்யம்‌ பாராமல்‌ உடனே சுட்டுக்‌ கொன்றுவிடு" 
என்று கட்டளையிட்டார்‌. கேசவன்‌ தன்‌ வாழ்நாளில்‌ எக்காலத்திலும்‌ இல்லாத 
இறும்பூதுடன்‌, "மகாராஜ்‌! அப்படியே!" என்று கூறிச்‌ சென்றான்‌. 


கோட்டை மதிலுக்கு மேற்புறத்தில்‌ சூரியன்‌ அஸ்தமித்தான்‌. அதிவிரைவாக 
நாலாபக்கங்களிலும்‌ இருள்‌ கவிந்து கொண்டு வந்தது. கேசவனுடைய கவலை 
அதிகமாயிற்று. பகலை விட இரவில்‌ மூன்று மடங்கு அதிக ஜாக்கிரதையாயிருக்க 
வேண்டிய அவசியத்தை அவன்‌ உணர்ந்திருந்தான்‌. சுற்றும்‌ முற்றும்‌ கூர்ந்து பார்த்துக்‌ 
கொண்டேயிருந்தான்‌. 


ஆ! அதென்ன அந்தப்‌ பாறைகளினிடையே! ஒரு மனித உருவமல்லவா ஒளிந்து 
கொள்வது போல்‌ தோன்றுகிறது? அந்த உடை - அது நவாப்‌ சைன்யத்தின்‌ 
உடையல்லவா? ஓஹோ! எதிரியின்‌ ஒற்றன்‌ உளவறிந்து கொண்டு செல்கிறான்‌! 


ஒரு மின்னல்‌ தோன்றி மறையும்‌ நேரத்தில்‌ கேசவன்‌ மனத்தில்‌ மேற்படி எண்ணங்கள்‌ 
தோன்றி மறைந்தன. இரண்டே பாய்ச்சலில்‌ அந்த உருவம்‌ ஒளிந்து கொண்ட இடத்தை 


அடைந்தான்‌. அவன்‌ கழுத்தைப்‌ பற்றி ஒரு குலுக்குக்‌ குலுக்கி, "அடே! நீ யார்‌?" என்று 


252 


கர்ஜித்தான்‌. பதில்‌ வராமல்‌ போகவே, முகத்தை திருப்பிப்‌ பிடித்து உற்று 
நோக்கினான்‌; நோக்கியது நோக்கியபடியே அசையாமல்‌ நின்றான்‌. அவன்‌ 
கண்களிலிருந்து விழிகள்‌ வெளியே வந்து விடும்‌ போல்‌ இருந்தன. ஆனால்‌ வார்த்தை 
ஒன்றும்‌ வாயிலிருந்து வரவில்லை. 


அந்த முகம்‌, அவனுடைய மகன்‌ திருவேங்கடத்தின்‌ முகந்தான்‌! திருவேங்கடத்தின்‌ 
முகத்தை யாரும்‌ திருடியிருக்க முடியாததலால்‌, அவன்‌ தான்‌ ஒரு முஸ்லிம்‌ வீரனின்‌ 
உடையைத்‌ திருடி அணிந்து கொண்டு கிளம்பியிருக்கிறான்‌. அவன்‌ எங்கே 
கிளம்பியிருக்கக்கூடும்‌? பகைவர்களுக்கு உளவு சொல்லத்தான்‌. "அட பாவி! துரோகி! 
சண்டாளா! என்‌ பிள்ளைதானா நீ? இதற்காகவா உன்னைப்‌ பெற்றெடுத்து இத்தனை 
காலமும்‌ வளர்த்தேன்‌? இதெல்லாம்‌ நிஜந்தானா? அல்லது ஒரு வேளை சொப்பனம்‌ 


காண்கிறேனா?" 


"அப்பா! என்னை விடுங்கள்‌. ரொம்ப அவசர காரியமாய்ப்‌ போகிறேன்‌. தயவு 
செய்யுங்கள்‌" என்று திருவேங்கடம்‌ சொன்னபோது, கேசவன்‌ தான்‌ கனவு 
காணவில்லையென்பதை உணர்ந்தான்‌. "என்ன, அவசரமாய்ப்‌ போகிறாயா? 


ஆமான்டா! அவசரமாய்‌ யமலோகத்துக்குப்‌ போகப்‌ போகிறாய்‌" என்று கூறிக்‌ 


கொண்டே கேசவன்‌ கோபச்‌ சிரிப்புச்‌ சிரித்தான்‌. 


"இல்லை, அப்பா! யமலோகத்துக்கு இல்லை. நான்‌ யமலோகத்துக்குப்‌ போய்விட்டால்‌ 


தங்களுக்கு யார்‌ கர்மம்‌ செய்வார்கள்‌?" 


"அட பாவி! நிஜத்தைச்‌ சொல்லிவிடு. எங்கே கிளம்பினாய்‌? 'என்ன துரோகம்‌ 
செய்வதற்காக இந்த வேஷத்தில்‌ புறப்பட்டாய்‌? கோட்டையை விட்டு யாரும்‌ வெளிக்‌ 
கிளம்பக்‌ கூடாது என்று சத்ரபதி உத்தரவிட்டிருப்பது தெரியாதா?" 


"அப்பா என்னை நம்பமாட்டீர்களா? பிசகான காரியம்‌ ஒன்றுக்காகவும்‌ நான்‌ 
போகவில்லை. மிகவும்‌ முக்கியமான அவசரமான வேலைக்காகவே போகிறேன்‌. தயவு 


பண்ணி என்னை நம்புங்கள்‌." 


253 


"முடியாது, முடியாது. நிஜத்தைச்‌ சொல்லிவிடு. மகாராஜாவிடம்‌ உன்னை அழைத்துச்‌ 
சென்று காலில்‌ விழுந்து மன்னிக்கும்படி வேண்டுகிறேன்‌. இல்லாவிட்டால்‌ உன்னை 
எடுத்து வளர்த்த இதே கையினால்‌, இந்த இடத்திலேயே உன்னைக்‌ கொன்று 
விடுவேன்‌." 


திருவேங்கடம்‌ சற்று யோசித்தான்‌. "அப்பா! நிஜத்தைச்‌ சொல்லிவிடுகிறேன்‌. 
மன்னியுங்கள்‌ - என்னுடைய ரங்கத்தைப்‌ பார்க்கத்தான்‌ போகிறேன்‌. பொழுது 


' என்பதற்குள்‌, கேசவன்‌, "பொய்‌, பொய்‌, 


விடிவதற்குள்‌ திரும்பி வந்துவிடுகிறேன்‌... 


பொய்‌! ரங்கத்தைப்‌ பார்க்கப்‌ போவதற்கு இவ்வளவு அவசரம்‌ என்ன? ராத்திரியில்‌ 


கிளம்புவானேன்‌?" என்றான்‌. 


"அப்பா! ரங்கத்துக்கு உடம்பு சரிப்படவில்லையாம்‌. சாகக்‌ கிடக்கிறாளாம்‌. நாளை 


வரையில்‌ உயிரோடிருப்பாளோ, என்னவோ தெரியாது." 


"அடே! நேற்றுப்‌ பையன்‌ நீ, என்னையா ஏமாற்றப்‌ பார்க்கிறாய்‌? ரங்கம்‌ சாகக்‌ 
கிடப்பதெல்லாம்‌ உனக்கு எவ்வாறடா தெரியும்‌? யார்‌ வந்து சொன்னார்கள்‌? - 
வேண்டாம்‌; நிஜத்தைச்‌ சொல்லிவிடு, திருவேங்கடம்‌! - உன்னைப்‌ பிடிப்பதற்குச்‌ சற்று 
முன்னால்‌ என்ன நினைத்துக்‌ கொண்டேன்‌ தெரியுமா? 'என்னுடைய சபதம்‌ தீர்ந்து 
விட்டது; அதற்கு இனிமேல்‌ அவசியமுமில்லை; தர்ம ராஜ்யம்‌ 
ஸ்தாபனமாகிவிட்டபடியால்‌ நம்‌ குழந்தை இனி மேல்‌ கலியாணம்‌ செய்து 
கொள்ளலாம்‌. நாமே மகாராஜாவிடம்‌ உத்தரவு பெற்றுப்‌ போய்‌ அந்தப்‌ பெண்ணை 
பார்த்துவிட்டு வரவேணும்‌' என்றெல்லாம்‌ நினைத்தேன்‌. ஆனால்‌, நீயோ... அட 
பாதகா! துரோகிப்‌ பயலே! எங்கேடா ஓடுகிறாய்‌!..." 


விஷயம்‌ என்னவென்றால்‌, கேசவன்‌ அப்படிப்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்‌ போது, 
திருவேங்கடம்‌ திடீரென்று அவன்‌ கையிலிருந்த துப்பாக்கியைத்‌ தட்டிவிட்டு ஒரு 
துள்ளுத்‌ துள்ளி ஓட்டம்‌ பிடித்தான்‌. அடுத்த க்ஷணத்தில்‌ புதர்கள்‌, பாறைகளிடையில்‌ 


அவன்‌ மறைந்து விட்டான்‌. 


கேசவன்‌ முதலில்‌ ஓடித்‌ துப்பாக்கியை எடுத்துக்‌ கொண்டான்‌. பிறகு 
திருவேங்கடத்தைத்‌ தேடினான்‌. எவ்வளவு தேடியும்‌ பயனில்லை. இதற்குள்‌ நன்றாய்‌ 


254 


இருட்டியும்‌ போய்விட்டது. 


இவ்விருவருடைய சம்பாஷணையையும்‌ அதன்‌ முடிவையும்‌ மூன்றாவது மனிதர்‌ ஒருவர்‌ 
மறைவாக இருந்து கவனித்து விட்டுச்‌ சென்றது அவர்கள்‌ இருவருக்கும்‌ தெரியாது. 


மறுநாள்‌ பொழுது விடிந்து கொஞ்ச நேரம்‌ ஆனதும்‌ கேசவன்‌ மகாராஜாவிடம்‌ 
வந்தான்‌. இரவெல்லாம்‌ கண்விழித்ததனால்‌ அவனுடைய கண்கள்‌ கோவைப்‌ பழம்‌ 
போல்‌ சிவந்திருந்தன. அவன்‌ பேயடித்தவன்‌ போல்‌ காணப்பட்டான்‌. கீழே 
சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து தண்டனிட்டு, "மகாராஜ்‌! கடமையில்‌ தவறிவிட்ட பாதகன்‌ 
நான்‌, என்னைத்‌ தண்டியுங்கள்‌" என்று கதறினான்‌. சிவாஜி அவனைத்‌ தூக்கி நிறுத்தி, 
"என்ன சமாசாரம்‌?" என்று கேட்டார்‌. கேசவன்‌ முதல்‌ நாள்‌ நடந்ததையெல்லாம்‌ 
விவரமாகக்‌ கூறினான்‌. அவன்‌ கூறி முடிக்கும்‌ சமயத்தில்‌, அங்கே வந்தது யார்‌ என்று 


நினைக்கிறீர்கள்‌? ஆம்‌; அவன்‌ பிள்ளை திருவேங்கடந்தான்‌! 


கேசவன்‌ அவனைப்‌ பார்த்ததும்‌ பரபரப்புடன்‌ தன்‌ பிச்சுவாவை உருவிக்‌ கொண்டு, 
"அடே! துரோகி" என்று கூறியவண்ணம்‌ குத்தப்‌ போனான்‌. சிவாஜி அவனுடைய 
கையைப்‌ பிடித்துத்‌ தடுத்தார்‌. "கொஞ்சம்‌ பொறு; முதலில்‌ அவன்‌ போன சங்கதி காயா, 


பழமா என்று சொல்லட்டும்‌" என்றார்‌. 


"பழந்தான்‌ மகாராஜ்‌!" என்றான்‌ திருவேங்கடம்‌. தன்னுடைய இடுப்பில்‌ பத்திரமாய்‌ 


முடிந்து வைத்திருந்த மகாராஜாவின்‌ முத்திரை மோதிரத்தை அவிழ்த்து அவரிடம்‌ 
கொடுத்தான்‌. 


கேசவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. "மகாராஜா அதென்ன? தாங்கள்‌ தான்‌ இவனை 


அனுப்பினீர்களா?" என்று கேட்டான்‌. 


"ஆமாம்‌; செங்கற்பட்டு ஏரியில்‌ நம்முடைய சேனாதிபதி சில சைன்யங்களுடன்‌ 
காத்திருக்கிறார்‌. அவரை அங்கிருந்து நேரே வேலூருக்குச்‌ சென்று தாக்கச்‌ சொல்லிச்‌ 
செய்தி அனுப்ப வேண்டியிருந்தது. அதற்காகத்‌ தான்‌ இவனை அனுப்பினேன்‌. வேறு 


255 


யாருக்கும்‌ தெரியக்‌ கூடாது என்று கட்டளையிட்டிருந்தேன்‌. இந்த முக்கியமான 
வேலையைச்‌ செய்து முடித்ததற்காகத்‌ திருவேங்கடத்துக்கு ஜமேதார்‌ பட்டம்‌ 
அளிக்கிறேன்‌" என்றார்‌ சத்ரபதி. 


அதைக்‌ கேட்டுக்‌ கேசவன்‌ வெறுப்புடன்‌ 'ஹும்‌' என்னவும்‌, சிவாஜி நிமிர்ந்து பார்த்தார்‌. 


"மகாராஜ்‌! தாங்கள்‌ இவனுக்குப்‌ பட்டம்‌ அளிக்கிறீர்கள்‌. நானாயிருந்தால்‌ நாலு அறை 
கொடுத்துப்‌ புத்தி கற்பித்திருப்பேன்‌. இந்த முட்டாளிடம்‌ அவ்வளவு முக்கியமான 


வேலையைக்‌ கொடுத்தீர்களே! எப்போது மகாராஜாவின்‌ காரியமாகப்‌ போகிறானோ, 
அப்போது யாராயிருந்தாலென்ன? கையிலே கத்தி இல்லையா? அப்படியா பேசிக்‌ 
கொண்டு, பொய்ச்‌ சாக்குச்‌ சொல்லிக்‌ கொண்டு நிற்பார்கள்‌? நான்‌ அவனைச்‌ சுட்டுக்‌ 
கொன்றிருந்தால்‌ என்ன ஆகியிருக்கும்‌? காரியம்‌ கெட்டுப்‌ போயிருக்குமே?" என்றான்‌ 


கேசவன்‌. 


"ஆமாம்‌, அந்தக்‌ குற்றத்திற்காக இவனைத்‌ தண்டிக்கவும்‌ போகிறேன்‌! ஆறு மாதத்திற்கு 
இவனை நமது வீர சைன்யத்திலிருந்து தள்ளியிருக்கிறேன்‌" என்றார்‌ சிவாஜி. 


"ஐயோ! மகாராஜா; நிஜமாகவா?" என்று திருவேங்கடம்‌ கதறினான்‌. 


"ஆமாம்‌ நிஜமாகத்தான்‌, கேசவா! சீக்கிரம்‌ அந்த ரங்கம்மாளை அழைத்துக்‌ கொண்டு 
வா! நமது முன்னிலையிலேயே கலியாணம்‌ நடக்க வேண்டும்‌. அவன்‌ ஆறு மாதம்‌ 
ல்லறம்‌ நடத்திவிட்டு அப்புறம்‌ நம்முடன்‌ வந்து சேரட்டும்‌" என்றார்‌ சிவாஜி. 
றம்‌ நடத்‌ அபத தமய ற்து ற 


45. பவானி, பி.ஏ., பி.எல்‌. 


1. கூனூர்‌ பங்களா 


"பொய்களில்‌ எல்லாம்‌ பெரிய பொய்யை சிருஷ்டித்தவனுக்கு ஒரு பரிசு 


கொடுப்பதாயிருந்தால்‌, அந்தப்‌ பரிசு நிராட்சேபணையாக ஈசுவரனைத்தான்‌ சேரும்‌. 


அது விஷயத்தில்‌ பகவானுடன்‌ போட்டி போடுவதற்கு யாராலும்‌ முடியாது" - 
இம்மாதிரி சொல்லுகிறார்கள்‌ வேதாந்திகள்‌. 


256 


இந்த உலகத்தைவிடப்‌ பெரிய பொய்‌ வேறு ஒன்றும்‌ இல்லையென்பது அவர்களுடைய 
கொள்கை. இந்த உலகத்தின்‌ இன்ப துன்பகளெல்லாம்‌ பொய்‌; தேகம்‌ பொய்‌; மனம்‌ 
பொய்‌; விருப்பு வெறுப்பு, ஆசை பகைமை, கோபம்‌ தாபம்‌ எல்லாம்‌ பொய்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. நம்மைப்‌ போன்ற சாமான்யர்கள்‌, இதை நம்புவது இலேசான 
காரியமல்ல. இவ்வுலகின்‌ சுக துக்கங்களெல்லாம்‌ நமக்கு ரொம்பவும்‌ 


வாஸ்தவமாயிருக்கின்றன. அந்தந்தச்‌ சமயத்தில்‌ அததை விட நிஜமானது வேறு 
ஒன்றுமில்லையென்று தோன்றுகிறது. 


ஆனால்‌ வேறொரு விதத்தில்‌ இந்த உலகம்‌ பொய்யுலகம்‌ என்பதை நான்‌ ஒத்துக்‌ 
கொள்கிறேன்‌. உலக வாழ்க்கையில்‌ நாம்‌ அநேக சம்பவங்களைக்‌ கண்ணால்‌ 
பார்க்கிறோம்‌; காதால்‌ கேட்கிறோம்‌. அவற்றை நாம்‌ உண்மையென்றும்‌ நம்பி 
விடுகிறோம்‌. நம்‌ கண்களும்‌ காதுகளும்‌ நம்மை அநேக முறைகளில்‌ ஏமாற்றி 
விடுகின்றன. "கண்ணால்‌ காண்பதும்‌ பொய்‌; காதால்‌ கேட்பதும்‌ பொய்‌; தீர 


விசாரித்தறிவதே மெய்‌" என்னும்‌ பழமொழி மிகவும்‌ உண்மையானது. 


சாதாரணமாய்‌ வாழ்க்கையின்‌ வெளிப்படையான நிகழ்ச்சிகள்தான்‌ நமது கவனத்தைக்‌ 
கவருகின்றன. நாம்‌ பார்க்கும்‌ வெளி உலகத்துக்குப்‌ பின்னால்‌ மனோலோகம்‌ 
ஒன்றிருக்கிறதென்பதை மறந்து விடுகிறோம்‌. ஆற்று வெள்ளத்தில்‌ மேலே மிதந்து 
வரும்‌ நுரைத்திரள்களும்‌, உதிர்ந்த இலைகள்‌, மலர்களும்‌, குப்பை கூளங்களும்‌ நம்‌ 
கண்ணில்‌ படுகின்றன. ஆனால்‌ ஜலப்‌ பரப்பின்‌ அடியில்‌ உள்ள சுழிகளையும்‌ 
சுழல்களையும்‌ நாம்‌ அறிவதில்லை. தினந்தோறும்‌ நாம்‌ பார்த்துப்‌ பழகிவரும்‌ 
மனிதர்களைப்‌ பற்றி நமக்கு எல்லாந்‌ தெரியும்‌ என்று நினைக்கிறோம்‌. உண்மையில்‌ 
அவர்களுடைய வாழ்க்கையின்‌ முக்கியமற்ற வெளிப்படையான அம்சந்தான்‌ நமக்குத்‌ 
தெரிந்தது. அவர்களுடைய உள்ளத்தில்‌ பொங்கிக்‌ குமுறும்‌ ஆசாபாசங்கள்‌, விரோத 
வைஷம்யங்கள்‌, இன்ப துன்பங்கள்‌ இவை ஒன்றும்‌ நமக்குத்‌ தெரியாது. 


சில சமயம்‌ வாழ்க்கையின்‌ வெளிப்படையான சம்பவங்களைப்பற்றிக்‌ கூட நாம்‌ 
பொய்யை மெய்யாக நினைத்து ஏமாறுவதுமுண்டு. உதாரணமாக, ஸ்ரீமதி 
பவானியைப்‌ பற்றி உலகினர்‌ அறிந்திருந்ததைக்‌ குறிப்பிடலாம்‌. அவளுக்கும்‌ 
பாரிஸ்டர்‌ சேஷாத்ரிக்கும்‌ ஏற்பட்ட நேசத்தைக்‌ குறித்து அறியாத வக்கீல்‌ இருக்க 
முடியாது. மூன்று நான்கு வருஷத்துக்கு முன்னால்‌, இரண்டு வக்கீல்கள்‌ 
சேருமிடமெல்லாம்‌ இதைப்‌ பற்றியே பேசினார்கள்‌. கிளப்புகளிலும்‌ 
ஹோட்டல்களிலும்‌, கடற்கரைகளிலும்‌, டிராம்வண்டியிலும்‌ வேறு வம்பு கிடையாது. 


257 


கடைசியாக, பவானியும்‌ சேஷாத்ரியும்‌ கப்பலேறி உலக யாத்திரை சென்றார்கள்‌ என்று 
அறிந்த பின்னர்‌, கொஞ்ச நாளைக்கு அப்புறம்‌ அந்த பேச்சு ஓய்ந்தது. அவர்களைப்‌ 
பற்றித்‌ தெரியாத விஷயம்‌ ஒன்றுமில்லை யென்றுதான்‌ எல்லாரும்‌ நினைத்தார்கள்‌. 


ஆனாலும்‌ ஜனங்கள்‌ நினைத்ததற்கும்‌ உண்மைக்கும்‌ எவ்வளவு தூரம்‌? 


அகஸ்மாத்தாக, நான்‌ சற்றும்‌ எதிர்பாராத முறையில்‌, எனக்கு அவர்களைப்பற்றிய 
உண்மை தெரியவந்தது. சென்றவருஷம்‌ கோடைக்காலத்தில்‌, நான்‌ ஒரு பிசகு 
செய்தேன்‌. ஒரு வார காலம்‌ காரியாலயத்தில்‌ விடுமுறை பெற்றுக்‌ கொண்டு ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ வீட்டிலே இருந்து விட்டேன்‌. இதனால்‌ உடம்பு கெட்டுப்‌ 


போய்‌ விட்டது. டாக்டரிடம்‌ காட்டியதில்‌, அவர்‌, "அடடா! உங்களுக்கு அவ்வளவு 


பெரிய வியாதி எப்படி வந்தது? இது ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷர்களுக்கு அல்லவா 
வரும்‌? இதற்கு 'வேலையில்லாத வியாதி' என்று பெயர்‌. பூரண ஓய்வு எடுத்துக்‌ 
கொள்வதுதான்‌ இதற்குச்‌ சிகிச்சை! அதுவும்‌ குளிர்ந்த இடத்தில்தான்‌ ஓய்வு எடுத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. போங்கள்‌; நீலகிரிக்கு உடனே போங்கள்‌" என்று ஆக்ஞாபித்தார்‌. 
அப்படியே நான்‌ போய்‌ நீலகிரியில்‌ சில காலம்‌ தங்கியிருந்தேன்‌. அப்போது, ஒரு நாள்‌ 


கூனூரில்‌ மாஜி புரொபஸர்‌ பிரணதார்த்தி அவர்களின்‌ பங்களாவுக்குப்‌ போக 


நேர்ந்தது. சென்னையிலே இவரிடம்‌ எனக்குச்‌ சொற்பப்‌ பழக்கமுண்டு. நீலகிரிக்கு 
வந்தால்‌ தம்மை வந்து கட்டாயம்‌ பார்க்க வேண்டுமென்று அவர்‌ வற்புறுத்திச்‌ 
சொல்லியிருந்தபடியால்‌ போனேன்‌. அவருடைய பங்களா கூனூரில்‌ மிகவும்‌ அழகான, 
ஏகாந்தமான ஓரிடத்தில்‌ அமைந்திருக்கிறது. அந்தப்‌ பங்களாவுக்கு அவர்‌, 'சாந்தி 
நிலையம்‌' என்று பொருத்தமாகப்‌ பெயரிட்டிருந்தார்‌. 


"வெயிலின்‌ அருமை குளிரில்‌ தெரியும்‌" என்ற பழமொழியின்‌ உண்மையை நீலகிரியில்‌ 
நன்கு தெரிந்து கொள்ளலாம்‌. நான்‌ போயிருந்த அன்று மாலை நாலு மணிக்கு நானும்‌ 
புரொபஸரும்‌ பங்களாவின்‌ வாசல்‌ புறத்தில்‌ இளம்‌ வெயில்‌ காய்ந்து கொண்டு 
உட்கார்ந்திருந்தோம்‌. அங்கிருந்து பார்த்தால்‌, சுற்றிலும்‌ வெகு தூரத்துக்கு வரிசை 
வரிசையான மலைத்‌ தொடர்களும்‌, பசுமையான காடுகளும்‌, பள்ளத்தாக்குகளும்‌, 
மலை வீழருவிகளுமே காட்சியளித்தன. யூகலிப்டஸ்‌ மரங்களின்‌ கிளைகளில்‌ ஜிலு 
ஜிலுவென்று இளங்காற்று வீசியபோது ஏற்பட்ட 'ஙொம்‌' என்ற மனோகரமான 
சப்தத்தைத்‌ தவிர வேறு சப்தமே கிடையாது. இதைச்‌ சற்று நேரம்‌ கவனித்து விட்டு, 


"அடாடா! இந்த இடந்தான்‌ எவ்வளவு அமைதியாயிருக்கிறது!" என்று நான்‌ 


258 


என்னையறியாத உற்சாகத்துடன்‌ சொன்னேன்‌. அப்போது புரொபஸர்‌ பிரணதார்த்தி 


"ஆமாம்‌; இந்த இடம்‌ இப்போது அமைதியாய்த்தான்‌ இருக்கிறது. ஆனால்‌ மூன்று 
வருஷத்துக்கு முன்னால்‌ இங்கே ஒரு சமயம்‌ பெரும்‌ புயல்‌ அடித்தது; பூகம்பம்‌ 


நிகழ்ந்தது; எரிமலை நெருப்புக்‌ கக்கிற்று; ஆமாம்‌, இதெல்லாம்‌ 
மனோலோகத்திலேதான்‌ நடந்தது" என்றார்‌. 


உடனே, எனக்கு பவானி சேஷாத்ரி இவர்களின்‌ ஞாபகம்‌ வந்தது. ஸ்ரீமதி 
பவானியினுடைய சித்தப்பாதான்‌ பேராசிரியர்‌ பிரணதார்த்தி என்பது நினைவுக்கு 
வந்தது. மூன்று வருஷத்துக்கு முன்பு பவானியும்‌ சேஷாத்ரியும்‌ கூனூரில்‌ இந்தப்‌ 
பங்களாவில்‌ இருந்தபோதுதான்‌ இங்கே தப்பியோடிய கைதி ஒருவன்‌, பிடிபட்டான்‌. 
அச்சமயம்‌ பத்திரிகைகளில்‌ இதைப்பற்றிச்‌ சில விவரங்கள்‌ வெளியாயின. ஆனால்‌ 
வெளியாகாத விஷயங்கள்‌ சில கட்டாயம்‌ இருந்திருக்க வேண்டும்‌ என்று மட்டும்‌ 
எனக்கு அப்போதே தோன்றிற்று. அந்தச்‌ சம்பவத்தையடுத்து உலக யாத்திரை சென்ற 
பவானியும்‌ சேஷாத்ரியும்‌ இன்னும்‌ திரும்பி வந்து சேரவில்லை. 


இன்றைய தினம்‌ ஏனோ புரொபஸர்‌ பிரணதார்த்திக்குத்‌ தமது மனக்கதவைத்‌ திறக்க 
வேண்டுமென்று தோன்றியது. எல்லாவற்றையும்‌ விண்டுவிண்டு அவர்‌ 


சொல்லவில்லையென்றாலும்‌, உண்மையை நான்‌ தெரிந்து கொள்ளும்‌ அளவுக்கு 


விஷயங்களை வெளியிட்டார்‌. அது தான்‌ எப்படிப்பட்ட உண்மை! எவ்வளவு 


பயங்கரமானது! எவ்வளவு ஆச்சரியமானது! 


ஏற்கனவே எனக்குத்‌ தெரிந்த விஷயங்களையும்‌, ஆசிரியர்‌ பிரணதார்த்தி அன்று 
சொன்னவற்றையும்‌ வைத்துக்‌ கொண்டு, பெயர்களை மட்டும்‌ மாற்றி, இந்தக்‌ கதையை 
எழுதுகிறேன்‌! - என்ன, கதையென்றா சொன்னேன்‌? ஆமாம்‌; கதைதான்‌! 


நிஜமென்றால்‌ யார்‌ நம்புவார்கள்‌? 


2. புன்னகையும்‌ புது நிலவும்‌ 


ஸ்ரீமதி பவானி, பி.ஏ.,பி.எல்‌. என்றைய தினம்‌ ஹைகோர்ட்டில்‌ அட்வகேட்டாகப்‌ பதிவு 
செய்யப்பட்டாளோ, அன்றுமுதல்‌ ஹைகோர்ட்டு கட்டிடமே ஒரு புதிய களையுடன்‌ 
விளங்கிற்று. பிரம்மஹத்தி கூத்தாடிய வேலையற்ற வக்கீல்களின்‌ முகத்திலே கூட ஒரு 
புதிய தேஜஸ்‌ பிறந்தது. ஊமைக்‌ கோட்டான்‌ போல்‌ இருந்த ஜட்ஜுகள்‌ எல்லாம்‌ 


259 


கொஞ்சம்‌ கலகலப்பாய்ப்‌ பேச ஆரம்பித்தார்கள்‌. தஸ்தாவேஜிக்‌ கட்டுகளைப்‌ பார்த்துப்‌ 
பார்த்துப்‌ பூத்துப்‌ போன கோர்ட்‌ குமாஸ்தாக்களின்‌ கண்கள்‌ ஒரு புதிய பிரகாசம்‌ 
பெற்று அங்குமிங்கும்‌ நோக்கி விழித்தன. அந்தக்‌ கண்கள்‌, குறுக்கே நெடுக்கே 
எங்கேயாவது ஸ்ரீமதி பவானி போகிறாளா என்றுதான்‌ அப்படித்‌ திருதிருவென்று 
விழித்தன என்று சொல்ல வேண்டியதில்லை. 


இதற்கு முன்னாலும்‌, ஐந்தாறு ஸ்திரீகள்‌ ஹைகோர்ட்டில்‌ அட்வகேட்டுகளாகப்‌ 
பதிவானதுண்டு. அவர்களால்‌ எல்லாம்‌ இத்தகைய கிளர்ச்சி ஏற்பட்டதில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய மேனியின்‌ செளந்தரியத்தையும்‌, முகவசீகரத்தையும்‌ பரீட்சையென்னும்‌ 
பலிபீடத்தில்‌ பலி கொடுத்துவிட்டு வந்தார்கள்‌. அவர்களில்‌ சிலரை பார்க்கும்போது, 


சோளக்‌ கொல்லைகளிலே காக்காய்களைப்‌ பயமுறுத்துவதற்காக வைத்திருப்பார்களே, 
அந்த உருவங்கள்‌ ஞாபகத்திற்கு வரும்‌. ஆனால்‌, பவானியோ இந்தச்‌ சம்பிரதாயத்துக்கு 


முற்றும்‌ மாறுபட்டவளாயிருந்தாள்‌. அவள்‌ ஹைகோர்ட்‌ தாழ்வாரத்தில்‌ நடந்து 
வருவதைப்‌ பார்த்தால்‌, யாரோ, தேவ கன்னிகை தேவேந்திரனுடைய சபைக்குப்‌ போக 


வேண்டியவள்‌ வழி தவறி இங்கே வந்து விட்டதாகவே தோன்றும்‌. அஸ்தமன 
சூரியனது பொன்னிறக்‌ கிரணங்களின்‌ நிறம்‌ அவளுடைய மேனி நிறம்‌ தேவலோகச்‌ 
சிற்பியினால்‌ ஆக்கபட்ட ஸ்வர்ண விக்கிரகம்‌ உயிர்‌ பெற்று நடமாடுகிறதோ என்று 
ஒரு நிமிஷம்‌ பிரமித்துப்‌ போவார்கள்‌. பவானியைத்‌ திடீரென்று சந்திப்பவர்கள்‌. அவள்‌ 
தன்னுடைய முத்தான அழகிய பற்கள்‌ சிறிது தோன்றும்படி புன்னகை புரிந்தால்‌, அந்த 
இருளடைந்த ஹைகோர்ட்டு அறைகளில்‌ பளிச்சென்று நிலவு வீசுவதுபோல்‌ இருக்கும்‌. 
அவளுடைய கண்களில்‌ கூரிய வாள்கள்‌ ஒளி வீசும்‌; வயிர நெஞ்சு பெற்ற பெரிய 
பெரிய ஸீனியர்‌ வக்கில்களின்‌ இருதயங்களைக்‌ கூட அந்த வாள்‌ வீச்சுப்‌ பிளந்துவிடும்‌. 


ஸ்ரீமதி பவானி கோர்ட்டுக்கு வர ஆரம்பித்ததிலிருந்து, பிரபல அட்வகேட்டுகளின்‌ 


நடை உடை பாவனைகளில்‌ எல்லாம்‌ வித்தியாசம்‌ ஏற்படத்‌ தொடங்கியது. அட்வகேட்‌ 
நீலமேகமய்யங்கார்‌ தம்முடைய தலைப்பாகையின்‌ சரிகைக்‌ கரையை அரை 
அங்குலத்திலிருந்து முக்கால்‌ அங்குலமாக மாற்றத்‌ தீர்மானித்து விட்டார்‌. வக்கீல்‌ 
மதனகோபால சாஸ்திரி இதற்கு முன்னால்‌ அரை மணி நேரம்‌ நிலைக்‌ கண்ணாடியின்‌ 
முன்‌ நின்று நெற்றியில்‌ கடுகளவு சாந்துப்‌ பொட்டு இட்டுக்‌ கொள்வது வழக்கம்‌. 
இப்போது அவர்‌ முக்கால்‌ மணி நேரம்‌ செலவழித்து அரையேயரைக்கால்‌ கடுகளவு 


சாந்துப்‌ பொட்டு வைத்துக்‌ கொண்டு வரத்‌ தொடங்கினார்‌. 


மொத்தத்தில்‌ ஹைகோர்ட்‌ வக்கீல்களில்‌ பாதிப்‌ பேர்‌ பவானியினால்‌ அரைப்‌ 


260 


பைத்தியமானார்கள்‌; பாக்கிப்‌ பாதிப்‌ பேரோ முழுப்‌ பைத்தியமாயினர்‌. அவள்‌ 


கோர்ட்டுக்கு வரும்‌ வரையில்‌ வக்கீல்கள்‌ அநேகர்‌ கோர்ட்‌ தாழ்வாரத்தில்‌ ஏதோ 
பிரமாதமான காரியம்‌ உள்ளவர்களைப்‌ போல்‌ குறுக்கும்‌ நெடுக்கும்‌ போய்க்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. அவள்‌ வந்துவிட்ட பிறகோ, அவள்‌ எந்தக்‌ கோர்ட்டில்‌ 


ஆஜராகிறாளோ, அங்கே போய்க்‌ கூட்டம்‌ போடுவார்கள்‌. 


இது விஷயமாக ஒருவரையொருவர்‌ அவர்கள்‌ பரிகாசம்‌ செய்து கொள்வதுமுண்டு. 
"ஸீனியர்‌ வக்கீல்‌ நரசிம்மாச்சாரி ஜுனியர்‌ வக்கீல்‌ வராகாச்சாரியாரைப்‌ பார்த்து, 
"ஏண்டா, வராகம்‌! எதற்காகடா இங்கே நிற்கிறாய்‌?" என்பார்‌. "உங்களுக்காகத்தான்‌ 
ஸார்‌ நிற்கிறேன்‌" என்பார்‌ வராகாச்சாரி. "அடே போக்கிரி! எனக்குத்‌ தெரியாதா? 
இருக்கட்டும்‌, இதைக்‌ கேளு. சாகுந்தலத்தில்‌ காளிதாஸன்‌ சகுந்தலையின்‌ கண்களை 
வர்ணிக்கும்‌ போது, 'இளம்‌ மாந்தளிரின்‌ நிறத்தை ஒத்திருந்தது அவளுடைய கண்ணின்‌ 
நிறம்‌' என்கிறான்‌; இத்தனை நாளாய்‌ எனக்கு அதன்‌ அர்த்தம்‌ புரியவில்லை. 


பவானியின்‌ கண்களைப்‌ பார்த்த பிறகுதான்‌ புரிந்தது" என்பார்‌ நரசிம்மாச்சாரி. 


இப்படியெல்லாம்‌ நான்‌ சொல்லும்‌ போது சென்னையிலுள்ள ஹைகோர்ட்டு 
வக்கீல்கள்‌ எல்லாருமே 'விடபுருஷர்கள்‌' என்று தோஷாரோபணம்‌ செய்வதாய்‌ யாரும்‌ 
எண்ணக்கூடாது. உண்மையில்‌ சென்னையில்‌ வக்கீல்களில்‌ முக்கால்வாசிப்பேர்‌ பரம 
யோக்யர்கள்‌; பாக்கிப்‌ பேரோ தங்கள்‌ சம்சாரங்களுக்குப்‌ பயந்தவர்கள்‌. 
அப்படியிருந்தும்‌, அவர்கள்‌ எல்லாரும்‌ ஸ்ரீமதி பவானியைத்‌ தலையில்‌ தூக்கி வைத்துக்‌ 
கொண்டு கூத்தாடினார்கள்‌ என்றால்‌, நமது தற்போதைய சமூக வாழ்க்கையின்‌ 
நிலைமையில்‌ இது சகஜமாக எதிர்பார்க்கக்‌ கூடியதேயாகும்‌. நம்‌ நாட்டில்‌ ஸ்திரீகளின்‌ 
வாழ்க்கைக்கும்‌ புருஷர்களுடைய வாழ்க்கைக்கும்‌ ஒரு பெரிய பிளவு வெகு காலமாக 
இருந்து வந்திருக்கிறது. இப்போதும்‌ இருக்கிறது. இந்நிலைமையில்‌ யாராவது ஒரு 
ஸ்திரீ அந்தப்‌ பிளவைத்‌ தைரியமாகக்‌ கடந்து வந்து புருஷர்களுக்கு மத்தியில்‌ 
சரிசமானமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தால்‌, புருஷர்கள்‌ பிரமித்துவிடுவது 
சகஜமேயல்லவா? புருஷர்களின்‌ மத்தியில்‌ ஒரு ஸ்திரீ பேசி விட்டாலே அவர்களுக்கு 
ஆச்சரியம்‌; அவள்‌ புத்திசாலித்தனமாகவும்‌ பேசிவிட்டால்‌ மகா ஆச்சரியம்‌; அப்படிப்‌ 
புத்திசாலித்தனமாகப்‌ பேசக்கூடிய ஒரு ஸ்திரீ செளந்தரியவதியாயும்‌ இருந்துவிட்டால்‌ 
எந்தப்‌ புருஷன்‌ தான்‌ கொஞ்சம்‌ அரைகுறையாகவாவது புத்தியை இழக்காமல்‌ இருக்க 
முடியும்‌? 


261 


3. சேஷாத்ரியின்‌ வீழ்ச்சி 


இந்தப்‌ பிரமையெல்லாம்‌ கொஞ்ச காலந்தான்‌ நீடித்திருந்தது. பவானிக்கும்‌ 
சேஷாத்ரிக்கும்‌ சிநேகம்‌ முற்றி வருகிறதென்றும்‌ அவர்கள்‌ கலியாணம்‌ செய்து 
கொள்ளக்‌ கூடுமென்றும்‌ பிரஸ்தாபம்‌ ஏற்பட்டபோது பவானியை பற்றிய வியப்புப்‌ 


பேச்செல்லாம்‌ வம்புப்‌ பேச்சாக மாறியது; புகழ்ச்சியெல்லாம்‌ இகழ்ச்சியாயிற்று. 


பாரிஸ்டர்‌ சேஷாத்ரியின்‌ வாழ்க்கை அத்தகைய வம்புப்‌ பேச்சுக்கு இடங்‌ 
கொடுக்கக்கூடியதாகவே இருந்தது. 


சேஷாத்ரி நாற்பத்தைந்து வயதுக்கு மேலானவர்‌. ஆனாலும்‌ அவர்‌ 'பிரம்மச்சாரி'. அவர்‌ 
பிரம்மச்சாரியோ இல்லையோ அவருக்கு மனைவி கிடையாது. மனைவி உண்டோ 
என்னவோ, சென்னையில்‌ அவருடைய பங்களாவில்‌ அவள்‌ இல்லையென்பது 


நிச்சயம்‌. 


நாற்பத்தைந்து வயதுக்கு மேலாயிற்று என்று சொன்னேனல்லவா? ஆனால்‌ அவரைப்‌ 
பார்த்தால்‌ அவ்வளவு தோன்றாது. பத்து வயது குறைவாகத்தான்‌ தோன்றும்‌. 'அவருக்கு 
ஸ்திரீ முகம்‌; அதனால்‌ தான்‌ வயதானது தெரியவில்லை' என்று சிலர்‌ சொல்லுவார்கள்‌. 
இது எப்போதாவது அவர்‌ காதில்‌ பட்டதனால்‌ தானோ என்னவோ, சேஷாத்ரி மீசை 
வளர்க்க ஆரம்பித்தார்‌. ஆனாலும்‌ அவர்‌ முகம்‌ வசீகரமான ஸ்திரீ முகமாய்த்தான்‌ 
காணப்பட்டது. அதிக இளமைத்‌ தோற்றமே குடிகொண்டிருந்தது. 


அவருடைய பிரம்மச்சரியத்தைப்‌ பற்றியும்‌ பலர்‌ பலவிதமாகப்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அவருடைய வாழ்க்கையில்‌ ஏதோ மர்மம்‌ இருப்பதாக அநேகர்‌ 
நம்பினார்கள்‌. அவருக்கு இளம்‌ வயதிலேயே கலியாணமாகியிருந்ததாகவும்‌, 
மனைவியைக்‌ கொலை செய்துவிட்டு, அந்தக்‌ குற்றத்திலிருந்து தப்பித்துக்‌ 
கொள்வதற்காக அயல்நாட்டுக்கு ஓடிப்‌ போய்‌ வெகுநாள்‌ இருந்துவிட்டு வந்ததாகவும்‌ 
சிலர்‌ சொன்னார்கள்‌. வேறு சிலர்‌ அது சுத்தத்‌ தப்பென்றும்‌, அவருக்கு ஜப்பானில்‌ ஒரு 
மனைவி இருப்பதாகவும்‌ இரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஜப்பானுக்கு அவர்‌ 
போய்ச்‌ சில மாதம்‌ இருந்து விட்டு வருவதாகவும்‌ கூறினார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ 
'கிடையவே கிடையாது! அவருடைய தர்மபத்தினி இங்கிலாந்தில்‌ தான்‌ இருக்கிறாள்‌. 


262 


வாரத்துக்கொரு தடவை அவருக்குச்‌ சீமைத்‌ தபால்‌ வருகிறதே, தெரியாதா ?' 


என்றார்கள்‌. 


இப்படிச்‌ சொன்னவர்கள்‌ எல்லாம்‌ அடிக்கடி அவர்‌ கப்பல்‌ பிரயாணம்‌ செய்வதை 


ஆதாரமாக எடுத்துக்‌ காட்டினார்கள்‌. "இல்லாவிட்டால்‌ பப்ளிக்‌ பிராஸிகியூடர்‌ 


வேலையை ஒருவன்‌ விடுவானோ, ஸார்‌! ஒவ்வொருத்தன்‌ அந்த வேலை கிடைக்காதா 
என்று தபஸ்‌ செய்து கொண்டிருக்கிறான்‌. இந்த மனுஷர்‌ இரண்டு வருஷம்‌ வேலை 
பார்த்துவிட்டு, 'எனக்கு வெளிதேசப்‌ பிரயாணம்‌ செய்ய வேண்டியிருக்கிறது' என்று 
விட்டுவிட்டாரே! சம்சாரம்‌ சீமையிலிருந்து சவுக்கடி கொடுக்கக்‌ கொண்டுதானே 


வேலையை விட்டார்‌? இல்லாவிட்டால்‌ விட்டிருக்க முடியுமா?" என்றார்கள்‌. 


இதெல்லாம்‌ சுத்த அபத்தம்‌ என்று நன்றாய்த்‌ தெரிந்திருந்த ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ 
பாரிஸ்டர்‌ சேஷாத்ரி தான்‌. 


பாரிஸ்டர்‌ சேஷாத்ரி உண்மையிலேயே பிரம்மசாரி. அவர்‌ இதுகாறும்‌ கலியாணம்‌ 
செய்து கொள்ளாததற்குத்‌ தகுந்த காரணங்கள்‌ இருந்தன. 


சேஷாத்ரியின்‌ இருபதாவது வயதில்‌ அவருடைய தந்தை காலமானார்‌. அப்போது தான்‌ 
பி.ஏ. பாஸ்‌ செய்திருந்த சேஷாத்ரி தம்முடைய எதிர்கால வாழ்க்கையைப்‌ பற்றி 
என்னவெல்லாமோ கனவு கண்டுகொண்டிருந்தார்‌. அவருடைய தந்தையின்‌ 
எதிர்பாராத மரணத்தினால்‌ அந்தக்‌ கனவுகள்‌ நிறைவேறுவது அசாத்தியமாயிற்று. 
இதனால்‌ வாழ்க்கையில்‌ வெறுப்புக்‌ கொண்டவர்‌, மனத்தை வேறு விஷயங்களில்‌ 


செலுத்தும்‌ நோக்கத்துடன்‌ வெளிநாட்டுப்‌ பிரயாணம்‌ செய்யப்‌ புறப்பட்டார்‌. 


ஜப்பான்‌, அமெரிக்காவெல்லாம்‌ சுற்றிவிட்டுக்‌ கடைசியில்‌ இங்கிலாந்துக்கு வந்தார்‌. 


அங்கே பாரிஸ்டர்‌ பரீட்சை கொடுத்துவிட்டு, சென்னைக்குத்‌ திரும்பி வந்து 'பிராக்டிஸ்‌' 


செய்யத்‌ தொடங்கினார்‌. 


சேஷாத்ரிக்குப்‌ பெற்றோர்கள்‌ இல்லாதபடியால்‌ கலியாணம்‌ செய்து கொள்ளும்படி 
வற்புறுத்துவோர்‌ யாருமில்லை. சிநேகிதர்கள்‌ யாராவது அந்தப்‌ பேச்சை எடுத்தால்‌ 
வாலிழந்த நரியின்‌ கதையைச்‌ சொல்லிப்‌ பரிகாசம்‌ செய்வார்‌. கலியாணம்‌ செய்து 
கொண்ட தம்முடைய சிநேகிதர்கள்‌ படும்‌ கஷ்டங்களைப்‌ பார்க்கும்போது "மனிதர்கள்‌ 


ஏன்‌ இவ்வளவு மூடர்களாயிருக்கிறார்கள்‌!" என்று ஆச்சரியப்படுவார்‌. "இப்படி 


263 


யாராவது வலிந்து சென்று நுகத்தடியில்‌ கழுத்தைக்‌ கொடுப்பார்களா? ஒரு ஸ்திரீயைக்‌ 


கட்டிக்‌ கொண்டு வாழ்நாள்‌ முழுவதும்‌ எதற்காக மாரடிக்க வேண்டும்‌?" என்பார்‌. 


சேஷாத்ரி நிறையப்‌ பணம்‌ சம்பாதித்தார்‌; நிறையச்‌ செலவும்‌ செய்தார்‌. சம்சார 
பந்தங்கள்‌ எதுவுமில்லாமல்‌ கவலையின்றிக்‌ காலம்‌ கழித்தார்‌. வாழ்க்கையில்‌ அவருக்கு 


மிகவும்‌ சந்தோஷம்‌ அளித்தது பிரயாணந்தான்‌. குறைந்து இரண்டு வருஷத்துக்கு ஒரு 
தடவை வெளிநாட்டு யாத்திரை செய்யாமல்‌ இருக்கமாட்டார்‌. இப்படி இருபது வருஷம்‌ 


சுதந்திரமாகவும்‌ சுகமாகவும்‌ காலம்‌ கழித்த பிறகு, அவருடைய வாழ்க்கைத்‌ 
தத்துவத்தை அடியோடு மாற்றும்படியான இந்தச்‌ சம்பவம்‌ நேரிட்டது. 


அவருடைய சிநேகிதர்‌ புரொபஸர்‌ பிரணதார்த்தி ஒரு நாள்‌ பவானியை அழைத்துக்‌ 
கொண்டு சேஷாத்ரியின்‌ வீட்டுக்கு வந்தார்‌. அவளை அறிமுகப்படுத்தி வைத்து, அவள்‌ 
பி.எல்‌. பரீட்சை கொடுத்திருக்கிறாளென்றும்‌, சேஷாத்ரியின்‌ ஆபீஸில்‌ ஜுனியராக 


வைத்துக்‌ கொண்டு வேலை பழக்க வேண்டுமென்றும்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 


இவ்வளவையும்‌ கேட்ட பின்னர்‌, சேஷாத்ரி தலை நிமிர்ந்து பவானியை பார்த்தார்‌. 
அந்த க்ஷணத்திலேயே அவளுடைய செளந்தரியமாகிற மதுவில்‌ தலை குப்புற 
விழுந்துவிட்டார்‌. இத்தனை நாளும்‌ எவ்வளவுக்கெவ்வளவு வைராக்கிய புருஷராக 
இருந்தாரோ, அவ்வளவுக்கு இப்போது அவருடைய வீழ்ச்சியின்‌ வேகமும்‌ 
அதிகமாயிருந்தது. 


பவானி, சேஷாத்ரியிடம்‌ ஜுனியராக அமர்ந்தாள்‌. நாளாக ஆக, சேஷாத்ரியின்‌ 
பிரேமையும்‌ வளர்ந்து வந்தது. பவானி இல்லாத உலகம்‌ பாலைவனமாகவும்‌ அவள்‌ 
இல்லாத வாழ்க்கை வெறும்‌ சூனியமாகவும்‌ அவருக்குத்‌ தோன்றத்‌ தொடங்கியது. 
என்றாவது ஒரு நாள்‌ அவள்‌ நேரங்‌ கழித்து வந்தால்‌ அவருடைய மனம்‌ அமைதியை 
இழந்து தவிக்கும்‌. அவள்‌, வேறு இளம்‌ வக்கீல்‌ யாருடனாவது பேசக்‌ கண்டால்‌ 


அவருக்கு எரிச்சல்‌ உண்டாகும்‌. 


சமூக விஷயங்களில்‌ அவருடைய கொள்கைகள்‌ வெகு விரைவாகப்‌ பிற்போக்கு 
அடைந்து வந்தன. ஸ்திரீகளும்‌ புருஷர்களும்‌ சமமாகப்‌ பழக வேண்டுமென்னும்‌ 
கொள்கைகளெல்லாம்‌ சுத்த அபத்தமென்றும்‌, அதிலும்‌ பவானியைப்‌ போன்ற 
பெண்கள்‌ புருஷர்கள்‌ மத்தியில்‌ பழகுவது ரொம்ப அபாயகரமென்றும்‌ அவர்‌ கருதினார்‌. 


264 


இப்படி இரண்டு வருஷங்கள்‌ சென்றன. சேஷாத்ரிக்குத்‌ தமது இருதயத்தின்‌ 
நிலைமையைப்‌ பற்றி இப்போது எவ்விதச்‌ சந்தேகமும்‌ இருக்கவில்லை. பவானி 
இல்லாமல்‌ ஒரு கணமேனும்‌ தாம்‌ உயிர்‌ வாழ்வது முடியாத காரியம்‌ என்று அவர்‌ 
நிச்சயம்‌ செய்து கொண்டார்‌. முடிவாக, தம்மைக்‌ கலியாணம்‌ செய்து கொள்ளும்படி 


அவளைக்‌ கூடிய சீக்கிரம்‌ கேட்பது என்று தீர்மானித்தார்‌. 


ஆனாலும்‌ அந்தக்‌ 'கூடிய சீக்கிரம்‌' சீக்கிரத்தில்‌ வருவதாக இல்லை. நாட்கள்‌ சென்று 
கொண்டே யிருந்தன. பவானியை இது விஷயமாகக்‌ கேட்பதற்கு அவருக்கு சந்தர்ப்பம்‌ 
ஏற்பட்டுக்‌ கொண்டுதான்‌ இருந்தது. ஆனாலும்‌ இன்னதென்று சொல்ல முடியாத 
மானஸீகத்‌ தடையொன்று குறுக்கிட்டுக்‌ கொண்டேயிருந்தது. 'நாளைக்குக்‌ கேட்கலாம்‌' 
'இன்னொரு நாள்‌ சொல்லலாம்‌' என்பதாகத்‌ தள்ளிப்‌ போட்டுக்‌ கொண்டிருந்தார்‌ 


சேஷாத்ரி. 


கடைசியாக, இந்த வருஷம்‌ கோடைக்காலத்தில்‌ கூனூருக்குப்‌ போகும்போது, 
புரொபஸர்‌ பிரணதார்த்தியின்‌ முன்னிலையிலேயே இது விஷயமாகப்‌ பேசித்‌ 
தீர்மானித்து விடுவதென்று அவர்‌ உறுதி கொண்டார்‌. கூனூரிலேயே கலியாணத்தை 
நடத்திவிட்டு, உடனே பவானியுடன்‌ ஐரோப்பாவுக்குச்‌ சென்று வருவதென்றும்‌ 


தீர்மானித்தார்‌. இதற்காக, பாஸ்போர்ட்‌, கப்பல்‌ டிக்கெட்‌ எல்லாங்கூட வாங்கித்‌ தயார்‌ 


செய்துவிட்டார்‌. தாம்‌ பவானியைக்‌ கேட்காமல்‌ இருப்பது ஒன்றுதான்‌ தடையேதவிர, 


தமது மனோரதம்‌ நிறைவேறுவதற்கு வேறு இடையூறு எதுவும்‌ ஏற்படக்‌ கூடுமென்று 


அவர்‌ எதிர்பார்க்கவில்லை. 


4. பிரணதார்த்தியின்‌ சபதம்‌ 


பவானியின்‌ தகப்பனார்‌ தாசில்தார்‌ உத்தியோகம்‌ பார்த்தவர்‌. ஆரம்ப நாட்களில்‌ அவர்‌, 
வைதிக ஆசாரத்தில்‌ அதிகப்‌ பற்று உள்ளவராயிருந்தார்‌. ஏதாவது புறம்போக்கு 
ஆக்கிரமிப்புச்‌ சம்பந்தமாய்‌ ஒரு பட்டாதார்‌ பத்து ரூபாய்‌ நோட்டாகக்‌ கொண்டு வந்து 
கொடுத்தால்‌ அதை அவர்‌ வாங்கிக்‌ கொள்ள மாட்டார்‌; போ போ என்று திருப்பி 


அடிப்பார்‌. அந்த மிராசுதார்‌ போய்‌ இன்னும்‌ ஐந்து ரூபாய்‌ போட்டு ஒரு தங்கப்‌ 
பவுனாக வாங்கிக்‌ கொண்டு வந்தால்‌ தான்‌, "ஸ்வர்ணம்‌ பவித்திரமானது; அதற்குத்‌ 


தோஷமில்லை" என்று சொல்லி வாங்கிக்‌ கொள்வார்‌. 


265 


யாராவது ஒரு கிராம முன்சீப்‌ அவருக்கு ஒரு கூடை ஒட்டு மாம்பழம்‌ அனுப்பி, அதை 
அவருடைய சேவகன்‌ அப்படியே வாங்கி வைத்துவிடும்‌ பட்சத்தில்‌, அவனைத்‌ திட்டு 
திட்டு என்று திட்டுவார்‌. "எந்தப்‌ பறையன்‌ தொட்டுப்‌ பறித்ததோ அதை அப்படியே 
வாங்கி வைக்கிறாயேடா? கிணற்று ஜலத்தைவிட்டு அலம்பி எடுத்து வையடா!" 


என்பார்‌. 


இவ்வளவு ஆசார சீலமுள்ளவர்‌ தம்முடைய மூத்த பெண்ணுக்கு சாஸ்திர ரீதியாகப்‌ 
பன்னிரண்டு வயதிலேயே கலியாணம்‌ செய்து வைக்க விரும்பியதில்‌ 
ஆச்சரியமில்லையல்லவா ? அதிலும்‌ அந்தச்‌ சமயம்‌ அவர்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ 
தாசில்தாராய்‌ இருந்தபடியால்‌ கடப்பை முதலிய காட்டுப்‌ பிரதேசங்களுக்கு 
மாற்றலாவதற்கு முன்‌ கலியாணம்‌ பண்ணிவிடத்‌ தீர்மானித்தார்‌. தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ 
கலியாணம்‌ என்றால்‌ வைதிகர்கள்‌ ஏராளமாய்‌ வருவார்கள்‌; தாராளமாய்‌ தட்சிணை 
கொடுத்துச்‌ சாஸ்திரோக்தமாய்க்‌ கலியாணம்‌ செய்யலாம்‌. அதோடு, தட்சிணைச்‌ 
செலவும்‌ தம்முடைய சொந்தப்‌ பொறுப்பில்லாமல்‌ போய்விடும்‌! யாராவது ஒரு பெரிய 
மனுஷன்‌ அந்தச்‌ செலவை ஒப்புக்‌ கொள்வான்‌. உண்மையில்‌ கலியாணச்‌ செலவு 
எதுவுமே அவர்‌ கைப்‌ பொறுப்பாகாது. கடப்பை ஜில்லாவில்‌ காலணா யார்‌ 


கொடுக்கிறார்கள்‌? 


இவ்வாறு தீர்மானித்து, அவர்‌ பவானியின்‌ தமக்கைக்குப்‌ பன்னிரண்டு வயதிலேயே 


கலியாணம்‌ பண்ணினார்‌. 


ஆனால்‌ சாஸ்திரத்தின்‌ தலையெழுத்து சரியாயில்லை! அவருக்குச்‌ சாஸ்திர 
சம்பிரதாயங்களில்‌ நம்பிக்கையில்லாமல்‌ போவதற்கு அந்தக்‌ கலியாணமே 
காரணமாயிற்று. பவானியின்‌ தமக்கை புக்ககத்தில்‌ படாதபாடு பட்டாள்‌. பதினேழு 


வயதுக்குள்‌ இரண்டு பிரசவமும்‌, மூன்று கர்ப்பச்‌ சிதைவும்‌ ஏற்பட்டு, இதனாலெல்லாம்‌ 
நாளுக்கு நாள்‌ பலவீனமடைந்து கடைசியில்‌ இறந்தே போனாள்‌. 


அந்தப்‌ பெண்ணின்‌ அகால மரணத்தினால்‌ பவானியின்‌ தகப்பனாரின்‌ வாழ்க்கை 


எல்லாவிதத்திலும்‌ அடியோடு மாறி விட்டது. சாஸ்திரத்தில்‌ நம்பிக்கை போனதுபோல்‌, 


பணங்‌ காசிலும்‌ அவருக்கு நம்பிக்கை போயிற்று. அதற்குப்‌ பிறகு, புத்தம்‌ புதிய 
பவுனைக்‌ காவேரி ஜலத்தைவிட்டு அலம்பி யாராவது கொண்டு வந்தால்‌ கூட அவர்‌ 


வாங்கிக்‌ கொள்வதில்லை. "அடே! எனக்கு லஞ்சம்‌ கொடுக்க வருகிறாயாடா! உன்னை 


266 


ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு மறு காரியம்‌ பார்க்கிறேன்‌" என்று சொல்லும்‌ நிலைமைக்கு 


வந்துவிட்டார்‌. 


இத்தகைய மூர்க்க குணம்‌ உத்தியோக விஷயத்துடன்‌ நில்லாமல்‌ சமூக ஆசார 
விஷயங்களிலும்‌ வெளிப்பட்டது. சாஸ்திரங்களையும்‌ சம்பிரதாயங்களையும்‌ அவர்‌ 
அடியோடு நிராகரிக்கலானார்‌. முன்னர்‌ எவ்வளவுக்கெவ்வளவு வைதிகப்‌ 
பற்றுள்ளவராயிருந்தாரோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இப்போது நவநாகரிகப்‌ பற்று 
உடையவரானார்‌. அவருடைய இரண்டாவது பெண்‌ பவானியின்‌ தலையிலே அதன்‌ 
பலன்‌ விடிந்தது. அவளை அவர்‌ இளம்‌ வயதில்‌ விவாகம்‌ செய்து 
கொடுப்பதில்லையென்றும்‌, இங்கிலீஷ்‌ படிக்க வைப்பதென்றும்‌ தீர்மானித்தார்‌. இந்தச்‌ 
சாஸ்திர விரோதமான காரியம்‌ தாம்‌ தலைசாய்வதுடன்‌ நின்று போவதுகூட அவருக்கு 
விருப்பமில்லை. அவருக்கு அந்திய காலம்‌ நெருங்கியிருந்தபோது, புரொபஸர்‌ 
பிரணதார்த்தியை அருகில்‌ அழைத்து, "தம்பி! பவானிக்கு உன்னைத்தான்‌ கார்டியனாக 
நியமித்திருக்கிறேன்‌. எனக்கு நீ ஒரு சபதம்‌ செய்து கொடுக்க வேண்டும்‌. அவளுடைய 
படிப்பை நிறுத்தக்‌ கூடாது. கலியாணம்‌ என்ற பேச்சையே எடுக்கக்கூடாது. 
அவளுக்குத்‌ தக்க வயது ஆன பிறகு அவளாக இஷ்டப்பட்டு யாரையாவது கலியாணம்‌ 
செய்து கொண்டால்‌ கொள்ளட்டும்‌" என்றார்‌. பிரணதார்த்தி அவருக்கு அவ்வாறே 
பிரதிக்ஞை செய்து கொடுத்தார்‌. 


மரணத்தறுவாயில்‌ தம்‌ தமையனுடைய விருப்பத்தை மறுக்க மனோதிடமின்றிப்‌ 
பிரணதார்த்தி பிரதிக்ஞை செய்து கொடுத்தாரே தவிர, அவருடைய மனம்‌ அது 
விஷயத்தில்‌ நிம்மதி அடையவில்லை. நாளாக ஆக, அவருடைய கவலை 
அதிகமாயிற்று. பவானியைத்‌ தம்‌ தலையில்‌ கட்டிவிட்டுத்‌ தமையனார்‌ போய்விட்டாரே 
என்ற கவலையன்று அது; பிரணதார்த்திக்கு புதல்வர்கள்‌ பலர்‌ உண்டு; ஆனால்‌ பெண்‌ 
கிடையாது. ஆகவே, பவானியிடம்‌ தம்‌ சொந்தப்‌ பெண்ணுக்கு மேலாகவே அதிகப்‌ 
பிரியம்‌ வைத்திருந்தார்‌. அவளுடைய பிற்கால வாழ்க்கை சந்தோஷமாயிருக்க 
வேண்டுமே என்ற கவலைதான்‌ அவரை வாட்டிற்று. 


படித்துப்‌ பட்டம்‌ பெற்றுச்‌ சுதந்திர வாழ்க்கை நடத்தத்‌ தொடங்கிய பெண்கள்‌ சிலரைப்‌ 
பற்றி அவருக்குத்‌ தெரியும்‌. பரீட்சை முடியும்‌ வரையில்‌ அவர்களுடைய 
கவனமெல்லாம்‌ படிப்பிலேயே இருக்கிறது. ஆண்பிள்ளைகளை விட அதிக 
ஊக்கத்துடனும்‌ ரோஸத்துடனும்‌ படிக்கிறார்கள்‌. முதலில்‌ கொஞ்ச காலம்‌ 
உத்தியோகமும்‌ உற்சாகமாய்த்தான்‌ பார்க்கிறார்கள்‌. பிறகு அவர்களுக்கு 


அதிலெல்லாம்‌ ரஸம்‌ குறைந்து, கலியாணம்‌ செய்து கொள்ளலாமென்று 


267 


தோன்றும்போது, அது சாத்தியமில்லை யென்பதைக்‌ காண்கிறார்கள்‌. அவர்களுக்குத்‌ 
தக்க பிராயமுடைய புருஷர்கள்‌ எல்லாரும்‌ ஏற்கனவே 
கலியாணமானவர்களாயிருக்கின்றனர்‌. அப்படி யாராவது தப்பித்‌ தவறி இருந்தால்‌, 
அவர்களுக்கு இந்தப்‌ பெண்களை மணம்‌ செய்து கொள்ளத்‌ தக்க படிப்போ, 
அந்தஸ்தோ, வேறு யோக்கியதையோ இருப்பதில்லை. எனவே, அத்தகைய 
பெண்களின்‌ வாழ்க்கை பெரும்பாலும்‌ துக்ககரமாய்‌ முடிகிறது. 


இதையெல்லாம்‌ அறிந்துதான்‌ ஆசிரியர்‌ பிரணதார்த்தி பெரிதும்‌ 
கவலைக்குள்ளாகியிருந்தார்‌. பவானி பி.எல்‌. பாஸ்‌ செய்ததும்‌, இனி நாள்‌ கடத்தினால்‌ 
அவளுக்குக்‌ கலியாணமே ஆகாமல்‌ போய்விடலாமென்று அவர்‌ பயந்தார்‌. இப்போது 
கூட அவளுக்குத்‌ தக்க கணவனாகக்‌ கூடியவர்‌ ரொம்பப்‌ பேரில்லை. 
பிரணதார்த்திக்குத்‌ தெரிந்தவரையில்‌ பாரிஸ்டர்‌ சேஷாத்ரி ஒருவர்தான்‌ அத்தகைய 
யோக்கியதையுடையவராயிருந்தார்‌. எனவே, பவானியை சேஷாத்ரியிடம்‌ ஜுனியராக 
வேலை செய்ய அமர்த்தியபோது, பிரணதார்த்தியின்‌ நோக்கம்‌ என்னவாயிருக்கக்‌ 


கூடுமென்று நாம்‌ எளிதில்‌ ஊகிக்கலாம்‌ அல்லவா? 


ஆரம்பத்தில்‌, ஸ்ரீமான்‌ பிரணதார்த்தி தம்முடைய நோக்கம்‌ விரைவில்‌ நிறைவேறிவிடும்‌ 
என்பதற்கு அறிகுறிகளைக்‌ கண்டு சந்தோஷமடைந்தார்‌. பவானி பாரிஸ்டர்‌ 
சேஷாத்ரியின்‌ உயர்குணங்களைப்‌ புகழ்ந்து பேசப்‌ பேச, அவருடைய நம்பிக்கை 
உறுதிப்பட்டு வந்தது. ஆனால்‌, அவர்‌ எதிர்பார்த்தது போல்‌ சீக்கிரமாகக்‌ கலியாணப்‌ 
பிரஸ்தாபம்‌ ஏற்படவில்லை. வருஷம்‌ இரண்டு சென்ற போது அவருடைய கவலை 
முன்போல்‌ அதிகமாயிற்று. "சுத்த அசடுகளாயிருக்கிறார்களே! இதில்‌ நாம்‌ 
தலையிட்டுத்தான்‌ காரியத்தை ஒப்பேற்ற வேண்டும்போல்‌ இருக்கிறதே!" என்று 
கருதலானார்‌. 


இத்தகைய நிலைமையிலேதான்‌, சேஷாத்ரி தாமும்‌ இவ்வருஷம்‌ கோடைக்குக்‌ கூனூர்‌ 


வர உத்தேசித்திருப்பதாகத்‌ தெரிவித்தது. இந்தச்‌ சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டால்தான்‌ கொண்டது என்று தீர்மானித்த புரொபஸர்‌, தம்முடைய 


பங்களாவிலேயே அவர்‌ வந்து இருக்க வேண்டுமென்று வற்புறுத்தினார்‌. இதை 
முன்னிட்டே வழக்கமாகக்‌ கூனூருக்கு வரும்‌ தமது குடும்பத்தினரையெல்லாம்‌ அவர்‌ 
பங்களூருக்குப்‌ போகச்‌ சொல்லிவிட்டு, பவானியை மட்டும்‌ கூனூருக்கு வரும்படி 
ஏற்பாடு செய்திருந்தார்‌. "இந்த வருஷம்‌ மட்டும்‌ இந்தக்‌ கலியாணத்தை நான்‌ 


268 


பண்ணிவைக்காவிட்டால்‌ என்‌ பெயர்‌ பிரணதார்த்தி அல்ல" என்று அவர்‌ தமக்குள்‌ 


சபதம்‌ செய்து கொண்டார்‌. 


5. பவானியின்‌ கலவரம்‌ 


"உலகத்திலேயே நீலகிரியைப்‌ போன்ற சுகமான இடம்‌ கிடையாது; நானும்‌ 
எவ்வளவோ நாடுகளில்‌ எத்தனையோ இடங்கள்‌ பார்த்திருக்கிறேன்‌" என்றார்‌ 
சேஷாத்ரி. 


"நீலகிரியிலும்‌ கூனூருக்கு அப்புறந்தான்‌ மற்ற இடங்கள்‌ எல்லாம்‌" என்றார்‌ 
புரொபஸர்‌. 


"கூனூரிலும்‌ எங்கள்‌ சித்தப்பாவின்‌ பங்களாவைப்‌ போன்ற சுகமான இடம்‌ வேறில்லை; 


ஸ்வர்க்கத்தில்‌ கூட இராது" என்றாள்‌ பவானி. 


அந்த மூன்று பேரும்‌ இப்படிச்‌ சொன்ன வார்த்தைகளில்‌ அவர்களுடைய அப்போதைய 
மனநிலை பிரதிபளித்தது. தங்களுடைய வாழ்க்கையில்‌ இதற்கு முன்‌ எப்போதும்‌ 
இவ்வளவு சந்தோஷமாயிருந்ததில்லையென்று அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 


எண்ணினார்கள்‌. 


அவர்கள்‌ மூவரும்‌ அங்கு வந்து ஒன்றரை மாதத்துக்கு மேலாகிவிட்டது. மலைப்‌ 
பிரதேசத்தில்‌ சுற்றி அலைவதிலும்‌, பேசுவதிலும்‌, படிப்பதிலும்‌, சூடான தேத்‌ தண்ணீர்‌ 
அருந்துவதிலுமாகப்‌ பொழுது சென்று வந்தது. 


ஆயினும்‌ சேஷாத்ரி தம்முடைய மனோரதத்தை வெளியிடுவதற்கு இன்னும்‌ தைரியம்‌ 
பெறவில்லை. நாளைக்கு, நாளைக்கு என்று தள்ளிப்‌ போட்டுக்‌ கொண்டேயிருந்தார்‌. 
கடைசியாக, இன்னும்‌ இரண்டு வாரந்தான்‌ கூனூர்‌ வாசம்‌ பாக்கியிருந்தபோது, 
இனிமேல்‌ தாமதிப்பதில்‌ பிரயோஜனமில்லை பென்று தீர்மானித்து முதலில்‌ 
பிரணதார்த்தியிடம்‌ கலந்து கொள்ள எண்ணினார்‌. 


"உங்களிடம்‌ ஒரு முக்கியமான விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பேசவேண்டுமென்‌- 


றிருக்கிறேன்‌..." என்று சேஷாத்ரி ஆரம்பித்தபோது, "இன்றைக்கு மட்டும்‌ நீங்கள்‌ அந்த 


முக்கியமான விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பேசாவிட்டால்‌ நானே ஆரம்பித்துவிடுவதென்று 
இருந்தேன்‌" என்றார்‌ பிரணதார்த்தி. 


அப்போது மாலை நாலு மணி. தினசரி வழக்கம்‌ போல்‌ பவானி, உயர்ந்த காஷ்மீர்‌ 
கம்பளிச்‌ சட்டை ஒன்றைப்‌ போட்டுக்‌ கொண்டு, வெளியே உலாவச்‌ செல்வதற்குத்‌ 


தயாராக வந்தாள்‌. 


269 


"ஏன்‌ உட்கார்ந்திருக்கிறீர்கள்‌? வெளியில்‌ வரவில்லையா, என்ன?" என்று கேட்டாள்‌. 


"ஆமாம்‌! நாங்கள்‌ இன்றைக்கு வரவில்லை. ஒரு முக்கியமான விஷயத்தைப்‌ பற்றிப்‌ 
பேசப்‌ போகிறோம்‌." 


"ரொம்ப முக்கியமான விஷயந்தான்‌. இராத்திரிக்குச்‌ சமையல்‌ திட்டம்‌ போடப்‌ 


போகிறீர்களாக்கும்‌; வாருங்கள்‌ சித்தப்பா; போகலாம்‌." 


"இல்லை, அம்மா! உண்மையாகவே முக்கியமான விஷயம்‌; ரொம்ப அழகான 


விஷயங்கூட" என்று சொல்லி, பிறகு மெதுவான குரலில்‌, "அது, மேலே காஷ்மீர்‌ 


கம்பளிச்‌ சட்டை போட்டுக்‌ கொண்டு மலைப்‌ பிரதேசத்தில்‌ உலாவச்‌ செல்லும்‌" 


என்றார்‌. இப்படிக்‌ கூறிப்‌ புன்னகையுடன்‌ சேஷாத்ரியைப்‌ பார்த்தார்‌. 


பவானி, பங்களாவின்‌ முகப்பில்‌ கொழுகொழுவென்று வளர்ந்திருந்த ரோஜாச்‌ 


செடியிலிருந்து அப்போதுதான்‌ இதழ்‌ விரியத்‌ தொடங்கியிருந்த ஒரு ரோஜா 
மொட்டைப்‌ பறித்துத்‌ தலையில்‌ செருகிக்‌ கொண்டாள்‌. பிறகு, அவர்களைக்‌ 


கடைக்கண்ணால்‌ ஒரு பார்வை பார்த்து, "மலைவாசத்திற்கு வந்தால்‌ இந்த மாதிரி 


இரண்டு கிழங்களைக்‌ கூட்டிக்‌ கொண்டு தான்‌ வரவேணும்‌" என்று மெதுவான குரலில்‌ 


கூறிவிட்டு ஒயிலாக நடந்து சென்றாள்‌. 


அவள்‌ கூறியது அவர்களுடைய காதில்‌ அரைகுறையாய்‌ விழுந்தது. பிரணதார்த்தி 
அப்போது பவானி போவதையே பார்த்துக்‌ கொண்டிருந்தாராதலால்‌, சேஷாத்ரியின்‌ 
முகத்தைப்‌ பார்க்கவில்லை. பார்த்திருந்தால்‌ அந்த முகத்தில்‌ ஒரு கணம்‌ தோன்றி 


மறைந்த வேதனையைக்‌ கண்டு பயந்தே போயிருப்பார்‌. 


270 


சேஷாத்ரியின்‌ மனச்‌ சோர்வும்‌ தயக்கமும்‌ முன்னெப்போதையும்‌ விட இப்போது 
அதிகமாயிருந்தன. உண்மையில்‌, அவர்‌ இந்தச்‌ சமயம்‌ தம்முடைய சொந்தக்‌ 'கேஸை' 
எடுத்துச்‌ சொல்வதில்‌ பட்ட சிரமம்‌, வேறு எந்தக்‌ கேஸ்‌ விஷயத்திலும்‌ பட்டதில்லை. 
பிரணதார்த்தி மட்டும்‌ ரொம்பவும்‌ குறுக்குக்‌ கேள்விகள்‌ போட்டிராவிட்டால்‌ அன்றைய 
தினமும்‌ அவருடைய கேஸ்‌ தள்ளிப்‌ போடப்பட்டிருக்கலாம்‌. எப்படியோ அவர்‌ 
கடைசியாக மனத்தைத்‌ திடப்படுத்திக்‌ கொண்டு, பவானியைக்‌ கலியாணம்‌ செய்து 
கொள்ளத்‌ தமக்கு விருப்பமென்றும்‌, அதைப்‌ பற்றிப்‌ பிரணதார்த்தியின்‌ அபிப்பிராயம்‌ 
என்னவென்றும்‌ கேட்டுவிட்டார்‌! அதற்குப்‌ பிரணதார்த்தி அதைவிடத்‌ தமக்குச்‌ 
சந்தோஷம்‌ அளிக்கக்‌ கூடியது உலகத்திலே வேறொன்றுமிராது என்று பதில்‌ 
சொன்னார்‌. பவானிக்கு அது விருப்பமாயிருக்குமா என்று சேஷாத்ரி கேட்டதற்கு, 
"நல்ல கேள்வி கேட்டீர்கள்‌! உங்களை விட நல்ல கணவன்‌ அவளுக்கு எங்கே 
கிடைக்கப்‌ போகிறான்‌? பூர்வ ஜன்ம புண்ணியம்‌ என்று எண்ணி அவள்‌ சந்தோஷப்பட 


வேண்டாமா?" என்றார்‌ பிரணதார்த்தி. 


அப்புறம்‌ அவர்கள்‌ மேல்‌ நடக்க வேண்டிய காரியங்களைப்‌ பற்றிப்‌ பேசிக்‌ 


கொண்டிருந்தார்கள்‌. 


அவர்கள்‌ பேச ஆரம்பித்துச்‌ சுமார்‌ ஒரு மணி நேரம்‌ இருக்கும்‌. திடீரென்று, "சித்தப்பா! 
சித்தப்பா! இங்கே உடனே வாருங்கள்‌!" என்று பவானியின்‌ குரல்‌ கேட்டது. அந்தக்‌ 
குரலில்‌ தொனித்த கலவரமும்‌, இரக்கமும்‌ அவர்களை மயிர்க்‌ கூச்செறியச்‌ செய்தன. 
பவானிக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது என்று எண்ணி அவர்கள்‌ பதறிப்‌ போய்‌ 
விரைந்து வாசலில்‌ ஓடி வந்தார்கள்‌. தவறி விழுந்து விட்டாளோ அல்லது ஏதாவது 
காட்டு மிருகம்‌ வந்து விட்டதோ என்று ஒரு கணத்தில்‌ நூறு எண்ணம்‌ எண்ணினார்கள்‌. 
பங்களா வாசற்‌ புறத்தின்‌ முகப்பில்‌ நின்று குரல்‌ வந்த திசையை நோக்கிக்‌ கீழே 
பார்த்தார்கள்‌. கிழே பங்களாவுக்கு வரும்‌ பாதையில்‌ பவானி நின்று 
கொண்டிருப்பதைக்‌ கண்டதும்‌ அவர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ தைரியம்‌ வந்தது. 


பவானி அவர்களைப்‌ பார்த்ததும்‌, "சீக்கிரம்‌ வாருங்கள்‌! என்று சொல்லிக்‌ கையாலும்‌ 


சமிக்ஞை செய்தாள்‌. மலைப்பாதையில்‌ அவர்கள்‌ விரைந்து இறங்கிச்‌ சென்றார்கள்‌. 


271 


6. சிரிப்பும்‌ நெருப்பும்‌ 


பவானி அன்று வெகு குதூகலத்துடனே வெளியே கிளம்பினாள்‌. பிரணதார்த்தியும்‌ 
சேஷாத்ரியும்‌ வரவில்லை யாதலால்‌, தான்‌ இன்று வழக்கத்தைவிட அதிக தூரம்‌ 
நடந்துவிட்டு வரலாமென அவள்‌ எண்ணினாள்‌. மலைப்‌ பிரதேசங்களுக்குச்‌ 
சென்றிருப்பவர்களுக்கு மலைப்‌ பாதைகளில்‌ நடப்பதன்‌ சுகமும்‌ கஷ்டமும்‌ 
தெரிந்திருக்கும்‌. அநேகமாய்‌ இரு புறமும்‌ புதர்கள்‌ அடர்ந்த ஒற்றையடிப்‌ 
பாதைகளிலேயே நடக்க வேண்டும்‌. அந்தப்‌ பாதைகளும்‌ ஓயாமல்‌ ஏறிக்‌ கொண்டும்‌ 
இறங்கிக்‌ கொண்டும்‌ இருக்கும்‌. சம தரை என்பது அநேகமாய்‌ கிடையாது. உஷ்ணப்‌ 
பிரதேசங்களில்‌ என்றால்‌ அம்மாதிரி ஏறி இறங்கும்‌ பாதைகளில்‌ ஐந்து நிமிஷம்‌ 
நடந்தாலும்‌ களைத்துப்‌ போய்‌ விடுவோம்‌. ஆனால்‌ குளிர்ந்த மலைப்‌ பிரதேசங்களில்‌ 
எவ்வளவு நேரம்‌ நடந்தாலும்‌ சிரமம்‌ தோன்றுவதில்லை. 


பவானி சுமார்‌ பத்து நிமிஷம்‌ நடந்திருப்பாள்‌. பக்கத்திலேயே எங்கேயோ இருந்து, "ஓ 


தெய்வமே!" என்று ஒரு துயரம்‌ நிறைந்த தீனமான குரல்‌ கேட்டது போல்‌ இருந்தது. 
பவானியின்‌ இருதயம்‌ ஒரு நிமிஷம்‌ ஸ்தம்பித்து விட்டது. உடம்பெல்லாம்‌ வியர்த்தது. 


அங்கேயே நின்று சுற்றுமுற்றும்‌ பார்த்தாள்‌. ஒன்றையும்‌ காணவில்லை. உண்மையில்‌, 
அங்கே ஒன்றையுங்‌ காணவும்‌ முடியாது. பாதையின்‌ இருபுறமும்‌ அடர்த்தியான 
புதர்கள்‌ மண்டியிருந்தன. எங்கே என்னத்தைப்‌ பார்க்கிறது? தான்‌ அந்தக்‌ குரலை 
உண்மையில்‌ கேட்கவில்லை. ஏதோ சித்தப்பிரமை என்ற முடிவுக்கு வந்தாள்‌. அந்தப்‌ 
பிரமையைப்‌ போக்கிக்‌ கொள்வதற்காகத்‌ தலையை விரைவாக நாலு தடவை 


குலுக்கிவிட்டு மேலே நடக்கலானாள்‌. 


ஆனாலும்‌ அவளுடைய குதூகலம்‌ போய்விட்டது. என்னவோ சொல்ல முடியாத பாரம்‌ 
ஒன்று அவளுடைய இருதயத்தை அமுக்குவது போல்‌ இருந்தது. ஏதேதோ பழைய 
ஞாபகங்கள்‌, சோகத்துடன்‌ கலந்து, தெளிவில்லாமல்‌ வந்து போய்க்‌ கொண்டிருந்தன. 
இத்தனை நாளும்‌ தோன்றாத எண்னங்களெல்லாம்‌ தோன்றின. "இந்த வாழ்க்கையின்‌ 
பொருள்தான்‌ என்ன? எதற்காக பிறக்கிறோம்‌? எதற்காக வாழ்கிறோம்‌?" என்று 


இப்படியெல்லாம்‌ சிந்தனை சென்றது. 


ரொம்ப நேரம்‌ சுற்ற வேண்டும்‌ என்ற நினைப்புடன்‌ கிளம்பிய பவானி, வழக்கத்தை 
விட முன்னதாக வீடு திரும்பலானாள்‌. திரும்பி வருகையில்‌, மேற்‌ சொன்ன குரல்‌ 


கேட்ட இடத்தில்‌ சற்று நின்று கவனித்தாள்‌. ஒன்றும்‌ தெரியவில்லை. அந்த இடத்தைத்‌ 
தாண்டி வந்தாள்‌. கிட்டத்தட்டப்‌ பங்களாவுக்குச்‌ சமீபம்‌ வந்ததும்‌ அங்கே கிடந்த ஒரு 


272 


பாறையின்‌ மேல்‌ உட்கார்ந்தாள்‌. அங்கிருந்து அண்ணாந்து பார்த்தால்‌, அவர்களுடைய 


பங்களாவின்‌ முகப்பும்‌, அதன்‌ முன்‌ வாசல்‌ பூந்தோட்டமும்‌ தெரிந்தன. 


பவானிக்குச்‌ சங்கீத ஞானமும்‌ சங்கீதத்தில்‌ அபிமானமும்‌ உண்டு. பாறையின்‌ மேல்‌ 
உட்கார்ந்தவள்‌, ஊமைக்‌ குரலில்‌ பாடத்‌ தொடங்கினாள்‌. "சித்தமிரங்கவில்லையோ?" 
என்ற பாட்டு அவளையறியாமல்‌ வந்தது. "தீவினையின்‌ பயனோ, தெய்வக்‌ குற்றமோ 
இது?" என்ற அடியைப்‌ பாடியபோது, என்றுமில்லாதபடி அவளுடைய இருதயம்‌ 
உருகிற்று. அதையே பலமுறை திருப்பித்‌ திருப்பிப்‌ பாடிக்‌ கொண்டிருந்தாள்‌. 


ஆ! அது என்ன சப்தம்‌! சிரிப்பா அது? ஐயா! சிரிப்பிலே அவ்வளவு துயரமும்‌ இருக்க 
முடியுமா? - பவானி தூக்கிவாரிப்‌ போட்டுக்‌ கொண்டு எழுந்திருந்தாள்‌. சத்தம்‌ வந்த 


திசையை நோக்கினாள்‌. அவளுக்குப்‌ பத்து அடி தூரத்தில்‌ புதர்களுக்கு மத்தியில்‌ 
கொஞ்சம்‌ இடைவெளியிருந்தது. அங்கிருந்த பாறையில்‌ ஒரு மனிதன்‌ 
உட்கார்ந்திருந்தான்‌. பவானி அந்தப்‌ பக்கம்‌ திரும்பியதும்‌ அவளை அவன்‌ ஏறிட்டுப்‌ 
பார்த்தான்‌. அந்தப்‌ பார்வை அவளுடைய நெஞ்சைப்‌ பிளந்தது. 


"ஆமாம்‌ அம்மா! நீ கேட்டாயே, ஒரு கேள்வி. தீவினையின்‌ பயனா தெய்வ குற்றமா 
என்று, அதைத்‌ தான்‌ நானும்‌ மூன்று வருஷமாய்க்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கிறேன்‌. பதில்‌ 


சொல்பவரைத்தான்‌ காணோம்‌" என்றான்‌. 


அவன்‌ வாலிபப்‌ பிராயம்‌ உடையவன்‌. வயது சுமார்‌ இருபத்தைந்து இருக்கும்‌. நீலகிரித்‌ 


தோடர்களைப்‌ போல்‌ ஒரு பெரிய துப்பட்டியைப்‌ போர்த்திக்‌ கொண்டிருந்தான்‌. 
ரொம்பவும்‌ சோர்ந்து களைத்துப்‌ போய்க்‌ காணப்பட்டான்‌. அவன்‌ க்ஷவரம்‌ செய்து 
கொண்டு பத்துப்‌ பதினைந்து தினங்கள்‌ ஆகியிருக்க வேண்டும்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
முகத்தில்‌ ஒரு வசீகரம்‌. அவன்‌ கண்கள்‌ பிரகாசம்‌ பொருந்தி இருந்தன. அவன்‌ முகத்தின்‌ 


பளபளப்பைப்‌ பார்த்த பவானி, "ஆகா! என்ன தேஜஸ்‌!" என்று எண்ணமிட்டாள்‌. ஒரு 


வேளை பக்தர்களுடைய சரிதங்களில்‌ வருவது போல்‌, பகவான்‌ தான்‌ இந்த உருவத்தில்‌ 


வந்துவிட்டாரோ என்று கூட ஒரு கணம்‌ நினைத்தாள்‌. அந்த முக தேஜஸ்‌ சுரத்தின்‌ 
வேகத்தினால்‌ ஏற்பட்டது என்பதை அச்சமயம்‌ அவள்‌ அறியவில்லை. 


"உன்னை எப்போதோ நான்‌ பார்த்திருக்கிறேன்‌. இல்லையா?" என்று அவன்‌ 


கேட்டான்‌. 


273 


பவானிக்கும்‌ அவனை எங்கேயோ எப்போதோ பார்த்தது போன்ற ஞாபகம்‌ இருந்தது. 
ஆனால்‌ எங்கே எந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ என்று நினைவுக்கு வரவில்லை. 


"நீங்கள்‌ ரொம்பக்‌ களைத்திருக்கிறீர்கள்‌ என்று தோன்றுகிறது" என்றாள்‌ பவானி. 


"ஆமாம்‌; காலையிலிருந்து சாப்பிடாமல்‌ மலை ஏறினால்‌ களைப்பாயிராதா? பசிகூட 


ல்லை: தாகந்தான்‌ நாக்கை உலர்த்துகி ல்‌ 
தாகந்த ந ததுகிறது 


"இதோ எங்கள்‌ பங்களா ரொம்ப சமீபத்தில்‌ தான்‌ இருக்கிறது. வருகிறீர்களா?" 


அந்த வாலிபன்‌ எழுந்திருக்கத்‌ தயங்கினான்‌. அதற்குக்‌ காரணம்‌, அவனுடைய 
பலவீனம்‌ என்பதை அறியாத பவானி "ஏன்‌ தயக்கம்‌? என்னைப்‌ பார்த்தால்‌ 


தாகத்துக்குத்‌ தண்ணீர்‌ கொடாதவள்‌ என்று தோன்றுகிறதா?" என்றாள்‌. 


அதைக்‌ கேட்டதும்‌ அந்த வாலிபன்‌ மெதுவாகத்‌ தள்ளாடிக்‌ கொண்டு எழுந்திருந்தான்‌. 
ஓர்‌ அடி எடுத்து வைக்க முயன்றான்‌; திடீரென்று கீழே விழுந்தான்‌. 


அப்போது பவானி பதறிக்‌ கூவியதைக்‌ கேட்டுத்தான்‌, பிரணதார்த்தியும்‌ சேஷாத்ரியும்‌ 
ஓடி வந்தார்கள்‌. 


பவானி இருந்த இடத்துக்கு அவர்கள்‌ வந்ததும்‌ சற்றும்‌ எதிர்பாராத காட்சி ஒன்றைக்‌ 


கண்டார்கள்‌. பாறையின்‌ மேல்‌ ஒரு வாலிபன்‌ ஸ்மரணையற்றுக்‌ கிடந்தான்‌. 
அவனுடைய தலையின்‌ அடியில்‌, பவானியின்‌ கம்பளிச்‌ சட்டை மடித்து 
வைக்கப்பட்டிருந்தது. பவானி தன்னுடைய புடவையின்‌ தலைப்பினால்‌ அவன்‌ 


முகத்தின்‌ மேல்‌ விசிறிக்‌ கொண்டிருந்தாள்‌. 


பிரணதார்த்தி அவனுடைய மார்பையும்‌ நெற்றியையும்‌ தொட்டுப்‌ பார்த்தார்‌. "உயிர்‌ 
இருக்கிறது; ஆனால்‌ 105 டிகிரிக்கு குறையாத சுரம்‌" என்றார்‌. பவானி சுருக்கமாக 
அவனைத்‌ தான்‌ சந்தித்த விதத்தைச்‌ சொன்னாள்‌. 


274 


"சரிதான்‌! விஷயம்‌ என்னவென்று அப்புறம்‌ யோசித்துக்‌ கொள்ளலாம்‌. இப்போது 
இவனைப்‌ பங்களாவுக்குத்‌ தூக்கிக்‌ கொண்டு போவோம்‌" என்றார்‌ பிரணதார்த்தி. 
இப்படிச்‌ சொல்லி அவர்‌ அவனுடைய தலைப்புறத்தைப்‌ பிடித்துத்‌ தூக்கினார்‌. 
சேஷாத்ரி கால்புறத்தண்டை சென்று, கால்களின்‌ கீழாகக்‌ கையைக்‌ கொடுத்தார்‌. 
கொடுத்தவர்‌, நெருப்பைத்‌ தொட்டவர்‌ போல்‌, சட்டென்று கையை எடுத்தார்‌. அதனால்‌ 
அந்த மனிதனின்‌ கால்‌ சடக்கென்று பாறையில்‌ விழவும்‌, 'டங்‌' என்று இரும்பின்‌ சப்தம்‌ 
கேட்டது. வேஷ்டி சிறிது விலக, அவன்‌ காலில்‌ இருந்த இரும்புக்‌ காப்பு தெரிய வந்தது. 
ஏககாலத்தில்‌ மூன்று பேருடைய கண்களும்‌ அந்த இரும்புக்‌ காப்பின்‌ மேல்‌ சென்றன. 


"அது என்ன?" என்று கலவரத்துடன்‌ கேட்டார்‌ பிரணதார்த்தி. 


சேஷாத்ரி வியப்பும்‌ வேதனையும்‌ பொருந்திய குரலில்‌ "இவன்‌ கைதி. கைதிகளுக்குத்‌ 


தான்‌ காலில்‌ இந்த மாதிரி இரும்புக்‌ காப்பு இருக்கும்‌. கோயமுத்தூர்‌ சிறையிலிருந்து 
சமீபத்தில்‌ தப்பியோடிய கைதிகளில்‌ இவன்‌ ஒருவனாயிருக்க வேண்டும்‌" என்றார்‌. 


சில நிமிஷ நேரம்‌ அவ்விடத்தில்‌ மெளனம்‌ குடிகொண்டிருந்தது. பிறகு, பிரணதார்த்தி 
பவானியின்‌ முகத்தை நோக்கினார்‌. அவளுடைய முகத்தில்‌ அவர்‌ என்ன கண்டாரோ 
தெரியாது. 


"எது எப்படியாவது இருக்கட்டும்‌. பிற்பாடு பார்த்துக்‌ கொள்ளலாம்‌. இவனை இப்படி 


அனாதையாய்ச்‌ சாகவிடுதல்‌ மகாபாவம்‌. பிடியுங்கள்‌, சேஷாத்ரி!" என்றார்‌. 


இரண்டு பேருமாக அவனைத்‌ தூக்கிக்‌ கொண்டு போனார்கள்‌. பவானியும்‌ பின்னோடு 


சென்றாள்‌. 


7. தேவர்களின்‌ பூமாரி 


ஆசிரியர்‌ பிரணதார்த்தி விசால மனம்‌ படைத்தவர்‌. அபிப்பிராய பேதங்களுக்கு, 
சாதாரணமாக மதிப்புக்‌ கொடுக்ககூடியவர்‌. ஆனால்‌ ஒரே ஒரு விஷயத்தில்‌ மட்டும்‌ 
அவர்‌ பிடிவாதமான அபிப்ராயம்‌ கொண்டிருந்தார்‌. 


275 


இங்கிலீஷ்‌ டாக்டர்களாயிருந்தாலும்‌ சரி, சுதேசி வைத்தியர்களாயிருந்தாலும்‌ சரி, 
அவ்வளவு பேரும்‌ அவ்வளவு எமதூதர்கள்‌ என்பது அவருடைய கருத்து. 
வைத்தியங்களுக்குள்ளே இயற்கை வைத்தியம்‌ ஒன்றிலே தான்‌ அவருக்கு நம்பிக்கை. 
அந்த வைத்திய முறையைப்‌ பரிசோதிப்பதிலே அளவில்லாத ஆர்வம்‌. உண்மையில்‌, 
இயற்கை வைத்தியத்தைக்‌ கையாளுவதற்கு மட்டும்‌ ஒரு சந்தர்ப்பம்‌ கிடைக்குமானால்‌, 
அதைவிட அவருக்கு மகிழ்ச்சியளிப்பது வேறொன்றுமேயில்லை. அதற்குச்‌ சமமான 
சந்தோஷம்‌ அவருக்கு அளிப்பது ஒன்றே ஒன்றுதான்‌; இங்கிலீஷ்‌ டாக்டரிடம்‌ 


வைத்தியம்‌ செய்து கொண்டவன்‌ பிழைக்காமல்‌ செத்துப்‌ போவது தான்‌! 


அவருக்குத்‌ தெரிந்தவர்களில்‌ - அவருடைய யோசனையைக்‌ கேட்கக்கூடியவர்களில்‌ - 


யாருக்காவது உடம்பு சரிப்படவில்லையென்று கேட்டால்‌, அவருக்கு வெகு உற்சாகம்‌. 


அதிலும்‌, தலைவலி கால்வலி என்றெல்லாம்‌ சொல்லிக்‌ கொண்டு வந்தால்‌ அவருக்கு 
அவ்வளவு திருப்தி கிடையாது. குறைந்த பட்சம்‌ ஒருவனுக்கு 'டபிள்‌ 
நிமோனியா'வாவது வரவேண்டும்‌; அப்போது பார்க்க வேண்டும்‌ அவருடைய 


குதூகலத்தை. 


ஆனால்‌ அம்மாதிரி பெரிய பெரிய வியாதிகளை வரவழைத்துக்‌ கொள்ளும்‌ மனிதர்கள்‌ 
சாதாரணமாய்ப்‌ பரம முட்டாள்களாயிருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ பெரிய டாக்டர்களைத்‌ 
தேடிச்‌ சென்று நிறைய பணத்தையும்‌ கொடுத்துவிட்டுச்‌ சீரழிந்து சாகப்‌ 
பிரியப்படுகிறார்களே தவிர, பிரணதார்த்தியிடம்‌ போய்‌ நல்லபடியாய்ப்‌ பைசா செலவு 
இல்லாமல்‌ சாவோமென்று ஒருவனுக்காவது புத்தி இருப்பதில்லை. இது விஷயத்தில்‌ 
அவருக்குத்‌ தம்‌ இஷ்டமித்ரர்கள்‌ எல்லாரிடத்திலும்‌ மனம்‌ கசந்து போயிருந்தது. 
"என்னிடம்‌ எத்தனை பசங்கள்‌ படித்துப்‌ பட்டம்‌ பெற்றிருக்கிறார்கள்‌? எத்தனை பேர்‌ 


பெரிய பெரிய உத்தியோகங்களில்‌ இருக்கிறார்கள்‌? எவ்வளவு பேர்‌ எவ்வளவு 
விதமான உதவி என்னிடம்‌ பெற்றுக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌? யாருக்காவது நன்றி 
விசுவாசம்‌ இருக்கிறதா? ஏதோ ஒரு டைபாய்டு, ஒரு டயபிடீஸ்‌, ஒரு 
அப்பெண்டிஸைடீஸ்‌, ஒரு ட்யூபர்குலோஸிஸ்‌ என்று என்னிடம்‌ சிகிச்சைக்கு 
வருகிறானா?" என்பதாக அவர்‌ யாரிடமும்‌ வெளிப்படையாகச்‌ சொன்னதில்லை 


யாயினும்‌, அவருடைய இருதய அந்தரங்கத்தில்‌ இத்தகைய குறை குடிகொண்டிருந்தது 
என்பதில்‌ சந்தேகமில்லை. 


276 


இப்படிப்பட்டவருக்கு 105 டிகிரி சுரத்துடன்‌ ஒருவன்‌ வழியிலே கிடந்து 
கிடைத்தானென்றால்‌ உற்சாகம்‌ எப்படியிருக்குமென்று சொல்லவேண்டுமா? அதிலும்‌ 
தமக்கே தமக்கல்லவா கிடைத்திருக்கிறான்‌! தாம்‌ கொடுத்தால்‌ உயிர்‌; இல்லாவிட்டால்‌ 
இல்லை. எப்பேர்ப்பட்ட அதிர்ஷ்டம்‌! ஆகவே, அவனைப்‌ பிழைக்கவைத்தே தீர்வது 


என்று கங்கணம்‌ கட்டிக்‌ கொண்டு சிகிச்சை ஆரம்பித்தார்‌ பிரணதார்த்தி. 


இரவெல்லாம்‌ கண்விழித்துச்‌ சிகிச்சை செய்தார்‌. தலையிலே ஈரக்‌ களிமண்ணை 
வைத்துக்‌ கட்டினார்‌. முதலிலே குளுகோஸ்‌, அப்புறம்‌ பார்லிகஞ்சி, அப்புறம்‌ பழரசம்‌ - 
இப்படிக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக ஆகாரம்‌ கொடுத்து வந்தார்‌. பவானியும்‌ 
கண்விழித்துக்‌ கூட இருந்து அவருக்கு ஒத்தாசை செய்து வந்தாள்‌. 


சிறிது சிறிதாக சுரம்‌ இறங்கிற்று. இரண்டு மூன்று நாளில்‌ நோயாளி நன்றாய்க்‌ குணம்‌ 
அடைந்தான்‌. அவனுடைய உடம்பில்‌ ஏற்பட்டிருந்த கோளாறு முக்கியமாகப்‌ பசி, 
தாகம்‌, களைப்பு இவற்றினால்‌ உண்டானதே. ஆதலின்‌ நல்ல உணவும்‌, ஓய்வும்‌ 
குளிரில்‌ அடிபடாமல்‌ தங்க இடமும்‌ கிடைக்கவே, அவன்‌ உடம்பு தானே குணமாகி 
வந்தது. ஆனால்‌ புரொபஸர்‌ பிரணதார்த்தி தம்முடைய இயற்கை வைத்திய 
முறையினாலேயே யமபாசத்திலிருந்து அவன்‌ உயிரை மீட்டுவிட்டதாகக்‌ கருதினார்‌. 
ஸ்ரீமான்‌ சேஷாத்ரி அப்படி நினைக்கவில்லை. "ஏதோ அவனுடைய ஆயுள்‌ 
கெட்டியாயிருந்தபடியால்‌, பிரணதார்த்தி வைத்தியம்‌ செய்துகூடப்‌ பிழைத்துக்‌ 


கொண்டான்‌" என்று அபிப்பிராயப்பட்டதோடு, அதைச்‌ சொல்லியும்‌ விட்டார்‌. 


இதனால்‌, பிரணதார்த்தியின்‌ சிநேகத்தை முக்கால்வாசியும்‌ இழந்து விட்டாரென்றே 
கூறலாம்‌. பவானியோ, வெளிப்படையாக, சித்தப்பாவின்‌ வைத்தியத்தினாலேயே 
போன உயிர்‌ திரும்பி வந்தது என்று சொல்லி அவரை மகிழ்வித்த போதிலும்‌, தான்‌ 
தன்னுடைய இருதய அந்தரங்கத்தில்‌ பகவானைப்‌ பிரார்த்தித்ததன்‌ பயனாகவே அவன்‌ 
பிழைத்தெழுந்ததாக மனதிற்குள்‌ கருதினாள்‌. 


அந்த இளைஞனுடைய முகம்‌ எங்கேயோ பார்த்த முகம்‌ போல்‌ பவானிக்குத்‌ 
தோன்றியதல்லவா? "எங்கே பார்த்திருக்கிறோம்‌?" என்று அவள்‌ மனம்‌ இடைவிடாமல்‌ 
தேடிக்‌ கொண்டே இருந்தது. முதல்‌ நாள்‌ இரவே அது அவளுக்குத்‌ தெரிந்து போயிற்று. 
சுரவேகத்தில்‌ அவன்‌ பிதற்றியபோது கூறிய சில வார்த்தைகளினால்‌, அது அவள்‌ 
ஞாபகத்திற்கு வந்தது. 


277 


'கத்தி யின்றி ரத்தமின்றி 


யுத்த மொன்று வருகுது!' 


என்று அவன்‌ பாடினான்‌. பிறகு, "அடியுங்கள்‌, ஐயா! அடியுங்கள்‌! வந்தே மாதரம்‌! 
மகாத்மா காந்திக்கு ஜே!" என்று கதறினான்‌. உடனே பவானிக்கு அவனைத்‌ தான்‌ 
பார்த்தது எங்கே என்று பளீரென்று ஞாபகத்துக்கு வந்தது. அந்தச்‌ சம்பவம்‌ முழுவதும்‌ 
நேற்றுத்தான்‌ நடந்தது போல அவள்‌ இருதயத்தில்‌ பதிந்திருந்தது அன்றோ? 


%%%ஸ்% 


அப்போது, பவானி காலேஜில்‌ படித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. பெண்கள்‌ கலாசாலையின்‌ 
ஹாஸ்டலில்‌ வசிந்து வந்தாள்‌. கலாசாலையின்‌ ஆசிரியைகள்‌ எல்லாரும்‌ இங்கிலீஷ்‌ 
நாகரிகத்தில்‌ மூழ்கினவர்கள்‌. நல்ல சம்பளம்‌ வாங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. உலகத்தில்‌ 
எந்தவிதமான குறையும்‌ இருப்பதாக அவர்களுக்குத்‌ தோன்றவில்லை. ஆகவே 
தேசத்தில்‌ அப்போது நடந்து கொண்டிருந்த சத்தியாக்கிரஹ இயக்கத்தைச்‌ சுத்தப்‌ 
பைத்தியக்காரத்‌ தனமென்று கருதினார்கள்‌. 


ஹாஸ்டலில்‌ வசித்த மாணவிகளில்‌ முக்கால்வாசிப்‌ பேரைப்‌ போல்‌, பவானியும்‌ 


அத்தகைய கொள்கையுடையவளாகவே யிருந்தாள்‌. ஒருநாள்‌ அவள்‌ துணி 
வாங்குவதற்காக, தான்‌ வழக்கமாய்‌ வாங்கும்‌ பெயர்பெற்ற கரம்சந்த்‌ பயான்சந்த்‌ சீமை 
ஜவுளிக்‌ கடைக்குப்‌ போனாள்‌. அப்போது சீமை ஜவுளிக்‌ கடைகளில்‌ தொண்டர்கள்‌ 
மறியல்‌ செய்கிறார்களென்றும்‌, போலீஸ்காரர்கள்‌ வந்து தொண்டர்களை அடித்து 
இழுத்துச்‌ செல்கிறார்களென்றும்‌ அவள்‌ அறிந்திருந்தாள்‌. ஆனாலும்‌ அதைப்‌ 


பொருட்படுத்தாமல்‌ பயான்சந்த்‌ கடைக்குச்‌ சென்றாள்‌. 


கடை வாசலில்‌ காந்தி குல்லா அணிந்த தொண்டன்‌ ஒருவன்‌ கைகூப்பிக்‌ கொண்டு 
நின்றான்‌. 'பால்‌ வடியும்‌ முகம்‌' என்றால்‌ அவன்‌ முகத்தைத்தான்‌ சொல்ல வேண்டும்‌. 
அவன்‌ இரக்கமும்‌ கனிவுங்‌ கொண்ட பார்வையுடன்‌ பவானியைப்‌ பார்த்தான்‌. 
எத்தகைய கல்‌ நெஞ்சையும்‌ இளகச்‌ செய்யும்‌ சோகம்‌ ததும்பிய புன்னகை ஒன்று 
புரிந்தான்‌. "அம்மணி! கல்வியறிவு படைத்த தாங்கள்‌ இப்படிச்‌ செய்யலாமா? தயவு 


செய்து திரும்பிப்‌ போங்கள்‌" என்றான்‌. 


அவனுடைய குரல்‌, பார்வை, பணிவான பேச்சு எல்லாம்‌ சேர்ந்து பவானியின்‌ 


278 


இருதயத்தைக்‌ கலங்க வைத்துவிட்டன. அதனால்‌ அவளுடைய கோபம்‌ அதிகரித்தது. 


காங்கிரஸ்‌ தொண்டர்கள்‌ கூலிக்கு மாரடிப்பவர்கள்‌ என்று அவள்‌ தன்னுடைய 
இங்கிலீஷ்‌ ஆசிரியை சொல்லிக்‌ கேள்விப்பட்டிருந்தாள்‌. எனவே, "இந்த வேலைக்கு 
உங்களுக்கெல்லாம்‌ என்ன சம்பளம்‌ கொடுக்கிறார்கள்‌?" என்று குரலை ரொம்பவும்‌ 


கடுமைப்படுத்திக்‌ கொண்டு கேட்டாள்‌. 


"சம்பளமா? இன்னும்‌ ஐந்து நிமிடத்தில்‌ நீங்களே பார்ப்பீர்கள்‌. கையில்‌ குண்டாந்‌ 


தடியுடன்‌ சம்பளம்‌ கொடுப்பதற்கு வருவார்கள்‌" என்றான்‌ தொண்டன்‌. 


"இம்மாதிரி முட்டாள்‌ காரியம்‌ செய்பவர்களை அடிக்காமல்‌ என்ன செய்வது? எனக்குக்‌ 


கூட இப்போது உம்மை இரண்டு அறை அறைய வேண்டுமென்று தோன்றுகிறது" 


என்றாள்‌ பவானி. 


"அப்படியெல்லாம்‌ செய்யாதீர்கள்‌, காரியம்‌ விபரீதமாய்ப்‌ போய்விடும்‌. உங்கள்‌ 
கையால்‌ அடிபடலாமென்று தெரிந்தால்‌ ஊரிலுள்ள வாலிபர்கள்‌ எல்லாம்‌ மறியல்‌ 


செய்ய வந்துவிடுவார்கள்‌!" 


இப்படிச்‌ சொல்லிவிட்டு அவன்‌ கலகலவென்று நகைத்தான்‌. பவானியாலும்‌ 
சிரிக்காமல்‌ இருக்க முடியவில்லை. சிரித்துக்‌ கொண்டே அவள்‌ "ஆமாம்‌; சீமைத்துணி 


வாங்கக்‌ கூடாதென்று ஏன்‌ சொல்லுகிறீர்கள்‌?” என்று கேட்டாள்‌. 


"நம்‌ நாட்டில்‌ ஏழைகள்‌ எத்தனையோ பேர்‌ தொழிலின்றிக்‌ கஷ்டப்படுகிறார்கள்‌..." 


"ஏழைகளில்‌ நம்‌ நாட்டு ஏழைகளாயிருந்தாலென்ன அயல்‌ நாட்டு 
ஏழைகளாயிருந்தாலென்ன? என்னுடைய பணத்தைச்‌ சீமையிலுள்ள ஏழைகளுக்கே 


அனுப்புகிறேன்‌. உங்களைப்போல்‌ குறுகிய மனோபாவம்‌ எனக்குக்‌ கிடையாது." 


இவ்வாறு சொல்லி பவானி மேலே நடக்கத்‌ தொடங்கினாள்‌. தொண்டன்‌ அப்போது 
அவளைப்‌ பார்த்த பார்வை அவளுடைய இருதயத்தை ஊடுருவிச்‌ சென்றது. ஆனாலும்‌, 
பின்‌ வாங்கினால்‌ அவனிடம்‌ தொல்வியடைந்ததாகுமென்று அவள்‌ கருதினாள்‌. 
அம்மாதிரி தோல்வியை அவள்‌ விரும்பவில்லை. ஆகவே அவனை இலட்சியம்‌ 


செய்யாமல்‌ நேரே பார்த்துக்கொண்டு விரைவாக நடந்தாள்‌. கடையின்‌ முன்‌ 


279 


வாசற்படியை அடைந்ததும்‌, அவளுக்கு ஏனோ திரும்பிப்‌ பார்க்க வேண்டுமென்று 
தோன்றிற்று. அவன்‌ முகம்‌ இப்போது எப்படி இருக்கும்‌? அதில்‌ கோபம்‌ அதிகமா 
இருக்குமா? ஏமாற்றம்‌ அதிகமாயிருக்குமா? 


திரும்பிப்‌ பார்த்தாள்‌. அதே சமயத்தில்‌ கடைத்தெருவில்‌ ஒரு மோட்டார்‌ லாரி வந்து 
நின்றது; அதிலிருந்து திடுதிடுவென்று ஒரு கூட்டம்‌ போலீஸ்காரர்கள்‌ இறங்கினார்கள்‌. 
அவர்களில்‌ நாலுபேர்‌ கையில்‌ குண்டாந்தடியுடன்‌ இவளுடன்‌ பேசிய தொண்டனை 
நோக்கி வந்தார்கள்‌. ஒரு நிமிஷம்‌ பவானியின்‌ இருதயம்‌ ஸ்தம்பித்து நின்றது; அடுத்த 
நிமிஷமே கணத்துக்கு நூறு தடவை வீதம்‌ அடித்துக்‌ கொண்டது. 


பட்‌! பட்‌! பட்‌! 


பவானி கண்ணை மூடிக்‌ கொண்டாள்‌. ஆனால்‌ மூடிக்‌ கொண்டிருக்கவும்‌ 


முடியவில்லை. 


"வந்தே மாதரம்‌!" "வந்தே மாதரம்‌!" என்று அத்தொண்டன்‌ கதறும்‌ குரல்‌ கேட்டது. 


பட்‌! பட்‌! பட்‌! 


அவள்‌ கண்ணைத்‌ திறந்த போது, தொண்டன்‌ கீழே விழுந்து கொண்டிருந்தான்‌. அவன்‌ 
நெற்றியிலிருந்து இரத்தம்‌ பீறிட்டது. 


கீழே விழுந்த பிறகும்‌ அவன்‌ "வந்தே மாதரம்‌!" என்று கோஷித்தான்‌. கரகரவென்று 
அவன்‌ கால்களைப்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டு போனார்கள்‌. போலீஸ்‌ லாரியில்‌ 


தூக்கிப்‌ போட்டார்கள்‌. 


பவானி கடைக்குள்‌ நுழையவில்லை. கடை வாசற்படியில்‌ நின்றவள்‌ சட்டென்று 
நெருப்பை மிதித்து விட்டவளைப்‌ போல்‌ அங்கிருந்து விரைந்து சாலைப்‌ பக்கம்‌ 
வந்தாள்‌. தன்னுடைய இருதய அந்தரங்கத்திலிருந்து அளவுக்கடங்காத தாபத்துடன்‌ 
பகவானிடம்‌ ஒரு பிரார்த்தனை செலுத்தினாள்‌; 'போலீஸ்‌ லாரி அங்கிருந்து 


கிளம்புவதற்குள்‌ அந்த இளைஞன்‌ தன்‌ பக்கம்‌ ஒரு தடவை திரும்பிப்‌ பார்க்க வேண்டும்‌' 
என்பது தான்‌ அந்தப்‌ பிரார்த்தனை. 'அந்தப்‌ பாழும்‌ சீமை ஜவுளிக்‌ கடைக்குள்‌ தான்‌ 


280 


போகாமல்‌ திரும்பி விட்டதை அவன்‌ பார்க்க வேண்டுமே' என்று அவள்‌ பரிதபித்தாள்‌. 


சாதாரணமாய்‌ ஓர்‌ ஆயுள்‌ காலத்தில்‌ அநுபவிக்கக்‌ கூடிய வேதனை அவ்வளவையும்‌ 


பவானி அந்தச்‌ சில நிமிஷ நேரத்தில்‌ அநுபவித்து விட்டாள்‌. 


மோட்டார்‌ கிளம்பிற்று. ஐயோ! அவன்‌ தன்னைப்‌ பார்க்காமலே போய்விடுவானோ? 


ஆகா! இதோ பார்க்கிறான்‌; பார்த்து, அவள்‌ அந்தக்‌ கடைக்குள்‌ போகாமல்‌ 
திரும்பியதைக்‌ கவனித்ததற்கு அறிகுறியாகப்‌ புன்னகையும்‌ புரிகிறான்‌! 


பவானியின்‌ தலை ஒரு கணநேரம்‌ கரகரவென்று சுழன்றது. அப்போது அவளுக்கு ஒரு 
பிரமை உண்டாயிற்று ஆகாய வெளியில்‌ தேவர்களும்‌ தேவிகளும்‌ கூட்டங்கூடி நின்று, 
'வந்தே மாதரம்‌ என்றுயிர்‌ போம்‌ வரை 


வாழ்த்துவோம்‌ முடி தாழ்த்துவோம்‌' 


என்று பாடிக்கொண்டு, அந்தப்‌ போலீஸ்‌ லாரியின்‌ மேல்‌ புஷ்பமாரி சொரிவது 
போலும்‌, அவர்கள்‌ சொரிந்த புஷ்பங்கள்‌ லாரியின்‌ மேற்கூரையை எப்படியோ கடந்து 
உள்ளே வந்து அந்தத்‌ தொண்டன்‌ மேல்‌ சொரிந்து கிடப்பது போலும்‌ அவளுக்குத்‌ 
தோன்றியது! அடுத்த நிமிஷம்‌ பிரமை தெளிந்தது. கண்ணைத்‌ திறந்து பார்த்த போது 


போலீஸ்‌ லாரியைக்‌ காணோம்‌. 


அன்றைக்குப்‌ பார்த்த அம்முகத்தை அப்புறம்‌ வெகு காலம்‌ பவானி ஓயாமல்‌ தேடிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. வீதியில்‌ வண்டியில்‌ போகும்போதும்‌, கடற்கரையில்‌ காற்று வாங்க 
உலாவும்‌ போதும்‌, ரயில்‌ பிரயாணம்‌ செய்யும்‌ போதும்‌, நாடகம்‌ பார்க்கும்போதும்‌, 
அவளுடைய கண்கள்‌ சுழன்று சுழன்று அந்த முகத்தைத்‌ தேடிக்‌ கொண்டேயிருந்தன. 
நாளாக ஆக, பவானி நிராசையடைந்தாள்‌. கனிவு ததும்பிய கண்களும்‌, சோகம்‌ 
பொருந்திய புன்னகையும்‌ கொண்ட அத்தொண்டனின்‌ திவ்ய முகத்தை இந்த 
ஜன்மத்தில்‌ தான்‌ இனி பார்க்கப்‌ போவதில்லையென்றே தீர்மானித்தாள்‌. வேறு 
காரியங்களில்‌ கவனம்‌ செலுத்தி அந்த முகத்தை மறப்பதற்குப்‌ பெரிதும்‌ முயன்றாள்‌. 


ஏறக்குறைய அந்த முயற்சியில்‌ அவள்‌ வெற்றியடையும்‌ தறுவாயில்‌ இருந்தபோது இந்த 
ஆச்சரியமான சம்பவம்‌ நேர்ந்தது. சற்றும்‌ எதிர்பாராத இடத்தில்‌, எதிர்பாராத 
சந்தர்ப்பத்தில்‌ அவளுடைய மனோரதம்‌ கைக்கூடிற்று. அதனால்‌ பவானி எத்தகைய 


உள்ளக்‌ கிளர்ச்சி அடைந்திருப்பாள்‌ என்று சொல்லவும்‌ வேண்டுமோ? 


281 


8. உமாகாந்தன்‌ கொலை கேஸ்‌ 


பவானி இப்போது ஒரு தனி உலகத்தில்‌ வசித்து வந்தாள்‌. அவ்வுலகில்‌ அளவிலாத 
ஆனந்தமும்‌, சொல்ல முடியாத துக்கமும்‌, பிரிக்க முடியாதபடி கலந்திருந்தன. 


ஆகாயத்தை அளாவி வளர்ந்திருந்த கற்பூர மரங்களின்‌ மீது மலைக்காற்று 
அடிக்கையில்‌ ஏற்பட்ட சப்தம்‌ ஒரு சமயம்‌ குதூகலமான சிரிப்பைப்‌ போல்‌ அவள்‌ 
காதில்‌ பட்டது. இன்னொரு சமயம்‌ யாரோ விம்மி விம்மி அழுவது போல்‌ காதில்‌ 
விழுந்தது. காலை நேரத்தில்‌ மரம்‌ செடிகளிலிருந்து பனித்துளிகள்‌ கலகலவென்று 
உதிரும்‌ போது, ஒரு சமயம்‌ அவை ஆனந்த பாஷ்பமாகவும்‌ இன்னொரு சமயம்‌ துக்கக்‌ 
கண்ணீராகவும்‌ தோன்றின. பட்சிகளின்‌ கானம்‌ ஒரு சமயம்‌ அவளுக்குச்‌ சங்கராபரண 
ராகத்தைப்‌ போல்‌ உற்சாகத்தை உண்டாக்கித்‌ துள்ளிக்‌ குதிக்கலாமா என்று தோன்றச்‌ 
செய்தது; மற்றொரு சமயம்‌ அதே பறவைகளின்‌ கீதம்‌ சோகரசம்‌ பொருந்திய யதுகுல 
காம்போதியாக மாறி, அவளுடைய கண்களில்‌ கண்ணீர்‌ துளிர்க்கச்‌ செய்தது. 


சேஷாத்ரியின்‌ விஷயத்தில்‌ ஏற்பட்ட மனமாறுதல்‌ அவளுக்கே ஆச்சரியத்தை 
உண்டாக்கிற்று. அவரைப்‌ பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ அவளுக்கு திடீரென்று 
பிடிக்காமல்‌ போயிற்று. 


சேஷாத்ரியின்‌ நடத்தையிலும்‌ ஒரு மாறுதல்‌ காணப்பட்டது. அவருடைய உற்சாகமும்‌ 
சந்தோஷமும்‌ எங்கேயோ போய்விட்டன. சதா கடுகடுவென்று முகத்தை வைத்துக்‌ 
கொண்டிருக்கலானார்‌. அந்த நோயாளியைக்‌ குணப்படுத்துவதற்குப்‌ பிரணதார்த்தியும்‌ 
பவானியும்‌ எடுத்துக்‌ கொண்ட முயற்சி ஒன்றும்‌ அவருக்குப்‌ 
பிடிக்கவில்லையென்பதைத்‌ தெளிவாய்க்‌ காட்டிக்‌ கொண்டார்‌. உண்மையில்‌ அவன்‌ 
படுத்துக்‌ கொண்டிருந்த அறைக்கு அவர்‌ அதிகம்‌ வருவது கூட இல்லை. எப்போதாவது 
அருமையாக வந்தால்‌, அவன்‌ தூங்கும்போது வந்து எட்டிப்‌ பார்த்துவிட்டுப்‌ 
போய்விடுவார்‌. அவருடைய இந்த நடத்தை பிரணதார்த்திக்குக்‌ கூட அவர்மேல்‌ 
வெறுப்பு உண்டு பண்ணிற்று. 


நாலாம்‌ நாள்‌ நோயாளி படுத்திருந்த அறைக்குள்‌ சேஷாத்ரி வந்திருந்த சமயம்‌ தூங்கிக்‌ 
கொண்டிருந்தவன்‌ தற்செயலாகக்‌ கண்ணை விழித்தான்‌. எதிரே நின்ற சேஷாத்ரியைக்‌ 
கண்டதும்‌, 'நிஜந்தானா' என்று சந்தேகப்படுபவன்‌ போல்‌ கண்ணை மூடிமூடித்‌ திறந்து 


பார்த்தான்‌. 


282 


கடைசியாக, "நீங்கள்‌ தானா? நிஜமாகப்‌ பாரிஸ்டர்‌ சேஷாத்ரியா?" என்று கேட்டான்‌. 


"ஆமாம்‌; மிஸ்டர்‌ உமாகாந்தன்‌! நிஜமாக நான்‌ தான்‌" என்றார்‌ சேஷாத்ரி. 


உமாகாந்தன்‌ பலமிழந்திருந்த தன்னுடைய கைகளினால்‌ தலையிலே இரண்டு மூன்று 
தடவை அடித்துக்‌ கொண்டான்‌. "விதிவசம்‌ என்பதில்‌ இப்போதுதான்‌ எனக்கு 
நம்பிக்கை வருகிறது. இந்த இடத்தில்‌, எல்லாரையும்‌ விட்டு, நீங்களா 


வந்திருக்கவேண்டும்‌?" என்றான்‌. 


அப்போது பவானியின்‌ உடம்பில்‌ ஒவ்வோர்‌ அணுவும்‌ துடிதுடித்தது. 
பிரணதார்த்திக்கோ கண்ணைக்‌ கட்டிக்‌ காட்டில்‌ விட்டது போல்‌ இருந்தது. 


"முன்னாலேயே உங்களுக்கு இவரைத்‌ தெரியுமா, சேஷாத்ரி? எப்படித்‌ தெரியும்‌?" 


என்று பிரணதார்த்தி கேட்டார்‌. 


"ஹைகோர்ட்டுக்கு இவனுடைய கொலைக்‌ கேஸ்‌ அப்பீல்‌ வந்த போது தெரியும்‌. 
அப்போது நான்‌ பப்ளிக்‌ பிராசிகியூடர்‌; சர்க்கார்‌ தரப்பிலே அப்பீல்‌ நடந்தது" என்றார்‌ 
சேஷாத்ரி. 


கொலைக்கேஸ்‌ என்றதும்‌ பவானி தலையிலே பெரிய பாறாங்கல்‌ விழுந்தது போல்‌ 
திடுக்கிட்டாள்‌; இதுவரை அவள்‌ மனத்தில்‌ இவன்‌ ஏதோ ராஜீயக்‌ குற்றத்துக்காகத்‌ 
தான்‌ கைதியாயிருக்க வேண்டுமென்று ஓர்‌ எண்ணம்‌ இருந்து வந்தது. 


பிரணதார்த்திக்கோ திக்குத்‌ திசை ஒன்றும்‌ புரியவில்லை. ஸுகுமாரனான இந்த 
இளைஞன்‌ கொலைக்‌ குற்றத்துக்குத்‌ தண்டனையடைந்த கைதி என்பதை அவரால்‌ 
நம்பமுடியவேயில்லை. சேஷாத்ரியை விவரமாய்ச்‌ சொல்லும்படி கேட்டார்‌. "கேஸ்‌ 
கட்டில்‌ படித்தது மட்டுந்தானே எனக்குத்‌ தெரியும்‌? அவனே பூரா விவரமும்‌ 
சொல்லட்டுமே" என்றார்‌ சேஷாத்ரி. 


உமாகாந்தன்‌ முதலில்‌ தன்‌ கேஸைப்‌ பற்றிச்‌ சொல்ல ஆரம்பித்தான்‌. ஆனால்‌ அதில்‌ 


சில சம்பவங்கள்‌ கேட்பவர்களுக்கு விளங்காமல்‌ போகவே, அடியிலிருந்து தன்னுடைய 


283 


வாழ்க்கைச்‌ சம்பவங்கள்‌ முழுவதையுமே சுருக்கமாகக்‌ கூறினான்‌. அவன்‌ கூறிய 


வரலாறு பின்‌ வருமாறு: 


கைதி சொன்ன கதை 


உமாகாந்தனுடைய தாயாருக்குப்‌ பாக்கியக்ஷ்மி என்று பெயர்‌. ஆனால்‌, பெயரில்‌ 
உள்ள பாக்கியத்தைத்‌ தவிர அவள்‌ வாழ்க்கையில்‌ எவ்விதப்‌ பாக்கியத்தையும்‌ 
அடையவில்லை. உமாகாந்தனுடைய தந்தைக்கு அவள்‌ இரண்டாவது தாரமாக 
வாழ்க்கைப்பட்டாள்‌. இல்வாழ்க்கையின்‌ இன்பத்தை அவள்‌ ஆறு வருஷத்துக்கு மேல்‌ 
அநுபவிக்கக்‌ கொடுத்து வைக்கவில்லை. 


உமாவினுடைய தந்தைக்கு அவருடைய மூத்த தாரத்தின்‌ மூலம்‌ ஒரு பிள்ளை 
இருந்தான்‌. அவர்‌ மரணமடைந்த போது அவன்‌ பி.ஏ. பாஸ்‌ செய்துவிட்டு, சீமைக்கு 
ஐ.ஸி.எஸ்‌. படிக்கப்‌ போக வேணுமென்று தந்தையிடம்‌ உத்தரவு கேட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ திடீரென்று ஏற்பட்ட நோய்‌ காரணமாகத்‌ 
தந்தையின்‌ மரணம்‌ சமீபிக்கவே, அவர்‌ தம்‌ மூத்த புதல்வனை அருகில்‌ அழைத்து, 


"குழந்தாய்‌! உனக்கு என்னால்‌ ஆனதையெல்லாம்‌ செய்து விட்டேன்‌. பி.ஏ. படிக்க 


வைத்திருக்கிறேன்‌. இனிமேல்‌ நீ சம்பாதித்து உன்‌ வாழ்க்கையை நடத்த 
வேண்டியதுதான்‌. உன்‌ சிறிய தாயாரையும்‌ உன்‌ தம்பியையுந்தான்‌ அநாதையாக 
விட்டுப்‌ போகிறேன்‌. அவர்களுக்காக இதுவரையில்‌ நான்‌ ஒரு பைசா கூடச்‌ சேர்த்து 
வைக்கவில்லை. என்னுடைய உயிரை நாலாயிரம்‌ ரூபாய்க்கு இன்ஷியூர்‌ 
செய்திருக்கிறேன்‌. உன்‌ சிறிய தாயாரைக்‌ கலியாணம்‌ செய்து கொண்டதற்கு முன்பே 
இன்ஷியூர்‌ செய்ததாகையால்‌ என்‌ மரணத்திற்குப்‌ பின்‌ உனக்குத்‌ தொகை 
சேரவேண்டுமென்று அதில்‌ கண்டிருக்கிறது. நீ அந்தத்‌ தொகையை வாங்கி உன்‌ சிறிய 
தாயாருக்குக்‌ கொடுத்துவிடு" என்று கூறி விட்டு இறந்து போனார்‌. 


உமாவின்‌ தமையனுக்கு, அவனுடைய சிறிய தாயாரை எப்போதுமே பிடிப்பதில்லை; 
தனக்கு விரோதியாகத்‌ தன்‌ தகப்பனாரின்‌ அன்பைக்‌ கவர வந்தவள்‌ என்று அவளை 
வெறுத்து வந்தான்‌. ஆனாலும்‌, அவன்‌ இப்படி மோசம்‌ செய்வான்‌, தகப்பனார்‌ 
சாகும்போது சொன்ன வார்த்தைக்கு இப்படித்‌ துரோகம்‌ பண்ணுவான்‌ என்று 
பாக்கியலக்ஷ்மி எதிர்ப்பார்க்கவில்லை. 


உத்தரக்‌ கிரியைகள்‌ ஆனதும்‌, இன்ஷியூரன்ஸ்‌ பாலிஸியை எடுத்துக்‌ கொண்டு பணம்‌ 


வாங்கி வருவதாகச்‌ சென்னைக்குப்‌ போனவன்‌ போனவன்‌ தான்‌. திரும்பி வரவும்‌ 


284 


இல்லை; எவ்விதத்‌ தகவலும்‌ தெரிவிக்கவில்லை. 


ஐந்து வயதுக்‌ குழந்தையுடன்‌ நிர்க்கதியாய்‌ விடப்பட்ட பாக்கியலக்ஷ்மி எத்தனையோ 
கஷ்டங்களுக்கு உள்ளானாள்‌. முதலில்‌ கொஞ்சநாள்‌ ஒரு பணக்கார வீட்டில்‌ சமையல்‌ 
செய்து போட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. பிறகு, ஒரு புண்ணியவானின்‌ சிபார்சினால்‌ 
சென்னையில்‌ தர்மப்‌ பள்ளிக்கூடம்‌ ஒன்றில்‌ சேர்ந்து படித்து உபாத்தியாயினி 
வேலைக்கு பயிற்சி பெற்றாள்‌. பிறகு ஜில்லா போர்டு பெண்கள்‌ பள்ளிக்கூடங்களில்‌ 
உபாத்தியாயினியாக வேலை பார்க்கலானாள்‌. அதில்‌ கிடைத்த சொற்பச்‌ சம்பளத்தில்‌ 
செட்டாக ஜீவனம்‌ செய்து, மிகுந்த பணத்தைக்‌ கொண்டு உமாகாந்தனைப்‌ படிக்க 
வைத்தாள்‌. உமாவும்‌ படிப்பில்‌ மிகவும்‌ கெட்டிக்காரன்‌ என்று பெயர்‌ வாங்கி, உபகாரச்‌ 
சம்பளங்கள்‌ பெற்று, தாயார்‌ அனுப்பும்‌ சொற்பப்‌ பணத்தில்‌ மற்றச்‌ செலவுகளை 


நடத்திக்‌ கொண்டு படித்து வந்தான்‌. 


அவன்‌ சென்னையில்‌ கலாசாலையில்‌ படித்துக்‌ கொண்டிருந்த போது, மகாத்மாவின்‌ 
உப்புச்‌ சத்தியாக்கிரஹ இயக்கம்‌ தீவிரமாக நடந்துவந்தது. உமாவின்‌ மனம்‌ அந்த 
இயக்கத்தில்‌ ஈடுபட்டது. தேசத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள்‌ அந்தப்‌ பேரியக்கத்தில்‌ 
சிறை சென்றும்‌ அடிபட்டும்‌ வரும்‌ செய்திகளைப்‌ படிக்கப்‌ படிக்க அவன்‌ ஹிருதயத்தில்‌ 
பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. படிப்பிலே புத்தி செல்லவில்லை. கடைசியாகச்‌ 


சென்னைக்‌ கடை வீதிகளில்‌ தொண்டர்கள்‌ மறியல்‌ செய்வதையும்‌, அவர்கள்‌ அடிக்கப்‌ 
படுவதையும்‌ நேருக்கு நேர்‌ பார்த்த போது அவன்‌ மனம்‌ பூராவும்‌ மாறிவிட்டது. 
அப்படிப்பட்ட மகத்தான இயக்கத்தில்‌ ஈடுபடாத வாழ்க்கையினால்‌ என்னதான்‌ 
பிரயோஜனம்‌? எனவே, அந்நியத்துணி பகிஷ்கரிப்பு இயக்கத்தில்‌ கலந்துகொண்டு 
மறியலுக்குச்‌ சென்றான்‌. 


பல தினங்கள்‌ அவனை அடித்து இழுத்துச்‌ சென்று எங்கேயாவது தூரமான இடத்தில்‌ 
கொண்டு போய்‌ விட்டு வந்த போதிலும்‌ அவன்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ மறியலுக்கு 
வருவதைக்‌ கண்ட போலீஸார்‌ கடைசியில்‌ அவனைக்‌ கைது செய்துகொண்டு 
போனார்கள்‌. விசாரணை நடந்தது. ஒரு வருஷம்‌ கடுங்காவல்‌ தண்டனையும்‌ 


விதிக்கப்பட்டது. 


உமா தன்னுடைய எண்ணத்தை முன்னமே தாயாருக்கு எழுதித்‌ தெரிவித்திருந்தான்‌. 
அவளுக்கு ஒரு பக்கத்தில்‌ பெருமையாயிருந்தது. மற்றொரு பக்கம்‌ அளவில்லாத 
துக்கமும்‌ உண்டாயிற்று. ஆனால்‌, அவள்‌ அவனுக்கு எழுதிய பதிலில்‌, 


285 


"அப்படியெல்லாம்‌ ஒன்றும்‌ செய்துவிட வேண்டாம்‌" என்று தான்‌ எழுதினாள்‌. அவள்‌ 
விடுமுறை பெற்றுச்‌ சென்னைக்கு வருவதற்குள்‌ உமா சிறைக்குப்‌ போய்‌ விட்டான்‌. 
பிறகு பாக்கியலக்ஷ்மி மகனுக்கு எழுதிய கடிதத்தில்‌ கொஞ்சங்கூடத்‌ தன்‌ துக்கத்தைக்‌ 
காட்டாமல்‌, சந்தோஷமாய்‌ ஒரு வருஷமும்‌ சிறைச்சாலையில்‌ இருந்து விட்டு வரும்படி 
தைரியம்‌ சொல்லி எழுதினாள்‌. 


முதலில்‌ இரண்டு மூன்று கடிதங்கள்‌ இப்படி உற்சாகமூட்டுவனவாக இருந்தன. 
அப்புறம்‌ வந்த கடிதங்களில்‌ சோர்வு அதிகம்‌ காணப்பட்டது. 'தண்டனைக்‌ காலத்துக்கு 


முன்னதாகவே விடுதலை பெற்று வந்துவிட வழிகிடையாதா?' என்று கூட ஒரு 


கடிதத்தில்‌ கேட்டிருந்தாள்‌. இதனால்‌ உமாவின்‌ இருதயமும்‌ கலங்கிற்று; ஆனால்‌ 
பல்லைக்‌ கடித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


உண்மையாகவே பாக்கியலக்ஷ்மிக்கு அப்போது பெரியதொரு துர்ப்பாக்கியம்‌ 
நேர்ந்திருந்தது. அச்சமயம்‌ அவள்‌ எந்த ஜில்லா போர்டு பள்ளிக்கூடத்தில்‌ வேலை 
பார்த்து வந்தாளோ, அந்த ஜில்லா போர்டானது 'ரங்க சமுத்திரம்‌ ராவணன்‌' என்று 
பெயர்‌ பெற்ற ஒரு மகா பாபியிடம்‌ அகப்பட்டுக்‌ கொண்டிருந்தது. அவனிடம்‌ இல்லாத 
துர்க்குணத்தை உலகத்தில்‌ வேறெங்கும்‌ காண இயலாது. லஞ்சத்தினாலும்‌, தடியடி 
ஆட்கள்‌ பலரைத்‌ தன்கீழ்‌ வைத்துக்‌ கொண்டிருந்ததனாலும்‌ அவன்‌ அப்படிச்‌ 
செல்வாக்குப்‌ பெற்றான்‌. அதே முறைகளினால்‌ அந்தச்‌ செல்வாக்கை நாட்டிக்‌ 
கொண்டும்‌ இருந்தான்‌. அவனுடைய கோர கிருத்தியங்களில்‌ ஒன்று ஜில்லா 


போர்டுகளுக்குட்பட்ட பெண்‌ பள்ளிக்கூடங்களின்‌ உபாத்தியாயினிகளை 
உபத்திரவிப்பதாகும்‌. அவனுடைய பொல்லாத கொடுங்கண்‌, பாக்கியலக்ஷ்மியின்‌ 
மீதும்‌ விழுந்தது. அவள்‌ அவனுடைய துராசைக்கு இணங்க மறுக்கவே, 
பள்ளிக்கூடத்துக்குப்‌ பள்ளிக்கூடம்‌ அவளை மாற்றிக்‌ கொண்டும்‌ இன்னும்‌ 
பலவிதங்களில்‌ உபத்திரவித்துக்‌ கொண்டும்‌ இருந்தான்‌. பாக்கியலக்ஷ்மி இதைப்‌ 
பற்றிச்‌ சென்னையிலுள்ள பத்திரிகைகளுக்கும்‌, அப்போது அதிகாரத்தில்‌ இருந்த 
சர்க்கார்‌ மந்திரிகளுக்கும்‌ கடிதம்‌ எழுதினாள்‌. மந்திரிகளில்‌ ஒருவர்‌ அந்தக்‌ கடிதத்தை 
மேற்படி ஜில்லா போர்டு பிரஸிடெண்டுக்கே அனுப்பி, "இப்படிப்பட்ட பொல்லாத 


பெண்பிள்ளையை ஏன்‌ வேலையில்‌ வைத்திருக்கிறாய்‌" என்று கேட்டிருந்தார்‌. 


அதற்கு ஐந்தாறு தினங்களுக்குப்‌ பிறகு ஒருநாள்‌, பாக்கியலக்ஷ்மியைத்‌ துர்நடத்தை 
காரணமாக வேலையிலிருந்து நீக்கிவிட்டதாய்‌ உத்தரவு வந்தது. அன்றிரவு அவள்‌ 


286 


குடியிருந்த வீட்டில்‌ நாலைந்து தடியர்கள்‌ புகுந்து அவளை அடித்து இம்ஸித்துக்‌ 
குற்றுயிரும்‌ குலை உயிருமாய்‌ விட்டுச்‌ சென்றார்கள்‌. 


உமாகாந்தன்‌ சிறையிலிருந்து விடுதலை பெற்று வந்தபோது தன்‌ தாயாரை இத்தகைய 
கோலத்தில்‌ கண்டான்‌. அவனுடைய இரத்தம்‌ கொதித்தது; நெஞ்சு தீய்ந்தது. விவரம்‌ 
தெரிந்த போது, "அம்மா! அந்தப்‌ பாவியைக்‌ கொன்றுவிட்டுப்‌ பிறகு உன்னை வந்து 


பார்க்கிறேன்‌" என்று அலறிக்‌ கொண்டே பித்துப்‌ பிடித்தவன்‌ போல்‌ ஓடினான்‌. 


'ரங்க சமுத்திரம்‌ ராவணன்‌' அப்போது தங்கியிருந்த இடத்தை அவன்‌ விசாரித்துக்‌ 
கொண்டு அங்கே போய்ச்‌ சேர்ந்தான்‌. பங்களாவில்‌ அவன்‌ நுழையும்‌ போது 
துப்பாக்கியின்‌ சத்தத்தைக்‌ கேட்டுத்‌ திடுக்கிட்டான்‌. சத்தம்‌ வந்த அறையை நோக்கி 
ஓடினான்‌. அங்கே தான்‌ கொல்வதற்காக வந்த மனிதன்‌ ஏற்கனவே சுடப்பட்டு இறந்து 
கிடப்பதைப்‌ பார்த்தான்‌! உமாகாந்தனைப்‌ போலவே பழி தீர்க்க வன்மங்‌ கொண்ட 
வேறொருவன்‌ இவனை முந்திக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. உமா அந்தக்‌ கோரக்‌ 
காட்சியைப்‌ பார்த்துத்‌ திகைத்து நிற்கையிலேயே ஜனங்கள்‌ பலர்‌ ஓடிவந்து அவனைப்‌ 


பிடித்துக்‌ கொண்டார்கள்‌. 


விசாரணையில்‌ உமாகாந்தன்‌ ஒன்றையும்‌ ஒளிக்காமல்‌ உள்ளது உள்ளபடி 
சொன்னான்‌. ஜில்லா கோர்ட்‌ ஜட்ஜு மகா நீதிமான்‌. அத்துடன்‌ அவர்‌ 'ரங்க சமுத்திரம்‌ 
ராவணனின்‌ கோரக்‌ கிருத்தியங்களையெல்லாம்‌ நன்கறிந்தவர்‌. ஆகவே, அவர்‌ குற்றம்‌ 


ருசுவாகவில்லையென்று சொல்லி எதிரியை விடுதலை செய்துவிட்டார்‌. 


சர்க்கார்‌ தரப்பில்‌ அப்பீல்‌ செய்யப்பட்டது. அப்போது சென்னை ஹைகோர்ட்டில்‌ 


பாரிஸ்டர்‌ சேஷாத்ரி பப்ளிக்‌ பிராஸிக்யூடராயிருந்தார்‌. உமாகாந்தன்‌ தன்னுடைய 
கேஸைத்‌ தானே நடத்துவதாகச்‌ சொல்லி, கீழ்க்கோர்ட்டில்‌ சொன்னதுபோலவே 
நடந்தது நடந்தபடி உண்மையே உரைத்தான்‌. ஆனால்‌ பாரிஸ்டர்‌ சேஷாத்ரி 
தஸ்தாவேஜிகளையும்‌ சாட்சியங்களையும்‌ கொண்டு உமாகாந்தன்‌ தான்‌ கொலை 
செய்திருக்க வேண்டுமென்று திண்ணமாய்‌ ருசுப்படுத்தினார்‌. நீதிபதிகளும்‌ அவருடைய 
வாதத்தை ஏற்றுக்கொண்டு எதிரிதான்‌ கொலை செய்தது என்று தீர்மானித்தனர்‌. 


ஆனால்‌ அதற்குத்‌ தூண்டுதலாயிருந்த காரணத்தை உத்தேசித்துக்‌ கைதிக்குத்‌ 
தூக்குத்தண்டனை விதிக்காமல்‌ ஆயுள்‌ தண்டனை விதித்தனர்‌. 


அப்போது, கோர்ட்டில்‌ எதிரி நடந்துகொண்ட விதம்‌ ஒரு பெரிய கிளர்ச்சியை 
உண்டாக்கிற்று. அவன்‌ நீதிபதிகளுக்கும்‌, முக்கியமாய்‌ பப்ளிக்‌ பிராஸிகியூடருக்கும்‌, 


287 


தன்‌ மனமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்தான்‌. "என்‌ கையால்‌ அந்தப்‌ பாதகனைக்‌ 
கொல்லவில்லையேயென்று எனக்கு ரொம்பவும்‌ மனஸ்தாபமாயிருந்தது. இப்போது 
நான்‌ தான்‌ கொன்றேன்‌ என்று சட்டம்‌ தீர்த்துவிட்டதல்லவா? ரொம்ப சந்தோஷம்‌!" 
என்று அவன்‌ கூவிக்கொண்டிருக்கையிலேயே போலீஸார்‌ பிடித்து இழுத்துச்‌ 


சென்றனர்‌. 


நாலு வருஷம்‌ சிறையிலிருந்த பிறகு உமாகாந்தனுக்கு இம்மாதிரி ஆயுள்‌ முழுவதும்‌ 
சிறையில்‌ காலங்கழிப்பதால்‌ என்ன பிரயோஜனம்‌ என்று தோன்றிற்று. சமயம்‌ நேர்ந்த 
போது தப்பிச்‌ செல்ல முயல்வதென்றும்‌, அம்முயற்சியிலே உயிர்‌ போனால்‌ ரொம்ப 
நல்லதாய்ப்‌ போயிற்று என்றும்‌ தீர்மானித்தான்‌. சென்ற வாரத்தில்‌ அது மாதிரி 
சந்தர்ப்பம்‌ நேரவே அவனும்‌ இன்னும்‌ ஐந்து கைதிகளுமாகச்‌ சிறையிலிருந்து தப்பி ஓடி 
வந்தனர்‌. அவர்களில்‌ இரண்டு பேர்‌ பிடிபட்டார்கள்‌; மூன்று பேர்‌ சுடப்பட்டு 
இறந்தார்கள்‌. உமாகாந்தன்‌ மட்டும்‌ எப்படியோ தப்பித்துக்‌ கொண்டு மலைப்‌ 


பிரதேசத்தில்‌ புகுந்து அலைந்து கடைசியாக இங்கு வந்து சேர்ந்தான்‌. 


%%% 


கைதி சொன்ன இந்தக்‌ கதையை கேட்டு வருகையில்‌ பிரணதார்த்தி பலமுறை 
கண்களைத்‌ துடைத்துக்‌ கொண்டார்‌. பவானி அழுதே விட்டாள்‌. ஆனால்‌ சேஷாத்ரி 
மட்டும்‌ துளிக்கூட மனங்கலங்காமல்‌ உட்கார்ந்திருந்தார்‌. அவருடைய கடின 


சித்தத்தைக்‌ கண்டு பிரணதார்த்தியும்‌ பவானியும்‌ பெரிதும்‌ அதிசயித்தார்கள்‌. 


9. ஒட்டும்‌ இரண்டு உளம்‌' 


நீலகிரியில்‌ அவ்வருஷம்‌ வழக்கத்திற்கு முன்னதாகவே மேற்கத்தி மழை 
தொடங்கிவிடக்‌ கூடுமென்று அநுபவமுள்ளவர்கள்‌ சொன்னார்கள்‌. காற்றின்‌ வேகம்‌ 
நாளுக்கு நாள்‌ அதிகமாகிக்கொண்டு வந்தது. மரங்களும்‌ செடிகொடிகளும்‌ 
அசைந்தாடும்போது வரப்போகும்‌ பெரு மழையை நினைத்து இவை நடுங்குவது போல 
காணப்பட்டது. மேற்குத்‌ திக்கில்‌ இருண்ட மேகங்கள்‌ சூழத்‌ தொடங்கின. திக்குத்‌ 
திகந்தங்கள்‌ எல்லாம்‌ நடுங்கும்படி இடி முழக்கங்கள்‌ கேட்டன. வேனிற்‌ காலத்தில்‌ 
இரை தேடி மலைக்கு வந்த பட்சிகள்‌ கூட்டங்‌ கூட்டமாகக்‌ கீழ்த்‌ திசையை நோக்கிச்‌ 
செல்லலாயின. சுகவாசத்துக்காக மலைக்கு வந்திருந்த சர்க்கார்‌ உத்தியோகஸ்தர்களும்‌ 


அவசர அவசரமாக மூட்டை கட்டினார்கள்‌. 


கூனூரில்‌ புரொபஸர்‌ பிரணதார்த்தியின்‌ பங்களாவில்‌ வசித்தவர்கள்‌ ஒவ்வொரு- 


288 


வருடைய உள்ளத்திலும்‌ பெரும்‌ புயல்‌ அடித்துக்‌ கொண்டிருந்தது. புயலின்‌ 
உத்வேகம்‌ நாளுக்கு நாள்‌ அதிகமாயிற்று. 


"சட்டமாவது கோர்ட்டாவது, மண்ணாங்கட்டியாவது; எல்லாம்‌ சுத்த மோசம்‌! 
உமாகாந்தனைப்‌ போன்ற ஒரு நிரபராதியைச்‌ சிறையிலிடும்‌ சட்டம்‌ என்ன சட்டம்‌? 
அதை அநுமதிக்கும்‌ ராஜாங்கம்‌ என்ன ராஜாங்கம்‌?..." என்று பிரணதார்த்தி 


பொங்கினார்‌. 


"குற்றமற்றவன்‌ என்கிறீர்களே? உங்களுக்கு எப்படித்‌ தெரியும்‌? குற்றம்‌ 


சாட்டப்பட்டவன்‌ சொல்வதுதானே?" என்றார்‌ சேஷாத்ரி. 


"ஆமாம்‌; அவன்‌ சொல்லுவதுதான்‌. ஆனால்‌ அவன்‌ சொல்வதே எனக்குப்‌ போதும்‌. 


அதற்கு விரோதமாய்‌ நூறு பேர்‌ சொன்னாலும்‌ நம்பமாட்டேன்‌. அப்படியே அவன்‌ 
கொலை செய்ததாக இருக்கட்டும்‌; அப்போதும்‌ அவன்‌ குற்றவாளியில்லை. ஒரு பெரிய 
ரண பாதகனை இந்த உலகை விட்டு நீக்கியதற்காக அவனுக்குச்‌ சமூகம்‌ நன்றி 
செலுத்த வேண்டும்‌. நானாயிருந்தாலும்‌ அப்படித்தான்‌ செய்திருப்பேன்‌. என்னுடைய 
தாயாரை ஒரு பாதகன்‌ அப்படி துன்புறுத்தியிருந்தால்‌ அவனைக்‌ கட்டாயம்‌ 
கொன்றிருப்பேன்‌" என்று ஆத்திரத்துடன்‌ கூறினார்‌ பிரணதார்த்தி. 


"கட்டாயம்‌ நீங்களும்‌ தண்டனை அடைந்திருப்பீர்கள்‌. சட்டத்திற்கு உயர்வு, தாழ்வு 
கிடையாது. குற்றம்‌ செய்தவனைத்‌ தண்டிக்கச்‌ சட்டங்களும்‌, கோர்ட்டுகளும்‌ 
இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும்‌ தானே தண்டனை விதிப்பதென்று கிளம்பினால்‌, 
அதற்கு முடிவு எங்கே? அராஜகந்தான்‌ ஏற்படும்‌" என்று சேஷாத்ரி வாதம்‌ செய்தார்‌. 
"மிஸ்டர்‌ சேஷாத்ரி! நான்‌ சொல்கிறேன்‌; இந்தச்‌ சட்டத்‌ தொழில்‌ உங்களை அடியோடு 
கெடுத்து விட்டது. நீங்கள்‌ இவ்வளவு மோசமான மனிதர்‌ என்று எனக்கு இதுவரையில்‌ 


தெரியாது" என்றார்‌ பிரணதார்த்தி. 


இம்மாதிரியாக இந்த அத்தியந்த சிநேகிதர்களுக்குள்ளே விரோத பாவம்‌ மூண்டது. 
ஒவ்வொரு நாளும்‌ அது அதிகமாகி வந்தது. 


அந்த வீட்டில்‌ சேஷாத்ரி இப்போது ஒரு தனி மனிதரானார்‌. பவானி அவருடன்‌ 


289 


அதிகமாய்ப்‌ பேசுவது கூடக்‌ கிடையாது. அவருடைய குணம்‌ தங்களுக்குப்‌ 
பிடிக்கவில்லையென்பதை மறைத்து வைக்கப்‌ பிரணதார்த்தியாவது பவானியாவது 
சிரமப்படவில்லை. அப்போது சேஷாத்ரி தாம்‌ ஊருக்குப்‌ போவதாகச்‌ 
சொல்லியிருந்தால்‌, அவர்கள்‌ நிச்சயமாய்‌ ஆட்சேபித்திருக்க மாட்டார்கள்‌. ஆனாலும்‌ 


சேஷாத்ரி போவதற்கு விருப்பமுள்ளவராய்க்‌ காணப்படவில்லை. 


பவானி இப்போது மெய்மறந்த பரவச நிலையிலிருந்தாள்‌. தன்னை மறந்ததுடன்‌ 
உலகத்தையே மறந்துவிட்டாள்‌. அவளுடைய உள்ளத்தில்‌ உமாகாந்தன்‌ ஒருவனைத்‌ 
தவிர வேறு யாருக்கும்‌ எதற்கும்‌ இடமே இல்லாமல்‌ போயிற்று. உமாகாந்தனுக்குக்‌ 
கொஞ்சம்‌ தேக திடம்‌ ஏற்பட்டபோது, அவனுடன்‌ பவானியும்‌ பிரணதார்த்தியும்‌ 


மலையில்‌ உலாவச்‌ செல்வார்கள்‌. கொஞ்சம்‌ தூரம்‌ சென்றதும்‌ உமாகாந்தன்‌ மேலே 
நடக்க முடியாமல்‌ உட்கார்ந்துவிடுவான்‌. பவானியும்‌ அவனுடன்‌ நின்றுவிடுவாள்‌. 
பிரணதார்த்தி மட்டும்‌ அதிக தூரம்‌ போய்விட்டு வருவார்‌. 


பவானியும்‌ உமாகாந்தனும்‌ தனியாயிருக்கையில்‌ பவானி அதிகம்‌ பேசுவதாயில்லை; 
உமாவைப்‌ பேசவிட்டுத்‌ தான்‌ மெளனமாய்க்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்பாள்‌. அவன்‌ 
தன்னைப்‌ பற்றியே தான்‌ அதிகம்‌ பேசுவான்‌. தான்‌ வருங்காலத்தைப்‌ பற்றி 
என்னென்ன ஆசை வைத்திருந்தானென்றும்‌, அவையெல்லாம்‌ எப்படி நிராசையாயின 
என்றும்‌ சொல்வான்‌. தன்னை வளர்த்துப்‌ படிக்க வைத்து முன்னுக்குக்‌ கொண்டு 
வருவதற்காகத்‌ தன்‌ தாயார்‌ பட்ட கஷ்டங்களைக்‌ கண்ணில்‌ ஜலம்‌ ததும்பக்‌ கூறுவான்‌. 
தேச சேவையில்‌ தன்னுடைய அநுபவங்களை எடுத்துரைப்பான்‌. சுதந்திரப்‌ போர்‌ 
நடந்த காலத்தில்‌, மேலும்‌ மேலும்‌ விழுந்த அடிகளையெல்லாம்‌ தாங்கிக்‌ கொண்டு 
அசையாமல்‌ நிற்பதற்குத்‌ தன்னையறியாமல்‌ ஏற்பட்ட அபூர்வ தைரியத்தைப்‌ பற்றி 
வியப்புடன்‌ கூறுவான்‌. தன்னுடைய தாயார்‌ அடிபட்டுக்‌ கிடந்த காட்சியை விவரிக்க 
முயன்று, முடியாமல்‌ அழுதுவிடுவான்‌. சிறைச்‌ சாலையில்‌ தான்‌ பட்ட கஷ்டங்களை 
விவரிப்பான்‌. 'தூக்குத்‌ தண்டனை விதித்திருக்கக்‌ கூடாதா?' என்று எண்ணி எண்ணித்‌ 


தான்‌ ஏங்கியதைச்‌ சொல்வான்‌. 


திரும்பத்‌ திரும்ப எத்தனை தடவை சொன்னாலும்‌ பவானி சலியாமல்‌ கேட்பாள்‌. 
இம்மாதிரி ஒரு வாரப்‌ பழக்கத்தில்‌, உமாகாந்தனுடன்‌ பிறந்தது முதல்‌ பழகி 
அவனுடைய சுகதுக்கங்களையெல்லாம்‌ பகிர்ந்து அநுபவித்தவள்‌ போல்‌ அவ்வளவு 
இருதய ஒற்றுமை அடைந்தாள்‌. 


உமாகாந்தனை எந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ முன்னே பார்க்க நேர்ந்தது என்பது தனக்கு 


290 


ஞாபகம்‌ வந்தது போலவே, அவனுக்கும்‌ அந்தச்‌ சம்பவம்‌ ஞாபகத்துக்கு வந்தது என்று 
பவானி தெரிந்து கொண்டாள்‌. முதல்‌ தடவை அவன்‌ சத்யாக்கிரஹக்‌ கைதியாகச்‌ 
சிறைச்சாலையில்‌ இருந்த போதெல்லாம்‌, அவளை மறுபடியும்‌ பார்க்கலாம்‌ என்ற 
ஆசையும்‌ நம்பிக்கையும்‌ அவனுக்கு இருந்தன. இரண்டாந்‌ தடவை கொலைக்‌ 
குற்றத்துக்காகச்‌ சிறைக்குப்‌ போனபிறகு அந்த ஆசையை விட்டுவிட்டான்‌. ஆனால்‌, 
அவளுடைய எழில்‌ முகத்தையும்‌, துடுக்கான பேச்சையும்‌, சீமை ஜவுளிக்‌ 
கடையிலிருந்து அவள்‌ அவசரமாகத்‌ திரும்பிக்‌ கருணை ததும்பும்‌ கண்களால்‌ தன்னைப்‌ 


பார்த்த பார்வையையும்‌ அவன்‌ மறக்கவேயில்லை. 


"கனவிலே நினைக்காத காரியம்‌ நடந்துவிட்டது. எதிர்பாராத பேறு எனக்குக்‌ கிடைத்து 
விட்டது. உன்னை மறுபடி பார்த்துவிட்டேன்‌. நீ என்னை நினைவு வைத்திருக்கிறாய்‌ 
என்பதையும்‌ அறிந்து கொண்டேன்‌. இனிமேல்‌..." என்று தயங்கி நின்றான்‌ 


உமாகாந்தன்‌. 


"இனிமேல்‌ என்ன?" என்று பவானி கேட்க, "இனி மேல்‌ இந்த உயிரின்‌ மேல்‌ எனக்கு 


இச்சை இல்லை, நிம்மதியாய்ப்‌ பிராணத்தியாகம்‌ செய்து கொள்வேன்‌" என்றான்‌. 


பவானியை ஒரு குலுக்குக்‌ குலுக்கிப்‌ போட்டது. கொஞ்ச நேரம்‌ கழித்து அவள்‌, "நீங்கள்‌ 
சொல்வது எனக்குப்‌ புரியவில்லை. என்னைப்‌ பார்த்த பிறகு இந்த உயிர்‌ வாழ்க்கை 
வேண்டாமென்று தோன்றுகிறதா? அவ்வளவு கசப்பு உண்டாக்க நான்‌ என்ன 


செய்தேன்‌?" என்றாள்‌. 


"பகவானே! அப்படியா அர்த்தம்‌ செய்து கொள்கிறாய்‌? ஆனால்‌ அது 


உண்மையல்லவென்று உன்‌ மனமே சொல்லும்‌." 


"அப்படியானால்‌ ஏன்‌ உயிர்‌ விடுவதைப்‌ பற்றிப்‌ பேசுகிறீர்கள்‌?" 


உமாகாந்தன்‌ சற்று மெளனமாயிருந்தான்‌. "நான்‌ இறப்பதைத்‌ தவிர வேறு வழி 
கிடையாது. என்‌ வாழ்க்கையில்‌ இதற்குமுன்‌ நான்‌ இவ்வளவு சந்தோஷமாய்‌ 
எப்போதும்‌ இருந்ததில்லை. இந்த நிலைமையிலேயே என்‌ வாழ்க்கை முடிவது 
நல்லதல்லவா? மறுபடி சிறைக்குப்‌ போக என்னால்‌ முடியாது; முடியவே முடியாது! 


291 


அதுவும்‌ இந்தப்‌ பத்து நாள்‌ உன்னுடன்‌ இருந்து பழகிய பிறகு, இனிமேல்‌ 


சிறைவாசத்தை என்னால்‌ நினைக்கக்‌ கூட முடியாது" என்றான்‌. 


பவானியின்‌ இருதய அந்தரங்கத்தில்‌, தான்‌ தற்சமயம்‌ அநுபவிக்கும்‌ சந்தோஷம்‌ 
நீடித்திருப்பதற்குப்‌ பெரிய இடையூறு ஒன்று காத்திருக்கிறது என்பது 
தெரிந்துதானிருந்தது. ஆனாலும்‌ அந்த எண்ணத்துக்குத்‌ தன்‌ மனத்தில்‌ 
இடங்கொடாமல்‌ இருக்க முயன்றாள்‌. வருங்காலத்தைப்‌ பற்றி நினைக்கவே அவள்‌ 
விரும்பவில்லை. நிகழ்காலத்தின்‌ பேரின்பத்திலேயே முழுகியிருந்து, வருங்காலத்தை 


மறந்துவிட விரும்பினாள்‌. 


ஆனால்‌ இப்போது உமாவே அந்தப்‌ பேச்சை எடுத்ததும்‌, அவள்‌ அதைப்பற்றிச்‌ 
சிந்திக்க வேண்டியிருந்தது. 


"அந்த இரண்டு வழியைத்‌ தவிர மூன்றாவது வழி எதுவும்‌ இல்லையா?" என்று பவானி 


கேட்டாள்‌. 


"என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. ஏதாவது இருந்தாலும்‌ பாரிஸ்டர்‌ 
சேஷாத்ரியைப்‌ போன்ற பப்ளிக்‌ பிராஸிகியூடர்கள்‌ இருக்கும்‌ வரையில்‌, அந்த வழி 
எனக்கில்லை. ஒன்று ஆயுள்‌ பரியந்தம்‌ சிறை; அல்லது மரணம்‌, என்‌ வரையில்‌ நான்‌ 


தீர்மானித்துவிட்டேன்‌."' 


"எனக்கு அப்படித்‌ தோன்றவில்லை. யோசனை செய்து ஏதாவது வழி 
கண்டுபிடிப்போம்‌. இல்லை, மரணம்‌ ஒன்றுதான்‌ வழி என்றால்‌, இருவரும்‌ சேர்ந்தே 


உயிர்விடுவோம்‌" என்றாள்‌ பவானி. பிறகு, உமாவுடன்‌ வெகு நேரம்‌ வாக்குவதம்‌ 


செய்து, தன்னைக்‌ கேளாமல்‌ ஒன்றும்‌ செய்வதில்லையென்று வாக்குறுதி வாங்கிக்‌ 


கொண்டாள்‌. 


10. சண்டமாருதம்‌ 


ஒரு நாள்‌ சேஷாத்ரி பத்திரிகை படித்துக்‌ கொண்டிருந்தவர்‌, சட்டென்று கலவரமடைந்த 


குரலில்‌, "இதைப்‌ படித்தீர்களா?" என்று பிரணதார்த்தியைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. 


292 


பிரணதார்த்தி, பத்திரிகையை அவரிடமிருந்து வாங்கிக்‌ குறிப்பிட்ட செய்தியைப்‌ 
படித்தார்‌. 


அதில்‌, கோயமுத்தூர்‌ சிறையிலிருந்து தப்பிய கைதிகளில்‌ ஒருவன்‌ இன்னும்‌ 
பிடிபடவில்லையென்றும்‌, அவன்‌ நீலகிரி மலையில்‌ எங்கேயோ ஒளிந்து திரிவதாகப்‌ 
போலீஸார்‌ ஊகித்துச்‌ சுறுசுறுப்பாகத்‌ தேடி வருகிறார்களென்றும்‌, இது சம்பந்தமாகச்‌ 
சில தடையங்கள்‌ அவர்களுக்கு அகப்பட்டிருக்கின்றனவென்றும்‌ கண்டிருந்தது. 


இதைப்‌ படித்துப்‌ பிரணதார்த்தியும்‌ அதிக கலவரமடைந்தார்‌. 


"நாம்‌ மூன்று பேரும்‌ இப்போது சட்டப்படி பெரிய குற்றம்‌ செய்து கொண்டிருக்கிறோம்‌. 


சிறைக்‌ கைதிக்கு அடைக்கலம்‌ கொடுத்து வைத்திருக்கிறோம்‌. இதற்குத்‌ தண்டனை 
என்னவென்று உங்களுக்குத்‌ தெரியுமல்லவா?" என்று சேஷாத்ரி கேட்டார்‌. 


"என்ன வேண்டுமானாலும்‌ இருக்கட்டும்‌; எனக்குக்‌ கவலையில்லை. உமாகாந்தனை 


நான்‌ கைவிடப்‌ போவதில்லையென்பது நிச்சயம்‌." 


"கைவிடாமல்‌ நீங்கள்‌ என்னதான்‌ செய்யமுடியும்‌? எத்தனை நாள்‌ தெரியாமலிருக்கும்‌? 


கட்டாயம்‌ ஒரு நாள்‌ பிடித்துவிடுவார்கள்‌. அப்போது என்ன செய்வீர்கள்‌?" 


"மிஸ்டர்‌ சேஷாத்ரி! உங்களுக்கு இருக்கும்‌ ஆத்திரத்தைப்‌ பார்த்தால்‌, நீங்களே 
போலீஸாக்கு எழுதிப்‌ போட்டு விடுவீர்கள்‌ போல்‌ இருக்கிறதே?" என்றார்‌ 
பிரணதார்த்தி. 


சேஷாத்ரி சட்டென்று குனிந்து பத்திரிகையை படிக்கத்‌ தொடங்கினார்‌. அதனால்‌ அவர்‌ 
முகம்‌ அப்போது விகாரமாய்க்‌ கறுத்ததைப்‌ பிரணதார்த்தி கவனிக்கவில்லை. 


அன்றைய தினம்‌ பவானியும்‌ உமாகாந்தனும்‌ மட்டும்‌ உலாவுவதற்கு வெளியே 
சென்றிருந்தார்கள்‌. வழக்கத்தை விடக்‌ கொஞ்சம்‌ அதிக தூரம்‌ இவர்கள்‌ போனார்கள்‌. 


293 


கூனூரில்‌ பிரணதார்த்தியின்‌ பங்களா மிகவும்‌ தனிமையான ஒரு குன்றின்‌ உச்சியில்‌ 
அமைந்திருந்தது. அதற்குச்‌ சமீபத்தில்‌ அரை மைலுக்கு வேறு பங்களா கிடையாது. 
ஆகையால்‌, அந்தப்‌ பங்களாவைச்‌ சுற்றியுள்ள மலை வழிகளில்‌ சாதாரணமாய்‌ யாரும்‌ 


எதிர்ப்படுவது வழக்கமில்லை. 


ஆனால்‌, இன்று தாங்கள்‌ செல்லும்‌ வழியில்‌ எதிர்முகமாய்‌ இருவர்‌ வருவதைக்‌ 
கண்டதும்‌ பவானியின்‌ மனம்‌ தயக்கமுற்றது. வேறு வழி திரும்புவதற்கும்‌ அங்கு இடம்‌ 
இல்லை. எதிரே வந்தவர்கள்‌ சமீபித்தபோது, அவர்களில்‌ ஒருவர்‌ பவானிக்குத்‌ தெரிந்த 
மனிதராயிருந்தார்‌. அவர்‌ சென்னையின்‌ பிரபல வக்கீல்களில்‌ ஒருவர்‌. பக்கத்துப்‌ 
பங்களாவுக்கு அவர்‌ வந்திருப்பதாகப்‌ பவானி கேள்விப்‌ பட்டிருந்தாள்‌. பவானியைத்‌ 
தூரத்தில்‌ பார்த்தவுடனேயே அவர்‌ புன்னகை புரிந்து ஒரு கும்பிடு போட்டார்‌. அருகில்‌ 
நெருங்கியதும்‌, உமாகாந்தனை அவர்‌ ஒரு கணம்‌ உற்று நோக்கிவிட்டு, "என்ன மிஸ்டர்‌ 
சேஷாத்ரி! இது என்ன தமாஷ்‌! எப்போது நீங்கள்‌ மீசையை எடுத்தீர்கள்‌?" என்று 


கேட்டார்‌. 


உமாகாந்தன்‌ பதில்‌ சொல்லத்‌ தெரியாமல்‌ திகைத்தான்‌. பவானிக்கும்‌ அவருடைய 
கேள்வி மிகுந்த ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. ஆயினும்‌ அவள்‌ சமாளித்துக்‌ 
கொண்டு, "இவர்‌ சேஷாத்ரியல்ல; சென்னையிலிருந்து வந்திருக்கும்‌ என்னுடைய 
சிநேகிதர்‌" என்றாள்‌. 


அதற்கு அந்த மனிதர்‌, "நிஜமாகவா? என்ன ஆச்சரியம்‌! இப்படிப்பட்ட தவறு நான்‌ 
எப்போதும்‌ பண்ணியதில்லை. மன்னிக்கவேண்டும்‌. ஒருவேளை சேஷாத்ரிக்கு ஏதாவது 


உறவோ?" என்று கேட்டார்‌. 


"அதுவும்‌ இல்லை" என்றாள்‌ பவானி. 


அதற்குள்‌ வக்கீலுடன்‌ வந்த இன்னொரு மனிதர்‌, "இவரை நான்‌ கூட எங்கேயோ 


பார்த்திருக்கிறேன்‌ போல்‌ இருக்கிறது. உங்கள்‌ பேர்‌ என்ன ஸார்‌" என்று கேட்டார்‌. 


உமாகாந்தன்‌ குழப்பத்துடன்‌, "உங்களைப்‌ பார்த்ததாக எனக்கு ஞாபகமில்லையே?" 


என்றான்‌. 


294 


"சரி, போய்‌ வருகிறோம்‌" என்று பவானி விரைந்து கூறிவிட்டு மேலே நடக்கலானாள்‌. 
பிறகு அவர்கள்‌ சற்றுத்‌ துரிதமாகவே நடந்து சீக்கிரத்தில்‌ பங்களாவை அடைந்தார்கள்‌. 
நடக்கும்போதெல்லாம்‌ பவானியின்‌ உள்ளம்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்திருந்தது. 
உமாகாந்தன்‌ பேசிக்‌ கொண்டு வந்ததொன்றும்‌ அவள்‌ காதில்‌ ஏறவேயில்லை. 


KKK 


அன்றிரவு மலையில்‌ பிரமாதமான காற்று அடித்தது. மரங்கள்‌ தடார்‌ படார்‌ என்று 
முறிந்து விழுந்தன. பங்களாவின்‌ மீது காற்று வேகமாய்‌ மோதியபோது அது 


அஸ்திவாரத்திலிருந்து ஆடுவதுபோல்‌ தோன்றியது. அந்தப்‌ பங்களாவில்‌ வசித்த 
ஒவ்வொருவர்‌ உள்ளத்திலும்‌ அதைவிடப்‌ பெரிய சண்டமாருதம்‌ அடித்துக்‌ 


கொண்டிருந்தது. 


மறுநாள்‌ பொழுது விடிய, காற்றின்‌ வேகம்‌ சற்று அடங்கிற்று. இன்றைக்கோ 
நாளைக்கோ மழை தொடங்கிவிடும்‌. "இனிமேல்‌ தாமதிக்காது" என்றார்‌ மலை 
அநுபவமுள்ள பிரணதார்த்தி. 


காலையில்‌ வீட்டு வேலைக்காரன்‌ மார்க்கெட்டுக்குப்‌ போயிருந்தான்‌. அங்கே யாரோ 
ஒருவன்‌ அவனிடம்‌ பேச்சுக்‌ கொடுத்து, பிரணதார்த்தியின்‌ பங்களாவில்‌ புது ஆள்‌ 
யாராவது வந்திருக்கிறார்களா என்று கேட்டதாகவும்‌, தனக்குத்‌ தெரியாது என்று பதில்‌ 
சொன்னதாகவும்‌ அவன்‌ திரும்பி வந்து தெரிவித்தான்‌. அன்று பங்களாவுக்கு வ்ந்த 
தபால்காரன்‌, "ஏன்‌ ஸார்‌! யாரோ புதுசா இந்தப்‌ பங்களாவுக்கு வந்திருக்கிறார்களாமே? 
அவர்‌ பெயரென்ன? ஏதோ ரிஜிஸ்டர்‌ தபால்‌ வந்திருக்காம்‌. போஸ்ட்‌ மாஸ்டர்‌ 


விசாரிச்சுண்டு வரச்‌ சொன்னார்‌" என்றான்‌. 


"இங்கே ஒருத்தரும்‌ புதுசா வரவில்லை. எல்லாரும்‌ பழைய மனிதர்கள்‌ தான்‌" என்று 


பிரணதார்த்தி கோபமாய்ப்‌ பதில்‌ சொன்னார்‌. 


சேஷாத்ரி அன்றெல்லாம்‌ தம்‌ அறையிலேயே உட்கார்ந்து ஏதோ எழுதிக்‌ 
கொண்டிருந்தார்‌. சாப்பிடும்போது கூட அவர்‌ அதிகமாய்‌ ஒன்றும்‌ பேசவில்லை. 
தபால்காரன்‌ விசாரித்ததைப்‌ பற்றிப்‌ பிரணதார்த்தி சொன்னார்‌. "ஆமாம்‌; என்‌ காதிலும்‌ 


விழுந்தது" என்றார்‌ சேஷாத்ரி. அதற்குமேல்‌ ஒரு வார்த்தையும்‌ சொல்லவில்லை. 


அவருடைய நடத்தை பிரணதார்த்திக்கு அர்த்தமாகவேயில்லை. அவர்‌ மேல்‌ 


295 


அளவில்லாத கோபம்‌ பொங்கி வந்தது. ஆனால்‌ அவரை என்ன செய்வதென்றும்‌ 
தெரியவில்லை. 


அன்று மத்தியானம்‌ இவர்கள்‌ மூன்று பேரும்‌ உட்கார்ந்து பேசிக்‌ 
கொண்டிருக்கும்போது, எல்லோருடைய மனத்திலும்‌ குமுறிக்‌ கொண்டிருந்த 
விஷயத்தை உமாகாந்தனே பிரஸ்தாபித்தான்‌. 


"உங்களுடைய மனம்‌ எனக்குத்‌ தெரிந்திருக்கிறது. ஆனால்‌ பிரயோஜனமில்லை. 
என்னை உங்களால்‌ காப்பாற்ற முடியாது. நான்‌ போகிறேன்‌; விடை கொடுங்கள்‌" 


என்றான்‌. 


"போகிறாயா? எங்கே போவாய்‌? இன்றிரவோ, நாளையோ மழை பிடித்துக்‌ கொள்ளப்‌ 
போகிறது. மழை வந்துவிட்டால்‌, மலைப்பிரதேசத்தில்‌ திறந்த வெளியில்‌ அரை மணி 
கூட ஜீவித்திருக்க முடியாது" என்றார்‌ பிரணதார்த்தி. 


"ஜீவித்திருப்பதற்குப்‌ போனால்‌ அல்லவா அந்தக்‌ கவலை..." 


"என்ன, என்ன சொன்னாய்‌?" என்று பிரணதார்த்தி பதறிக்‌ கொண்டு கேட்டார்‌. 


"இன்னொரு தடவை சிறைக்குப்‌ போய்‌ என்னால்‌ வாழ முடியாது. எப்படியும்‌ ஒரு நாள்‌ 
உயிரை விடுவேன்‌. இங்கே போலீஸ்‌ வந்து என்னைக்‌ கைது செய்து 
உங்களுக்கெல்லாம்‌ மனக்கஷ்டமும்‌ அவமானமும்‌ ஏற்பட நான்‌ ஏன்‌ 
காரணமாயிருக்கவேண்டும்‌? நீங்கள்‌ எனக்குச்‌ செய்த உபகாரத்துக்கு அப்படியா 


கைம்மாறு செய்வது?" என்றான்‌ உமா. 


"எங்களிடம்‌ உனக்கு நன்றியிருப்பது உண்மையானால்‌, இப்போது நான்‌ சொல்வதைக்‌ 
கேட்க வேண்டும்‌. உயிர்விடும்‌ பேச்சை மறந்துவிடு. போலீஸார்‌ வந்தால்‌ பேசாமல்‌ 
அவர்களுடன்‌ போ. நான்‌ ஆயிற்று உன்னை விடுதலை செய்வதற்கு" என்று 
பிரணதார்த்தி ஆவேசத்துடன்‌ கூறினார்‌. 


முடியாத காரியத்தைத்‌ தாங்கள்‌ சொல்கிறீர்கள்‌. தலைவிதியை மாற்ற முடியுமா? 


296 


விதியில்‌ முன்னெல்லாம்‌ எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போது அப்படியில்லை. 
இந்தப்‌ பங்களாவில்‌ எப்போது சேஷாத்ரியைப்‌ பார்த்தேனோ அப்போதே விதியின்‌ 


பலத்தை நான்‌ உணர்ந்து கொண்டேன்‌." 


"அதெல்லாம்‌ சுத்தத்‌ தப்பு ஆயிரம்‌ விதிகளிலிருந்தும்‌, நூறாயிரம்‌ 
சேஷாத்ரிகளிடமிருந்தும்‌ நான்‌ உன்னைக்‌ காப்பாற்றுகிறேன்‌. நேரே ஹைகோர்ட்‌ 
ஜட்ஜுகளிடம்‌ போகிறேன்‌. கவர்னரைப்‌ பார்க்கிறேன்‌. இந்தியா மந்திரி வரையில்‌ 


போய்ப்‌ பார்த்தேனும்‌ உன்னை விடுதலை செய்கிறேன்‌. நீ மட்டும்‌ பொறுமையாய்‌ 


இருக்கவேண்டும்‌. இத்தனை நாள்‌ கஷ்டப்பட்டு விட்டாய்‌; இன்னும்‌ கொஞ்ச நாள்‌ 


பொறுத்துக்‌ கொள்‌." 


இப்படி இவர்கள்‌ பேசிக்‌ கொண்டிருந்தபோது மணி நாலு இருக்கும்‌. சேஷாத்ரி வாசற்‌ 
பக்கம்‌ போவதைப்‌ பவானி பார்த்தாள்‌. அவள்‌ எழுந்து, "சித்தப்பா! நீங்கள்‌ பேசிக்‌ 
கொண்டிருங்கள்‌. நான்‌ கொஞ்சம்‌ வெளியே போய்‌ வருகிறேன்‌" என்று கூறிவிட்டுப்‌ 


போனாள்‌. 


11. பிராயச்சித்தம்‌ 


பவானி வாசலில்‌ போய்ப்‌ பார்த்ததும்‌, கீழே சேஷாத்ரி போய்க்‌ கொண்டிருந்தது 
தெரிந்தது. அவரை அவள்‌ தொடர்ந்து சென்றாள்‌. சுமார்‌ அரை மைல்‌ நடந்த பிறகு, 
சேஷாத்ரி ஒரு பாறையின்‌ மீது உட்கார்ந்தார்‌. மலைப்பாதைகள்‌ வளைந்து வளைந்து 
செல்லுமல்லவா? சேஷாத்ரி உட்கார்ந்த இடம்‌ ஒரு வளைவின்‌ முனை. அங்கிருந்து 
பார்த்தால்‌ மேலே பங்களாவுக்குப்‌ போகும்‌ பாதையும்‌ கீழே கூனூர்‌ ரயில்‌ 
ஸ்டேஷனுக்குப்‌ போகும்‌ பாதையும்‌ வெகு தூரத்துக்கு தெரிந்தன. 


சேஷாத்ரி கீழே நோக்கிக்‌ கொண்டிருந்தவர்‌. காலடிச்‌ சத்தம்‌ கேட்டு மேலே நிமிர்ந்து 


பார்த்தார்‌. பவானி வருவதைக்‌ கண்டார்‌. அவர்‌ முகத்திலே அப்போது தோன்றியது 


கலக்கமா அல்லது மகிழ்ச்சியா? கலக்கம்‌ என்றே பவானிக்குத்‌ தோன்றியது. 


"என்ன, தனியாய்ப்‌ புறப்பட்டு வந்தீர்கள்‌?” என்று பவானி கேட்டாள்‌. 


297 


"அது உனக்கு வியப்பாயிருக்கிறதா, என்ன? நான்‌ தான்‌ இப்போது 
தனியாகிவிட்டேனே?" என்று கூறிச்‌ சேஷாத்ரி புன்னகை புரிந்தார்‌. அவருடைய 
கண்களிலே ஜலம்‌ தளும்பிற்று. 


பவானிக்கு அவர்‌ மீது லவலேசமும்‌ இரக்கம்‌ ஏற்படவில்லை. 


"சேஷாத்ரி! நீர்‌ மகா வஞ்சகர்‌. விஷப்பாம்பு. விஷப்பாம்பிலும்‌ கொடிய வீரியன்‌ 


பாம்பு..." என்று அவள்‌ கூறி வந்த போது அவளே படமெடுத்தாடும்‌ ஒரு நாக 
ஸர்ப்பத்தைப்‌ போல்‌ தோன்றினாள்‌. அவள்‌ கூறிய வார்த்தை ஒவ்வொன்றும்‌ நஞ்சு 
தோய்ந்ததாயிருந்தது. சேஷாத்ரியின்‌ முகம்‌ கறுத்து அளவிலாத வேதனையைக்‌ 
காட்டிற்று. 


"உமது வேஷத்தை நான்‌ கண்டறிந்தேன்‌. நீர்‌ மாத்ரு துரோகி, பித்ரு துரோகி, சகோதர 
துரோகி. உமாகாந்தனுடைய தமையன்‌ நீர்தான்‌. இல்லையென்று சாதிப்பீரா?" என்று 


கேட்டாள்‌. 


சேஷாத்ரி ஒரு நிமிஷம்‌ இடிவிழுந்தது போல்‌ பிரமித்துப்‌ போனார்‌. "என்னுடைய 
கடிதத்தை..." என்று தடுமாறினார்‌. 


"கடிதமா? என்ன கடிதம்‌?" 


"வேலைக்காரனிடம்‌ கொடுத்து வந்தேன்‌." 


"எனக்குத்‌ தெரியாது. உம்முடைய கடிதத்தை நான்‌ படிக்கவில்லை; படிக்க 
இஷ்டமுமில்லை. நீர்‌ எனக்கு மட்டுந்தானா எழுதினீர்‌? சத்தியமாய்ச்‌ சொல்லும்‌; 
போலீஸாக்கு எழுதவில்லையா? உம்முடைய தம்பியை இரண்டு தடவையும்‌ கெடுத்தீர்‌. 


இப்போது மூன்றாம்‌ தடவையும்‌ அவனை ஜெயிலுக்கு அனுப்புகிறீர்‌. உம்மைப்‌ 
போன்ற துரோகியை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது." 


சேஷாத்ரி முகத்திலே ஒரு மாறுதல்‌ உண்டாயிற்று. அவர்‌ ஆத்திரம்‌ ததும்பக்‌ கூறினார்‌: 
"பவானி! நானா துரோகி? அவன்‌ தான்‌ துரோகி. என்‌ வாழ்க்கையைப்‌ 


பாழாக்குவதற்கே அவன்‌ பிறந்தான்‌. நான்‌ ஐ.ஸி.எஸ்‌. பரீட்சைக்குப்‌ போகமுடியாமல்‌ 


298 


கெடுத்தான்‌. அப்புறம்‌ எப்படியோ நான்‌ முன்னுக்கு வந்து 'பப்ளிக்‌ பிராஸிகியூடர்‌' 
உத்தியோகத்தில்‌ இருந்தபோது, அவன்‌ கொலைக்‌ கேஸில்‌ வந்து சேர்ந்தான்‌. தீர்ப்புக்‌ 
கூறிய தினத்திலேதான்‌ அவன்‌ என்னைக்‌ கெடுக்கப்‌ பிறந்த என்‌ தம்பி என்று எனக்குத்‌ 
தெரிந்தது. அந்த வேதனையினாலேயே நான்‌ 'பப்ளிக்‌ பிராஸிகியூடர்‌' வேலையை 
விட்டுத்‌ தொலைத்தேன்‌. இப்போது மறுபடியும்‌ அவன்‌ என்‌ வாழ்க்கையில்‌ வந்து 
குறுக்கிட்டிருக்கிறான்‌. பவானி! சத்தியமாய்ச்‌ சொல்‌; அவன்‌ வந்திருக்காவிட்டால்‌ நீ 


என்னைக்‌ கலியாணம்‌ செய்து கொண்டிருக்க மாட்டாயா?" என்று கேட்டார்‌. 


பவானி சிரித்தாள்‌. அந்தச்‌ சிரிப்பிலே இருந்த வெறுப்பும்‌ ஏளனமும்‌ அவருடைய 
கேள்விக்குப்‌ பதில்‌ சொல்லிவிட்டன. ஆனாலும்‌ பவானி அத்துடன்‌ நிறுத்தவில்லை. 
"உம்மைக்‌ கலியாணம்‌ செய்து கொள்வதைக்‌ காட்டிலும்‌ ஒரு பிசாசைக்‌ கலியாணம்‌ 


செய்து கொள்வேன்‌" என்றாள்‌. 


சேஷாத்ரியின்‌ முகத்‌ தோற்றம்‌ மறுபடியும்‌ மாறியது. அதில்‌ அளவில்லாத சோகம்‌ 
குடிகொண்டது. "பவானி! ரொம்ப சந்தோஷம்‌. போலீஸாக்குப்‌ புலன்‌ தெரிவித்தது 
நான்‌ தான்‌. நீ சீக்கிரம்‌ போய்‌ உன்னுடைய காதலனைக்‌ காப்பாற்ற முடியுமானால்‌ 


காப்பாற்று" என்றார்‌. 


பவானி, அவர்‌ காட்டிய திசையில்‌ கீழே நோக்கினாள்‌. பத்துப்‌ பதினைந்து 
போலீஸ்காரர்கள்‌ அணிவகுத்து வந்து கொண்டிருப்பதைக்‌ கண்டாள்‌. 


அவள்‌ சேஷாத்ரியைப்‌ பார்த்துப்‌ பயங்கரமான குரலில்‌ கூறினாள்‌: "சேஷாத்ரி! 


உம்முடைய பாபத்துக்குப்‌ பிராயச்‌ சித்தமே கிடையாது. இந்தப்‌ பூமி எப்படி உம்மைச்‌ 
சுமக்கிறது என்றே எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த மலை பிளந்து உம்மை 
விழுங்கி விடாதது எனக்கு வியப்பாயிருக்கிறது. நான்‌ சொல்வதைக்‌ கேளும்‌. இந்த 
நீலகிரியில்‌ எவ்வளவோ மலையுச்சிகள்‌ இருக்கின்றன. எவ்வளவோ அதல 
பாதாளமான பள்ளத்தாக்குகள்‌ இருக்கின்றன. அவற்றில்‌ எதிலாவது ஒன்றில்‌ நீர்‌ 
விழுந்து செத்தீர்‌ என்று கேள்விப்பட்டேனானால்‌ என்‌ மனம்‌ குளிரும்‌." 


இப்படிச்‌ சொல்லிவிட்டுப்‌ பவானி விரைந்து பங்களாவை நோக்கிச்‌ சென்றாள்‌. 
பவானி அப்பால்‌ சென்றதும்‌ சேஷாத்ரி ஆச்சரியமான காரியம்‌ ஒன்றைச்‌ செய்தார்‌. 


சட்டென்று தமது சட்டைப்‌ பையிலிருந்து ஒரு சிறு முகம்‌ பார்க்கும்‌ கண்ணாடியையும்‌ 
ஒரு ஷவரக்‌ கத்தியையும்‌ எடுத்தார்‌. ஒரு விநாடிப்‌ பொழுதில்‌ தமது முகத்திலிருந்த 


299 


அழகான மீசையை அகற்றினார்‌. மீசையை எடுத்ததும்‌ அவர்‌ முகத்துக்கும்‌ 
உமாகாந்தன்‌ முகத்துக்கும்‌ துளிக்கூட வித்தியாசம்‌ இல்லாமல்‌ போயிற்று, 
கண்ணாடியால்‌ ஒரு தடவை முகத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டு கத்தி, கண்ணாடி 


எல்லாவற்றையும்‌ பக்கத்தில்‌ இருந்த ஒரு ஆழ்ந்த பள்ளத்தில்‌ எறிந்தார்‌. 


உடனே போலீஸ்காரர்கள்‌ வந்த திசையை நோக்கி விரைந்து சென்றார்‌. அவர்கள்‌ 
அருகில்‌ நெருங்கியதும்‌, "நான்‌ வந்துவிட்டேன்‌. உங்களுக்கு அதிகச்‌ சிரமம்‌ 


வைக்கவில்லை" என்று சொல்லி விலங்கு மாட்டுவதற்குக்‌ கையை நீட்டினார்‌. 


பங்களாவுக்கு விரைந்து சென்ற பவானி, "சித்தப்பா சித்தப்பா!" என்று 
கூவிக்கொண்டே உள்ளே சென்றாள்‌. பிரணதார்த்தியின்‌ முகத்‌ தோற்றத்தைப்‌ 
பார்த்ததும்‌, தான்‌ சொல்ல வந்ததைச்‌ சொல்லாமல்‌, "என்ன விசேஷம்‌?" என்று 


கேட்டாள்‌. 


பிரணதார்த்தி ஒரு கடிதத்தை நீட்டினார்‌. அது, சேஷாத்ரி உமாகாந்தனுக்கு எழுதிய 


கடிதம்‌. "தயவு செய்து சாயங்காலம்‌ ஐந்து மணிக்கு முன்னால்‌ இதைத்‌ திறக்க 
வேண்டாம்‌. சரியாக ஐந்து மணிக்குப்‌ பிரித்துப்‌ பார்க்கவும்‌" என்று அதன்‌ மேல்‌ 


உறையில்‌ எழுதியிருந்தது. 


பவானி வியப்புடனும்‌ பரபரப்புடனும்‌ கடிதத்தைப்‌ பிரித்துப்‌ படித்தாள்‌. 


'தம்பி! உனக்கு நான்‌ செய்திருக்கும்‌ அபகாரங்களுக்கெல்லாம்‌ பரிகாரம்‌ செய்ய 
விரும்புகிறேன்‌. கட்டாயம்‌ நான்‌ சொல்கிறபடி நீ கேட்கவேண்டும்‌' என்று அக்கடிதம்‌ 
ஆரம்பமாயிற்று. 


உமாகாந்தனுக்குப்‌ பதில்‌ தான்‌ கைதியாகப்‌ போவதாகவும்‌ அவன்‌ தப்புவதற்கு இது 
ஒன்றுதான்‌ வழியென்றும்‌, அன்றிரவே அவர்கள்‌ பிரணதார்த்தியின்‌ மோட்டாரில்‌ 
சென்னைக்குக்‌ கிளம்பிச்‌ செல்லவேண்டுமென்றும்‌, மறுநாள்‌ தமக்குப்‌ பதிலாக 
உமாகாந்தன்‌ கப்பல்‌ ஏறிவிட வேண்டு மென்றும்‌ அதில்‌ கண்டிருந்தது. தமக்கு ஒன்றும்‌ 
ஆபத்து விளையாதென்றும்‌, பத்து நாளைக்குள்‌ போலீஸாருக்கு அசட்டுப்‌ பட்டம்‌ 
கட்டிவிட்டுத்‌ தாம்‌ வெளியேறிவிட முடியுமென்றும்‌ எழுதியிருந்தது. 


300 


"கப்பலுக்கு இரண்டு டிக்கட்‌ வாங்கியிருக்கிறேன்‌; இன்னும்‌ யாராவது உன்னோடு 
போவதாயிருந்தால்‌ போகலாம்‌" என்று குறிப்பிட்டு, "இந்தக்‌ கடிதம்‌ வேறு யார்‌ 
கண்ணிலும்‌ படாதபடி நெருப்பில்‌ போட்டுக்‌ கொளுத்தி விடவும்‌" என்ற 
வேண்டுகோளுடன்‌ கடிதம்‌ முடிந்தது. 


மூன்று பேரும்‌ கலந்து யோசித்து, அந்தக்‌ கடிதத்தில்‌ கண்டபடி செய்வதே உசிதமென்று 
தீர்மானித்தார்கள்‌. அஸ்தமிக்கும்‌ சமயம்‌ அவர்கள்‌ மோட்டாரில்‌ கிளம்பினார்கள்‌. 
பிரணதார்த்திதான்‌ வண்டி ஓட்டினார்‌. மறுநாள்‌ கப்பல்‌ புறப்படும்‌ சமயம்‌ அவர்கள்‌ 


சரியாகச்‌ சென்னைத்‌ துறைமுகம்‌ சேர்ந்தார்கள்‌. 


12. அமுதவாக்கு 


பிரணதார்த்தி கதையை மேற்கண்ட இடத்தில்‌ முடித்து விட்டார்‌. 


சற்று நேரம்‌ பொறுத்து நான்‌, "அப்புறம்‌ என்ன ஆயிற்று? போலீஸாரின்‌ தவறு 
எப்போது வெளிப்பட்டது?" என்று கேட்டேன்‌. 


அது வெளிப்படவெயில்லை." 


"என்ன? அது எப்படி வெளிப்படாதிருக்க முடியும்‌? ஜெயிலுக்குக்‌ கொண்டு போனதுமே 
கைரேகை அடையாளங்களிலிருந்து கண்டுபிடித்திருப்பார்களே!" 


இந்தக்‌ கேள்வியினால்‌ எனக்குச்‌ சிறையநுபவம்‌ உண்டு என்பதைத்‌ தெரிவித்துக்‌ 


கொண்டேன்‌. 


பிரணதார்த்தி சொன்னார்‌: "வாஸ்தவந்தான்‌. ஜெயிலுக்குக்‌ கொண்டு போயிருந்தால்‌ 
உடனே கண்டு பிடித்திருப்பார்கள்‌. ஆனால்‌ சேஷாத்ரி ஜெயிலுக்குப்‌ 
போகவேயில்லை. நீங்களே உண்மையை ஊகித்திருப்பீர்களென்று நினைத்தேன்‌. 


ஆனால்‌ உங்களுக்கு எப்படித்‌ தெரியும்‌? பத்திரிகையில்‌ எங்கேயோ மூலையில்‌ வந்த 


செய்தியை எங்கே படித்திருக்கப்‌ போகிறீர்கள்‌? படித்திருந்தாலும்‌ ஞாபகம்‌ இருக்காது. 
ஆனால்‌ அந்த வருஷத்தில்‌ பிரமாதமான மழையும்‌ புயலும்‌ நீலகிரியில்‌ அடித்து 


ரொம்பவும்‌ சேதமான விவரம்‌ உங்களுக்குக்‌ கட்டாயம்‌ ஞாபகமிருக்குமே. நாங்கள்‌ 


301 


புறப்பட்ட அன்று இரவிலே தான்‌ அப்படி ஊழிகாலத்து மழை போல்‌ பெய்யத்‌ 
தொடங்கியது. மறுநாள்‌ கூனூரிலிருந்து மேட்டுப்‌ பாளையத்திற்குப்‌ புறப்பட்டுச்‌ 
சென்ற ரயில்‌, வழியில்‌ பாதையை விட்டு விலகி விழுந்து விட்டது. ரயிலில்‌ 
போனவர்களில்‌ ஒருவனைத்‌ தவிர மற்றவர்களெல்லாம்‌ உயிர்‌ தப்பினார்கள்‌. ஒரே 
ஒருவன்‌ தான்‌ மரணம்‌ அடைந்தான்‌. அவன்‌ தப்பியோடிப்‌ பிடிபட்ட கைதி..." 
"ஆஹா!" என்று என்னையறியாமல்‌ ஒரு பலமான கூச்சல்‌ போட்டேன்‌. சேஷாத்ரியைப்‌ 
பார்த்துப்‌ பவானி சொன்ன கொடும்‌ மொழிகள்‌ அப்போது எனக்கு ஞாபகம்‌ வரவே, 
என்‌ உடம்பெல்லாம்‌ நடுங்கிற்று. அவள்‌ சாபம்‌ பலித்துவிட்டது! ஆனால்‌ 


எப்பேர்ப்பட்ட தப்பெண்ணத்தின்‌ பேரில்‌ அவள்‌ அவரைச்‌ சபித்தாள்‌? அந்தச்‌ சாபம்‌ 


இப்படிப்‌ பலித்து விட்டதை அறிந்தால்‌ அவள்‌ உள்ளம்‌ என்ன பாடுபடும்‌? 


சற்றுப்‌ பொறுத்து, "மரணம்‌ தற்செயலாக நேர்ந்ததா? அல்லது தற்கொலையா? 


எப்படியென்று தீர்மானித்தார்கள்‌?" என்று கேட்டேன்‌. 


"யாருக்குத்‌ தெரியும்‌? ரயில்‌ விழுந்த இடத்துக்குப்‌ பக்கத்திலே அதல பாதாளமான 
கிடுகிடு பள்ளம்‌ ஒன்றிருந்தது. அதில்‌ அவன்‌ விழுந்துவிட்டான்‌. உருத்‌ தெரியாமல்‌ 
போன அவனது தேகத்தைப்‌ போலீஸார்‌ கண்டெடுத்துத்‌ தகனம்‌ செய்தார்கள்‌. 
"தப்பியோடிய கைதி கூனூரில்‌ பிடிபட்டுக்‌ கொண்டுவரப்படுகையில்‌ தெய்வாதீனமாக 
ரயில்‌ விபத்தில்‌ மரணமடைந்தான்‌" என்று பத்திரிகைகளில்‌ ஒரு சிறு செய்தி 
வெளியாயிற்று. அத்துடன்‌ கதை முடிந்தது," என்று கூறிப்‌ பிரணதார்த்தி பெருமூச்சு 


விட்டார்‌. 


சேஷாத்ரி இறந்த காரணத்தைப்‌ பற்றி ஆசிரியர்‌ பிரணதார்த்தி தம்முடைய 
அபிப்பிராயம்‌ என்னவென்று சொல்ல மறுத்து விட்டார்‌. என்‌ வரையில்‌, சேஷாத்ரியின்‌ 
மரணம்‌ தெய்வாதீனமென்று நான்‌ நினைக்கவில்லை. அவர்‌ ஆத்மத்‌ தியாகம்‌ செய்து 
கொண்டார்‌ என்றே நான்‌ கருதுகிறேன்‌. ஆனால்‌ ஒரு விதத்தில்‌ தற்கொலையும்‌ 


தெய்வாதீனந்தான்‌ அல்லவா? 


"இந்த உலகம்‌ பொய்‌, வாழ்வு பொய்‌" என்று நம்‌ பெரியோர்கள்‌ சொன்னது அமுத 
வாக்கு என்பதில்‌ சந்தேகமில்லை. உலகத்தைப்‌ பொய்யென்று கொண்டால்தான்‌ ஏதோ 
ஒரு மாதிரிச்‌ சகித்துக்‌ கொண்டு ஜீவ யாத்திரையை நடத்திக்‌ கொண்டு போக முடியும்‌. 


302 


இந்த உலகம்‌ நிஜமாக மட்டுமிருந்தால்‌ இவ்வளவு தவறுகளுக்கும்‌ 
துயரங்களுக்குமிடையில்‌ உயிர்‌ வாழ்வது சாத்தியமா? 


